தமிழ்நாட்டுக்‌ கல்வெட்டுக்கள்‌--13 
நன்னிலம்‌ 
கல்‌ வெட்டுக்கள்‌ 


இரண்டாம்‌ தொகுதி 


தெரகுமீபாசிரியை 
திருமதி ஆ. பத்மாவதி 


பொறுப்பாசிரியர்‌ 
டாக்டர்‌ இரா. நாகசாமி 
இயக்குநர்‌, தொல்பொருள்‌ ஆய்வுத்துறை 


தமிழ்காடு அரசு தொல்பொருள்‌ ஆய்வுத்துறை 
சென்னை ்‌ ர. 
1980 


முதற்‌ பதிப்பு: 1980 
தொ. பொ. ஆ. துறை, எண்‌, 67 





நன்னிலம்‌ கல்வெட்டுக்கள்‌--இரண்டாம்‌ தொகுதி 


A Foye 
டாக்டர்‌. இரா. நாகசாமி த்‌ 
FELT 


விலை: ரூ 15-00 


தமிழ்நாடு அரசு 
தொல்பொருள்‌ அவித்தை அச்சகத்தில்‌ த ்‌ 
அச்சிடப்பெற்றது. - 


கல்‌ 


முன்னுரை 
ம்‌. 


தமிழ்‌ நாட்டிலுள்ள கல்வெட்டுக்கள்‌ அனைத்தையும்‌ படியெடுத்து 
அச்சிட வேண்டும்‌ என்ற தமிழக அரசின்‌ ஆணைக்கிணங்க, இத்துறை 
தமிழகத்தின்‌ எல்லா மாவட்டங்களிலுமுள்ள கல்வெட்டுக்களையும்‌ படி 
யெடுத்து பதிப்‌:9க்கும்‌ பணியில்‌ ஈடுபட்டுள்ளது. இப்பணியின்‌ முதல்‌ 
கட்டமாகச்‌ சென்னை மாவட்டக்‌ கல்வெட்டுக்கள்‌ படியெடுத்து அச்சிடப்‌ 
பெற்றன. தொடர்ந்து கன்னியாகுமரி மாவட்டக்‌ கல்வெட்டுக்கள்‌ 
மூன்று பகுதிகளும்‌, தர்மபுரி மாவட்டக்‌ கல்வெட்டுக்கள்‌ இருபகுதி 
களும்‌ அச்சாகியுள்ளன. 


இந்த வரிசையில்‌ தற்போது தஞ்சை மாவட்டக்‌ கல்வெட்டுக்கள்‌ 
தொகுக்கப்பெற்று பதிப்பிக்கப்பட்டு வருகின்றன. அதில்‌ முதலாவ 
தாகத்‌ *திருத்துறைப்பூண்டி வட்டக்‌ கல்வெட்டுக்கள்‌” வெளியிடப்‌ 
பட்டது. “நன்னிலம்‌ வட்டக்‌ கல்வெட்டுக்களின்‌ இரண்டாவது 
தொகுதியாக இது வெளியிடப்படுகிற_து. 


கல்வெட்டுக்கள்‌ தொகுக்கப்பெற்று வரிசை எண்ணும்‌, ஊர்க்‌ கல்‌ 
வெட்டு எண்ணும்‌ கொடுக்கப்பட்டுள்ளன. மத்தியத்‌ தொல்பொருள்‌ 
துறையினர்‌ தங்கள்‌ அறிக்கையில்‌ குறிக்கப்பட்டுள்ள அவ்வூர்க்‌ கல்‌ 
வெட்டுக்களும்‌ இதனுடன்‌ சேர்க்கப்பட்டுள்ளன. 


இக்கல்வெட்டுக்களைப்‌ படியெடுப்பதிலும்‌, படிப்பதிலும்‌, தொகுப்‌ 
பதிலும்‌, ௮ச்சிடுவதிலும்‌ ஈடுபட்டு அயராது பணிபுரிந்த இத்‌ துறையின்‌ 
ஊழியர்கள்‌ பாராட்டுக்குரியோர்‌. இக்கல்வெட்டுத்‌ தொகுதியை 
திறனுடன்‌ பதிப்பித்த கல்வெட்டாய்வாளர்‌. ஆ. பத்மாவதி நமது 
பாராட்டுக்குரியவர்‌. 


இரா. நாகசாமி 


உள்ளடக்கம்‌ 


ஊர்‌ எண்‌. 
1 திருப்பனையூர்‌ 3 198 
2 நரிமணம்‌ - ர 220 
3 ' மருதவஞ்சேரி ழ்‌ ப படப்‌ சதிக்‌, 
4 தலையாலங்காடு த ௫ ்‌ 225 
5 திருப்பயத்தங்குடி 230° 
6 மாங்குடிக்கட்டளை 232 
7 நன்னிலம்‌ ' ர ரவ 294 
8 மருத்துவக்குடி ( 236 
9 தலையூர்‌ . ப டர்‌ தீ 237 
10 வயலூர்‌ ; I I 241 
11 ஆவணம்‌ 212 
12 வடமட்டம்‌ ர ட. 242 
ச தேதியூர்‌ 2 244 
14 நல்லமாங்குடி க 
15 மணவாளநல்லூர்‌ 246 
16 கடுவங்குடி- அதோ தே 0: 247 
17 சதக்கமங்கலம்‌ 0 248 
oo ந்‌ வக்‌ தக 
19 கீரனூர்‌ 252 
20 அச்சுதமங்கலம்‌ 265 


21 திருப்புகலூர்‌ I 296 


த. நா. தொ. ஆய்வுத்துறை 


மாவட்டம்‌ : தஞ்சை 


198 / 1978 


தொடர்‌ எண்‌ : 


ஆட்சி ஆண்டு : 5-ஆவது 





வட்டம்‌ : நன்னிலம்‌ வரலாற்று ஆண்டு: இ.பி, 14, 15-ஆம்‌ 
ஊர்‌ : இருப்பனையூர்‌ நூற்றாண்டு 
ட ந்தியக்‌ கல்வெட்டு 
மொழி: தமிழ்‌ த க்‌ | ட்‌ 
எழுத்து : தமிழ்‌ ்‌ i 
முன்‌ பதிப்பு : _ 
அரசு : பாண்டியர்‌ 
மன்னன்‌ : விக்கிரம பாண்டியன்‌ ஊர்க்‌ கல்வெட்டு \ ர 
எண்‌ ] 
இடம்‌ 2 செளந்தரேஸ்வரர்‌ கோயிலின்‌ வடபுறச்‌ சுவரில்‌ உள்ளது. 
குறிப்புரை : விக்ரெம பாண்டியனின்‌ ஐந்தாம்‌ ஆட்சியாண்டில்‌ இவ்வூர்‌ கோயிலுக்குப்‌ 
பரிவர்த்தனையாக நில மம்‌, மனையும்‌ சிலர்‌ கொடுத்த செய்தி கூறப்பட்டுள்ளது. 
கல்வெட்டு 
ன கோமாறபன்மராந [திரிபுவனச்‌ சக்கரவத்திகள்‌ ஸ்ரீவிக்ரெம 
பாண்டிய தேவர்க்கு யாண்டு 
2 நிஃ-ஆவது சிங்க நாயற்று பூர்வபக்ஷத்து [அ]ஷ்டமியும்‌ புதன்‌ 
கிழழையும்‌ பெற்ற அனிழத்‌ 
3 து நாள்‌ குலோத்துங்க சோழவளநாட்டு பனையூர்‌ நாட்டு 
கரமங்கலத்து உடைய 
மல்‌ அட்ட மலல தாட தேவர்‌ கன்மிகளுக்கு [இருப்ப]னை யூரு 
டையார்‌ அழயெ நாயனார்‌ கோயில்‌ ஆதி சண்டேஸ்வரதேவர்‌ 
கன்மிகளுக்கு 
6 பரிவத்தனை பண்ணிக்‌ குடுத்த பரிசாவது உடையார்‌ மூவணுக்கீ 
ஸ்வரமுடையார்‌ திருநாமத்துக்‌ காணி 
7 ஆய நாங்கள்‌ பற்றிக்கொண்ட இருவீதிக்கு கழ்முத்தூற்றுக்‌ 
குடையான்‌ என கூவப்பட்ட ௫-வ இன்னி 
8 லங்‌ காலுங்‌ கைக்‌ கொண்டு ...............௨... 
9 திருநாமத்துக்காணி ஆன திருப்பனையூர்‌ வெள்ளாளம்‌ பற்றில்‌ 
நத்தத்தில்‌ வண்ணான்‌ குளத்துக்கு 
10 வடமேற்கு மனைக்குழி ௩௰ இம்மனைக்குழி முப்பதும்‌ பரிவத்தனை 
யாக குடுத்தோம்‌ குடுத்த* . . . . . . 2 
* 


கல்வெட்டின்‌ இறுதியில்‌ சிலவரிகள்‌ காணப்படவில்லை 


த. நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 199 / 1978 
மஊாவமீடிம்‌ : தஞ்சை ஆட ஆண்டு : 10-அவது 
வக்கம்‌ : தன்னிலம்‌ வரலாற்று ஆண்டு ! தி.பி. 1178 
சச்‌ : இருப்பனையூர்‌ 
Q , இந்தியக்‌ கல்வெட்டு 

மாழி : தமிழ்‌ ஆண்டு அறிக்கை 
எழுத்து : தமிழ்‌ 

மூன்‌ ப்திபீய : — 

அரசு : சோழர்‌ 

மன்னன்‌ : இரண்டாம்‌ இராஜாதிராஜன்‌ ரீச்‌ கல்வெட்டு | ற 
எண்‌ 
இடம்‌ : செளந்தரேஸ்வரர்‌ கோயில்‌ மகாமண்டப வட்க்குப்புறமுள்ள ஜகதியில்‌ உள்ளது 


குறிப்புரை : இரண்டாம்‌ ராஜாதிராஜனின்‌ பத்தாம்‌ ஆட்யொண்டில்‌ இவ்வூர்‌ அழயெ நாயனார்‌ 
கோயிலுக்கு இருவிளக்குப்புறமாக இறையிலி நிலம்‌ கொடுத்த செய்தி கூறப்‌ 


பட்டுள்ளது. 


கல்வெட்டு : 


மீ ஸ்வஸ்திஸ்ரீ திரிபுவன சக்கரவத்திகள்‌ ஸ்ரீராஜாதிராஜ தேவ/[ர்‌*] 


க்கு யாண்டு பத்தாவது விருச்சிக நாயற்று பூர்‌[வ] [பக்ஷ]த்து 
அட்டமி/யும்‌] சனிக்கிழமையும்‌ பெற்ற . .... 


ண்ட சோழப்பனையூர்‌ நா[ட்‌*]டுக்‌ ரேகோ]னும்‌ கொற்ற 


மங்கல முடையான்‌ ஆடவல்லானும்‌ உள்ளிட்ட ஊரோம்‌ 
இ/சைவுகிட்டு]ப்‌ பிரமாணம்‌ உைடயார்‌] அழகிய 
தேவர்க்கு நாங்கள்‌ இருவி[ள]க்குப்புறமாக இறையிலி 
பண்ணிக்‌ குடுக்கற நிலத்துக்கு கீழ்‌[பார்க்‌] கெல்லை . . . ௪ 
பல நம்பி நிலத்துக்‌[கு]* . . 





௭ 


கல்வெட்டின்‌ இறுதியில்‌ ெவரிகள்‌ காணப்படவில்லை 


த. நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌: 200 / 1978 


மாவட்டம்‌ : தஞ்சை ஆட்சி ஆண்டு : 40-ஆவது 
வட்டம்‌ : நன்னிலம்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி. 1110 
னர்‌ : திருப்பனையூர்‌ 


இந்தியக்‌ கல்வெட்டு 1 


மொழி: தமிழ்‌ ண்டு அறிக்கை ர்‌ ட 
எழுத்‌ : மிர்‌ 

க க்‌ முன்‌ பதிப்பு : a 
அரசு : சோழர்‌ 

தத்‌ 2 | 
மன்னன்‌ : முதலாம்‌ குலோத்துங்கன்‌ டவ்‌ கல்வெட்டு ந்த 

எண்‌ ] 
இடம்‌ : செளந்தரேஸ்வரர்‌ கோயில்‌ அர்த்தமண்டபம்‌ வடக்குப்புறக்‌ குமுதத்திலும்‌ அர்த்த 
மண்டப ஜகதியிலும்‌ உள்ளது. 

குறிப்பு; முதலாம்‌ குலோத்துங்க சோழன்‌ காலத்தில்‌ உடையார்‌ அழகிய தேவர்‌ கோயிலுக்கு 


இவ்வூர்‌ சபையார்கள்‌ இறையிலியாக ஆறுமா நிலம்‌ கொடுத்த செய்தி கூறப்‌ 
படுகிறது. இந்நிலம்‌ ஆறுமாவையுங்கொண்டு இக்கோயிலுக்குக்‌ கும்பிட வரும்‌ 
சிவயோகிகளுக் தம்‌, தபஸியருக்கும்‌ ஐந்து சட்டி சோறு குடுக்கவேண்டும்‌ என்றும்‌, 
பெருவரி, சில்வரி, எச்சோறு, கூற்றரிச, வாசலில்‌ போந்த குடிமை ஆகியவற்றிற்கு 
காசு ஆறினையுங்கொண்டு இறையிலி செய்து கொடுத்ததாகவும்‌ கூறப்படுகிறது. 


கல்வெட்டு : 


1. ஸ்வஸ்திஸ்ரீ புகழ்மா து விளங்க ஜயமா து விரும்ப நிலமகள்‌ நிலவ 
மலர்மகள்‌ புணர உரிமையிற்‌ சி[றந்த] மணிமுடிசூடி மீனவர்‌ 
நிலைகெட வில்லவர்‌ குலைதர ஏனைமன்நவர்‌ இரியலுற்றிழிதர 
இக்கனைத்து[ந்‌ தன்‌] சக்கரம்‌ நடாத்தி வீரஸிம்ஹாஸனத்து 
உலகுடை 

2. யாளோடும்‌ வீற்றிருந்தருளிய கோவிராஜ கேசரி பந்மரான திரி 
புவனச்‌ சக்கரவர்த்திகள்‌ ஸ்ரீகுலோத்துங்க சோழதேர[வர்க்கு] 
யாண்டு சமி இ . குலோத்துங்க சோழ வளநாட்டு [பனை] 
யூர்‌ நாட்டு ப்ரும்மதேயந்‌ திருப்பனையூர்‌ ஸபைக்குச்‌ சமைந்த 
பாரதாயந்‌ திருவடிக.......... சடை . ...... தாநும்‌ பாரதாயந்‌ 
தத்தந்திருவடியும்‌ ஏற்ற . . . 

3. ன்திருவடிகள்‌ வெண்காடு தேவநும்‌ ஆத்திரையன்‌ அழ[யெ] 
சிவநும்‌ உள்ளிட்ட ஸபையோம்‌ இவ்வூர்‌ உடையார்‌ கோ 


(திருப்பவும்‌) 


10. 


யிலில்‌ திரிபுவன்‌ ஆதிசண்டேஸ்வர்‌[க்‌*]கு நாங்கள்‌ இறையிலி 
செய்து குடுத்த நிலமாவது ஸ்ரீ திரிபுவன மாதேவிவ தக்கு. 
மேற்[கும்‌] ஸ்ரீ கங்கைகொண்ட சோழ வாய்க்காலுக்குத்‌ 
தெற்கும்‌ நாங்க[ள்‌] 

[இர]றையிலி செய்து குடுத்த நிலத்துக்குக்‌ கீழ்பாற்க்கெல்லை . 
செங்கழுநீர்க்‌ குளத்துக்கும்‌ கருமுகை . . . த்துக்கு மேற்கும்‌ 
தெந்பாற்கெல்லை மேற்படி நில[த்துக்‌]கும்‌ ஸ்ரீ காழிநாடு 
டையாந்‌ மடப்புறத்துக்கும்‌ கிரம . . நிலத்து தத்தந்பள்ள 
மென்று பேர்‌ கூவப்பட்ட நிலத்துக்கு வடக்கும்‌ மேல்பாற்க்‌ 
கெல்லை வடுகநாதர்‌ மடப்புற 

த்துக்கு கிழக்கும்‌ வடபாற்கெல்லை பல விளக்குப்பிள்ளை [மட] 
ப்புறத்துக்கு தெற்கும்‌ ஆக இவ்விசைந்த பெருநான்கெல்லைக்‌ 
கும்‌ உள்பட்ட நிலம்‌ குழி ௬௭ இக்குழி அ[றுநூ]றும்‌ நூறு 
குழிகொண்டதொரு மாவாக இந்நிலம்‌ [அறு]மாவும்‌ மிகுதி , 
குறைவு உள்ளடங்க இறையிலி செய்து குடுத்துக்கொள்வதாந 
எம்மிலிசைந்த விலைப்‌ 


பொருள்‌ அன்றாடு நற்காசு ௬ இக்காசு ஆறும்‌ நித்தவிநோத. 
வளநாட்டு ஆவூர்‌ கூற்றத்துக்‌ கிளியூருடையான்‌ தஇத்தந்‌ 
இருநீலகண்டதந்‌.......... ங்கொண்டு ஆவணக்களிடை . . . . 
டேற்றிக்‌ கைச்சிலவறக்‌ கொண்டு இறையிலியாக விற்று விலை 
யாவணஞ்‌ செய்து குடுத்தோம்‌ உடையார்‌] 

அழயை தேவர்‌ ர்‌கர£யில்‌ திரிபுவன ஆதகுிசண்டேஸ்வர 
தேவர்க்கு பாரதாயந்‌. திரு கங்கைசடைக்கரந்தானும்‌ பார 
தாயந்‌ தத்தந்‌ திருவடியு . . யாந்‌ சிவநும்‌ உ/ள்ளிட்ட ஸைப 
யோம்‌ இந்நிலம்‌ அறுமாவுங்‌ கொண்டு. இதேவார்‌ கேராயி 
லில்‌ மத்யாந ஸந்தி கும்பிட . வந்த ஸிவயொககெளுக்கும்‌! 

[தப]ஸ்யற்க்கும்‌ அஞ்சு ச்ட்டிச்‌ சோறு குடுக்கக்‌ கடவிதாக? இந்‌ 
' நிலத்துக்குப்‌ -பெருவரி சில்வரி எச்சோறு .கூற்றரிசி மற்றுந்‌. 
திருவாசலில்ப்‌ போ[ந்த கடமை] இப்‌ பரிசு சம்மதித்து இக்‌ 
காசு ஆறுங்கொண்டு: இந்நிலம்‌ ஆறுமாவும்‌ சந்திராதித்‌ 
தவற்‌ [ஸாஸ்வதிக]மாக இறையிலி செய்து குடுத்தோம்‌ 
திரிபுவன ஆதிசண்‌ 

[டே]ஸ்வர தேவர்க்க . . பாரதாயந்‌ திருவடி கங்கைசடைக்‌ 
கரந்தாநும்‌ பாரதாயந்‌ தத்தந்‌ திருவடியும்‌ கெளதமன்‌ 
திருவடிகள்‌ வெண்காடு[தேவனு]ம்‌:-—இவர்கள்‌ பணிக்க எழுதி 
னேன்‌ இவ்வூர்‌ வேட்கோவந்‌ பனையூரூடையான்‌ நூற்றெண்‌ 
மந்‌ பாக்கர தேவந்‌ எழுத்து. இவரை இட்டு இத்தந்‌[ம] 

ம்‌ செய்வித்த . . ஆரிதந்‌ கூந்தல்‌ ஆவிலஞ்‌ சுகப்பாநான பல 
விளக்குப்‌ பிள்ளை:-- 








1 
2 


இவயோகிகளுக்கும்‌' என்றறிருத்தல்‌ வேண்டும்‌ 


*கடவதாக” 


200 


11. 


12. 


138. 


14. 


- - க்கொண்டு விற்று இறையிலி ஆவணஞ்செய்து குடுத்த 


நிலம்‌ உடையார்‌ அழகிய தேவர்‌ . . . ச்சத்த . . . த்த... 
ருடையார்‌ இழ........ டத்திலே சொ...... க்கடவது ஆகவும்‌ 
இந்த ப்ராமணந்‌ ஆரிதந்‌ கூந்தல்‌ ஆவிலஞ்சுகப்பாநான பல 
விளக்குப்‌ பிள்ளைப்‌ . . 

ய்து குடுத்தோம்‌ பனையூர்க்‌ . . ந்‌ எடுத்தபாத . . . த்தாட 
ஆந கங்கைகொண்ட சோழப்பனை[யூர்க]ழவந்‌ . . . ராநஜன 
நாதநும்‌ பனையூர்‌ கிழவந்‌ எடு . . ஆவந்‌ பள்ள . . ॥ண.ந்‌ 
எடுத்தபாதமும்‌ . 


வராகவும்‌ இவரும்‌ இவர்‌ வம்சத்துள்ளாரும்‌ சந்திராதித்தவற்‌ 


சாஸ்வ திபமாகச்‌ செய்யக்‌ கடவாராகவும்‌ இன்னிலத்துக்கு. 
வெ ..மு. . திருவாசலில்‌ போந்த குடிமை செய்யக்‌ கடவ 
ரல்லராகவும்‌ இப்பரிசு ஸம்மதித்து இரிபுவன ஆதிசண்‌ 
டேஸ்வர தேவர்க்கு நாங்கள்‌ இறை . . . 

ஈம்‌ இவர்கள்‌ சொல்ல . . மதி . [பனையூர்‌ . . . வேளாந்‌. . . 


உ ல ட ௮ க ட ட ட ட டட டட உட 


த. நா தொ. ஆய்வுத்துறை 


தொடர்‌ எண்‌: 201 / 1978 


மாவட்டம்‌ : தஞ்சை . ஆட்சி ஆண்டு : — 
வட்டம்‌ : நன்னிலம்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி, 11, 12-ஆம்‌ 
ஊர்‌ : திருப்பனையூர்‌ டத்‌ 
மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு |. ட 

ஆண்டு அறிக்கை J 
எழுத்து : தமிழ்‌ ்‌ 

மூன்‌ பதிப்பு : — 
அரச : சோழர்‌ 
மன்னன்‌ : முதலாம்‌ குலோத்துங்கன்‌  - லல ட்டு 1 4 

J 

இடம்‌ : செளந்தரேஸ்வரர்‌ கோயில்‌ அர்த்தமண்டப வடக்குக்‌ குமுதத்தில்‌ உள்ளது. 


குறிப்புரை : குலோத்துங்க சோழன்‌ காலத்தில்‌ பனையூர்‌ கிழவன்‌ எடுத்த பாதம்‌ கூத்தாடி 
ஆன கங்கைகொண்ட சோழப்‌ பனையூருடைய வேளாறும்‌, பனையூர்‌ கிழவன்‌ 
வேளான்‌ கணபுர தேவனும்‌, பனையூர்‌ கஇழவன்‌ வேளான்‌ ஜனநாதனும்‌ பனையூர்‌ 
தெவன்‌ கொண்டார்‌ எடுத்தபாதமும்‌ ஆகிய ஓவர்‌, இவ்வூர்‌ கோயிலுக்கு நிலம்‌ 
விலைக்கு வாங்கி இறையிலி செய்துகொடுத்த செய்தி கூறப்பட்டுள்ளது, 


கல்வெட்டு : 


1 ஸ்வஸ்‌இஸ்ரீ இரிபுவனச்‌ சக்கரவர்த்திகள்‌ ஸ்ரீ குலோத்துங்கச்‌ 


[சோழதேவர்க்குயாண்டு . . . 


குலோத்துங்க] சோழ வள 


நாட்டு பனையூர்‌ நாட்டுத்‌ திருப்பனையூர்‌ பனையூர்‌ கிழவன்‌ 
எடுத்த பாதங்‌ கூத்தாடி ஆன கங்கை கொண்[ட! 


2 சோழப்‌ பனையூ[ருடைய] வேளாநும்‌ பனையூர்‌ கிழவந்‌ வேளாந்‌ 
கணபுர தேவநும்‌ பனையூர்‌ கழவன்‌ வேளாந்‌ ஜனநாதநும்‌ 


பனையூர்‌ கிழவ[ன்‌] 


த தக்‌ வ லாத்‌ கொண்டார்‌ எடுத்‌[ தப] 


ஈதமும்‌ உள்ளிட்ட ஊரோம்‌ உடையார்‌ அழகிய தேவர்‌ 
கோயிலில்‌ இரிபுவன ஆதிசண்டேஸ்வர தேவர்க்கு நாங்கள்‌ 


3 [விலை கொண்டு இறையிலி செய்து குடுத்த நிலமாவது கமு 
கடி என்று பேர்‌ கூவப்பட்ட நிலத்துக்‌ க&ீழ்பாற்கெல்லை 
விற்போ[ம்‌*] நிலத்து . . ..... . த்துப்‌ பாரதாயந்‌ திருவடி 


(திருப்பவும்‌) 


சூடியந்‌ நிலத்துக்கு வடக்கும்‌ மேல்பாற்கெல்லை கவிணியன்‌ 
நக்கந்‌ அழகியானாந மூவேந்தப்ரம்ம மாராயந்‌ நிலத்துக்‌ 


4 குகிழக்கு......... உட்சிறு வாய்க்காலுக்கும்‌ . . . . . 
நிலத்துக்‌ . . . . ... அறுநூறுகுழி கொண்ட . . . . . ல்‌ 
வந்த குழி அறுநூறினால்‌ நிலம்‌ . . . . . இந்நிலம்‌ . . . .. 


[அறு மாவும்‌]திரிபுவன ஆதிசண்டேஸ்வ * . . . . 





* கடைசி வரி சிதைந்து காணப்படுகிறது. 


த. தா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 202 / 1978 


மாவட்டம்‌ : 
வட்டம்‌ : 
ஊர்‌ : 
மொழி 2 
எழுத்து : 
அரசு : 


மன்னன்‌ : 


இடம்‌ : 


குறிப்புரை : 


தஞ்சாவூர்‌ ஆட்சி ஆண்டு : 22-ஆவது 
நன்னிலம்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி. 1092 
ப்பனையூர்‌ 

அக ர்‌ இந்தியக்‌ கல்வெட்டு | ட 
தமிழ்‌ ஆண்டு அறிக்கை ] 
தமிழ்‌ முன்‌ பதிப்பு: _— 
சோழர்‌ 2 கல்வெட்‌ ு 

ஊர்க்‌ கல்வெட்டு 5 
முதலாம்‌ குலோத்துங்கன்‌ படம்‌ | 


செளந்தரேஸ்வரர்‌ கோயில்‌-கருவறையின்‌ வடபுறக்குமுதம்‌, ஜெகதிகளில்‌ உள்ளது. 


முதலாம்‌ குலோத்துங்க சோழன்‌ ஆட்டி காலத்தில்‌ ஐந்து பேர்கள்‌ இவ்வூர்‌ 
கோயிலுக்கு இருமாவரை முந்திரிகை அளவுள்ள நிலத்தை இரண்டரைக்‌ காசு 
களுக்கு இறையிலியாக விற்றுக்கொடுத்த செய்து கூறப்பட்டுள்ளது. 


கல்வெட்டு: 


1 ஸ்வஸ்திஸ்ரீ இரிபுவனச்‌ சக்கரவர்த்திகள்‌ ஸ்ரீகுலோத்துங்க சோழ 
தேவர்க்கு யாண்டு ௨௰[௨] ஆவது குலோத்துங்க சோழ 
வளநாட்டுப்‌ பனையூர்‌ 

2 நாட்டுத்‌ தெந்‌ காலக்‌ கூத்தநூர்‌ ஊர்க்குச்சமை]ந்க கூத்தநூர்‌ 
கிழவன்‌ இராமந்‌ சூற்றியாந செம்பியந்‌ பனை[யூருடை] 
யாநும்‌ மாத்தூர்‌ கிழவந்‌ குவ 

2 லைய விடங்கத நள்ளால தேவநும்‌ கூத்தநூ[ருடை]யாந்‌ 


வேளாந்‌ எடுத்த பாதமும்‌ குமரா . .. லகூடையாந்‌ . . . 
நமையநும்‌ . . . வாருடையாந்‌ 

4 சுப்பிரமண்ணியந்‌ நாடுடையானும்‌ உள்ளிட்ட ஊரோரம்‌ இம்‌ 
நாட்டு பிரமதேயம்‌ . . . . பனையூருடையா . , . . அழகிய 


தேவ/[ர்‌ கோயி]லில்‌ திரிபுவந ஆதி சண்டேஸ்வர 


5 பன நாங்கள்‌ இறையிலி செய்து குடுத்த நிலமாவது எங்கள்‌ 
ஊர்‌ குலோத்துங்க சோழ பேராற்று ஊர்‌ எல்லையாந 


(இருப்பவும்‌) 


10 


11 


பழம்படி ௫-ஙப இந்நில கிழக்கடைய ௫-௨றுஊ இந்நிலம்‌ 
இருமாவரை . ;, . முந்திரிகையும்‌ மிகுதிக்‌ குறைவு 
உள்ளடங்க 

விற்றுக்‌ குடுத்துக்‌ கொள்வதாந எம்மிலிசைந்த விலைப்பொருள 
ந்றுடு நற்காசு மாத்தாடு காசு . . . ௨௫ இக்[காசு] 

இரண்டரையுங்‌ கெயமாணிக்க வளநாட்டு மருகல்‌ நாட்டு வைப்‌ 
பூர்‌ பணிமகன்‌ வைப்பூரூடையான்‌ கண்ட சிவலோக/[நா த7 

ந்‌ கைய்வழி இக்காசு இரண்டரையுங்‌ கொண்டு ஆவணக்களிகை 
காட்டேற்றிக்‌ கை செலவறக்‌ கொண்டு இறையிலி செய்து 
குடுத்‌ 

தோம்‌ உடையார்‌ அழயெ தேவர்‌ கோயிலில்‌ திரிபுவன ஆதி 
சண்டேஸ்வர தேவற்கு ஊர்க்குச்‌ சமைந்த கூத்தனூர்‌ 
கிழவன்‌ இராமன்‌ சூற்றி ௭ 

டுத்த பாதமும்‌ குமாரமங்கலமுடையான்‌ நக்கன்‌ . . , . துமை 
பதும்‌ ச... அடப்‌ ஆட ்‌ 


கல்வெட்டின்‌ இறுதி கட்டிடப்‌ பகுதிக்குள்‌ சென்றிருத்தல்‌ வேண்டும்‌. 


த. நா தொ ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 203 ! 1978 


மாவட்டம்‌ : 
வட்டம்‌ : 
ஊர்‌ : 
மொழி : 
எழுத்து : 
அரசு : 


மன்னன்‌ : 


இடம்‌ : 


குறிப்புரை : 


தஞ்சை ஆட்சி ஆண்டு : 41-ஆவது 
நன்னிலம்‌ வர்த்த ஆண்டு : கி. பி, 1111 
திருப்பனையூர்‌ 
ர்‌ இந்தியக்‌ கல்வெட்டு | 
க அண்டு அறிக்கை | 
தமிழ்‌ . 
மூர்‌ முன்‌ பதிப்‌. : — 


முதலாம்‌ குலோத்துங்கன்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ 


த பெி 
[ 


ஸ்ரீசெளந்தரேஸ்வரர்‌ கோயில்‌ கருவறையின்‌ வடபுற ஜகதியில்‌ உள்ளது. 


முதலாம்‌ குலோத்துங்க சோழனின்‌ நாற்பத்தொன்றாம்‌ ஆட்சியாண்டில்‌ இவ்வூர்‌ 
சபையார்‌ உடையார்‌ அழகிய தேவர்‌ கோயிலுக்கு மத்தியான சந்திக்கும்‌ 
வெயோகிகளுக்கு இரண்டு சட்டி சோற்றுக்கும்‌ சட்டிச்‌ சோற்றுப்புறமாக மூன்று 
மா நிலம்‌ இறையிலி செய்துகொடுத்த செய்தி கூறப்படுகிறது. 


கல்வெட்டு : 


1 ஸ்வஸ்‌இஸ்ரீ இிரி[புவந]ச்‌ சக்கரவத்திகள்‌ ஸ்ரீ குலோத்துங்க சோழ 
தேவற்கு யாண்டு சம ஆ[வது] குலோத்துங்க சோ] 

2 மழ வளநாட்டுப்‌ பனையூர்‌ நாட்டுப்‌ பிரமதேயம்‌ திருப்பனையூர்ப்‌ 
பாரதாயத்‌ இருவடித்தநும்‌ ௨... பாரதாயந்‌ திருவடி கங்கை 
சடைக்கரந்தா 

3 நும்‌ கெளதமந்‌ . . வடிகள்‌ வெண்காடு தேவநும்‌ ஆத்ரயந்‌ 
அழகியாந்‌ சிவநும்‌ உள்ளிட்ட ஸ/பையயோம்‌ இவ்வூருடையார்‌ 
அழகிய தேவர்‌ கோ 

4 யிலில்‌ திரிபுவன ஆதிசண்டேஸ்வர தேவற்கு நாங்கள்‌ இறை 
யிலி செய்து குடுத்த நிலமாவது . . . தேவர்‌ கோயிலில்‌ 
மத்தியாந ஸந்தி கும்‌[பிட வந்த] 

5 சிவயோகிக்கு [இரண்டு] சட்டிச்சோறு குடுக்கைக்கு சட்டிச்‌ 
சோற்றுப்‌ புறமாக விற்றுக்‌ குடுத்த நிலத்துக்குக்‌ கீழ்பாற்‌ 
கெல்லை கிடாரங்‌ 


(திருப்பவும்‌) 


. 10 
11 


12 


13 


14 


15 


16 


17 


கொண்டார்‌ . , . தென்பாற்கெல்லை கங்கைகொண்ட சோழ 
வாய்க்காலுக்கு வடக்கு மேல்பாற்கெல்லை ஆங்கு 
ந்த . . . துக்குக்‌ கிழக்கு வடபாற்கெல்லை மாணிக்கத்துக்குத்‌ 
தெற்கும்‌ ஆக இவ்விசைந்த பெருநாந்கெ[ல்‌] 
அ ( ன்‌ ச . . க 
லையில்‌ . . குழி ௩௱௬௰௮ இக்கு[ழி] [முத்நூ]ற்றறுபத்தெட்டும்‌ : 
நூற்றிருபத்தெட்டுக்குமி கொண்டது ஒரு மாவாக 


இவ்வூர்‌ . . க. . இ௫இ௨உ௰௨ . . . ண்டத்தில்‌ மேற்கு நாங்கள்‌ 
ப்பள்ளி எழுச்சிப்புறமாக இறையிலி செய்‌ 
௫ ழு ட ற 
து குடுத்த . . . . ணியாந கொற்றந்‌ நிலமாய்க்‌ கிடந்த குழி 


ம௬ நால்‌ எங்கள்‌ பொத்தகப்படி ௫“ 
உம ஆக இறையிலி செய்து குடுத்துக்‌ கொள்வதாக எம்மிலி: 
சைந்த விலைப்பொருள்‌ அந்‌ 


ராடு நற்‌[காசு] . . . . வளநாட்டுக்‌ ளியூருடையான்‌ ஆதித்தன்‌ 
இருநீலகண்டநாந ்‌ 
இராஜே . .கைக்‌ ......... ளிகைக்காட்டேற்றிக்‌ கைச்‌ 


சிலவறக்‌ கொண்டு . 


த... ஆ... சீயந்‌ ணச்‌ உள்ளிட்ட ம்‌ இந்நிலம்‌ 
மூன்றுமா[வும்‌] கொண்டு இத்தேவர்‌ கோயிலி 

ல்‌ மத்தியாந ஸந்தி கும்பிட வ[ந்த] தவஸியற்கு இரண்டு சட்டிச்‌ 
சோறு குடுக்கக்‌ கடவ[ தாகவும்‌] இந்நிலத்துக்குப்‌ பெருவரி 
சி[ல்வரி] எச்சோறு கூற்றரிசி மற்றும்‌ இருவாசலில்‌ த்‌ 


குடிமை எப்பேர்ப்பட்டதும்‌ 


விற்று விலையாவணஞ்‌ செய்து குடுத்தோம்‌ உடையார்‌ அழகிய 
தேவர்‌ கோயிலில்‌ , . . . . ஆதிசண்டேஸ்வர தேவ... 
பாரதாயந்‌ . . . டத்த . . . பாரதாயந்‌ இரு. . . கங்கை 
சடைக்கரந்தாநும்‌ [பாரதாயன்‌] திருவடிகள்‌ வெண்காடு 

சில்வரி எச்சோற்றுக்‌ கூற்றரிசி மற்றும்‌ திருவாசலில்‌ போந்த 
குடிமை வ த்ய கனை ப செ... ல்லாதார்களாகவும்‌ 


இப்பரிசு* . ... . 





கல்வெட்டின்‌ இறுதிப்‌ பகுதி கட்டிடப்‌ பகுதிக்குள்‌ சென்றிருத்தல்‌ வேண்டும்‌. 


த. தா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 204/ 1978 


மாவட்டம்‌ : 
வட்டம்‌: 
ஊர்‌ : 
மொழி: 
எழுத்து : 
அரசு : 


மன்னன்‌ : 


இடம்‌ : 


குறிப்புரை 1 


கல்வெட்டு 


தஞ்சை ஆட்சி ஆண்டு : 5-ஆவது 


த்க்‌ வரலாற்று ஆண்டு : இ.பி. 10, 11-ஆம்‌ 
இருப்பனை யூர்‌ நூற்றாண்ட 
த்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
தமிழ்‌ ்‌ ட ஆத 
. ஆண்டு அறிக்கை : J 

தமிழ்‌ 8 

முன்‌ பதிப்பு: த 
சோழர்‌ 
முதலாம்‌ குலோத்துங்கன்‌ ஊர்க்‌ கல்வெட்டு ச 

எண்‌ 


செளந்தரேஸ்வரர்‌ கோயில்‌ அர்த்தமண்டபத்திற்குத்‌ தென்புறமுள்ள குமுதம்‌. 


கல்வெட்டு மிகவும்‌ சிதைந்துள்ளது. அழயெ தேவர்க்குத்‌ திருப்பள்ளி எழுச்சி 
பாடுவதற்காக ஆறுமரக்காணி முத்திரிகைக்‌ £ழனர்‌ நிலம்‌ ஏழு காசுகளைப்பெற்றுக்‌ 
கொண்டு இறையிலியாக விற்றுக்கொடுத்த செய்தி கூறப்பட்டுள்ளது. 


2 மாது . டட மண 

2 ட்‌ (தத கத்‌. திரிபுவ . . , . வத்திகள்‌ ஸ்ரீ குலோத்துங்க 
 சோழதேவற்கு யாண்டு . . குலோத்துங்க] 

3 [சோழ]வளநா[ட்டு]ப்‌ பனையூர்‌ நாட்டுத்‌ திருவடிக . . . [பார 
தாயந்‌ . . ... 

4 யும்‌ உ. . . டையாரழகய தேவர்‌ கோயில்‌] [ஆத]சண்டேஸ்‌ 
வர தேவவற்கு[ நாங்கள்‌ இறை 

5 னல்‌ வ்‌ விதத்‌ த த்றப்ம்‌ நிலத்துக்குக்‌ கீழ்பாற்‌ 
கெல்லை ஆங்கிருலநந்‌ . 

6 ரகா சவப்‌. மேல்பாத்கெல்லை ஆதி . . . . கெங்கனும்‌ . .... 


ஆர[ங்கிருவந்‌ி] ஆடவலாந்‌ . . .. . 

7 யாநும்‌ தாக்ககாணி திருமயான முடையாந்‌ அம்பலத்தாடியுமு 
ள்ளிட்டார்‌ நிலத்துக்குக்‌ இழக்கும்‌ வடபாற்கெல்லை 
[வதன] அமுதன்‌ . . . . . , நிலத்துக்கும்‌ . . . தந்காத்‌ 
தில்லையா 


(திருப்பவும்‌) 


10 


11 


12 


| 


ணி நிலத்துக்குத்‌ தெற்கும்‌ ஆக இவ்விசைந்த பெருநான்கெல்லை 
யிலும்‌ உள்பட்ட நிலம்‌ நூற்றிருபத்தெட்டுக்குழி கொண்ட 


தொரு மாவாக பொத்தகப்படி ௫ 
மாக்காணி முந்திரிை 


இந்நிலம்‌ ஆறு 


கக்‌ கீழரையும்‌ உடையார்‌ அழயெ தேவர்‌ கோயிலில்‌ திரிபுவன 
ஆதி த ஆரிதந்‌ இருவடிகள்‌ ராஜராஜ. 


நும்‌ சாரதாயந்‌ . 
காடன்‌ திருவடி 
யும்‌ உள்ளிட்ட சபையோம்‌ இந்நிலம்‌ இறையிலி 


. யந்சிவத்‌ அழகயாநும்‌ , . . . மந்‌ 


செய்து குடுத்‌ 


துக்‌ கொள்வதானமையில்‌ இசைந்த விலைப்பொருள்‌ அன்றாடு 
நற்காசு . . இக்காசு . ; . . . தேவர்‌ கோயிலில்‌ தேவர்‌ 


்‌ கந்மிகளும்‌ ஸ்ரீ மாஹேஸ்வரரும்‌ கை 


ய்வழி கொண்டு இந்நிலம்‌ ஆறுமாக்காணி முந்திரிகைக்‌ கீழரை 
யும்‌ இத்தேவர்க்குத்‌ திருப்பள்ளியெழுச்சி ஸாதிக்க இரு 
அழயெ மதி. . . . . கவி...... இக்காசு ஏழுங்கொ 


ண்டு சந்திராதிதவறை ஸாஸ்வதிகமாக 
இறையிலி செய்து குடுத்தோம்‌ இந்நிலத்துக்கு 
குடுத்தோம்‌ 


இத்நிலத்துக்கு. 


த. நா. தொ, ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌: 205/ 1978 


மாவட்டம்‌ : தஞ்சை ஆட்சி ஆண்டு : 40-ஆவது 
வட்டம்‌ : நன்னிலம்‌ வரலாற்று ஆண்டு : தி.பி. 1110 
ர்‌ இருப்பனையூர்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
மொழி : தமிழ்‌ ஆண்டு அறிக்கை TT 
எழுத்து : தமிழ்‌ னாத தப்பாம 25, 
அரசு : சோழர்‌ 
மன்னன்‌ : முதலாம்‌ குலோத்துங்கன்‌ ல்‌. கல்வெட்டு | 8 
எண்‌ 
இடம்‌ : செளந்தரேஸ்வரர்‌ கோயிலில்‌ அர்த்த மண்டப தென்புறக்‌ குமுதத்திலுள்ளது. 


குறிப்புரை : இக்கல்வெட்டு சிவபிராமணர்‌ சிலர்‌ இரவு சந்தியின்‌ போது ஸ்ரீபலி செய்வதற்கு 
உபயம்‌ செய்த செய்தியைக்‌ குறிப்பதாகத்‌ தெரிகிறது. 


கல்வெட்டு : 


hd 


..... .ஸிம்ஹாலனைத்து அவநி 

2 முழுது[டையாளோடும்‌ வீற்றிருந்தருளிய குலோத்துங்க சே]ழ 
தேவற்க்கு யாண்டு ௪ய 

2 ஆவது குலோத்துங்க சோழ வள நாட்டு [பனையூர்‌ நாட்டு 
திருப்பனையூர்‌ உடையார்‌] அழகிய தேவர்‌ கோயிலில்‌ சவ 
ப்ராமணந்‌ . . . . 

4 வ கோசரி பாலையாந்‌ கூத்தாடியும்‌ [வெ]ண்காடந்நெடுத்த . . , 
வம்‌ க்கக்‌ மறும்‌ கெளதமந்‌ சீராமந்‌ பவழக்குன்று 

5 ம்‌ கவுதம[ந்‌ சீராம]ந்தழகியாநும்‌ மு[ள்ளி]ட்‌[ட] சிவ ப்ராம்மண 

ல்க எ த்ட்ம்‌ சாவது யிரவை ஸந்தி ஸ்ரீ பலிக்கு ஒரு பிடி* 








« கல்வெட்டின்‌ பிற்பகுதி கிடைக்கவில்லை. 


த. நா தொ. ஆய்வுத்துறை 


மாவட்டம்‌ : 
வட்டம்‌ : 
ஊர்‌ 2 
மொழி : 
எழுத்து : 
அரசு : 


மன்னன்‌ 2 


இடம்‌ : 


குறிப்புரை : 


கல்வெட்டு : 


தொடர்‌ எண்‌ : 206 / 1978 


தஞ்சை ஆட்சி ஆண்டு : 7-ஆவது 
நன்னிலம்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி, 1223 
திருப்பனையூர்‌ 

. இந்தியக்‌ கல்வெட்டு ன 

க ஆண்டு அறிக்கை 

மிட்‌ 
A முன்‌ பதிப்பு : — 

சாழர்‌ 


மூன்றாம்‌ இராசராசன்‌ 


செளழ்திரேஸ்வரர்‌ கோயில்‌ அர்த்த மண்டப தென்புற ஜகதியில்‌ உள்ளது. 


திருத்தொண்டத்தொகை மங்கலத்திலுள்ள ஆண்டார்களில்‌ ஒருவனான அருள்வார்‌ 
சடையான்‌ என்பவன்‌ இவ்வூர்‌ கோயிலில்‌ இருக்கும்‌ ஆண்டார்‌ ஒருவருக்கு 
மடப்புறமாக நிலம்‌ கொடுத்த செய்தி கூறப்பட்டுள்ளது. 


ஊர்க்‌ கல்வெட்டு 1 ்‌ 
J 


எண்‌ 


யிடையே சிதைந்தும்‌ பிற்பகுதி காணப்படாமலும்‌ உள்ளது, 


கல்வெட்டு இடை 


ஸ்வஸ்தி திரிபுவனச்‌ சக்கரவர்த்தி ராஸராஸ தேவற்கு இயாண்டு 
ஏழாவது ...... இஷப நாயற்றுப்‌ பூர்வ பக்ஷத்து 
வெள்ளிக்‌[க7] 

முமையும்‌ புன[ர்‌*]பூசத்து நாள்‌ கெயமாணிக்க வளநாட்டுத்‌ இரு 
வாரூர்க்‌ கூற்றத்துத்‌ திருத்தொ[ண்ட த்து ... மங்ப்க*]லத்து 
[ஆண்‌ ]டார்களில்‌ அகண்ட போ 

ரிழையான்‌ ஆடும்வார்சடையானேன்‌ மடப்புறமாக யான்‌ 
இசைவுகீட்டுக்‌ குலோத்துங்க சோழ வளநாட்டுப்‌ பனையூர்‌ 
நாட்டு திருப்பனையூரூடையார்‌ அழகிய 

நாயநார்‌ கோயிலில்‌ மேலைத்‌ இருமடை விளாகத்து [மேலைச்ச/ 
துக்கு . . . கும்பிட்டிரு[க்கும்‌*] ஆண்டார்ச்‌ சடையாற்கு நான்‌ 
மடப்புறப்‌ பிரமாண 

இசைவுதிட்டுக்‌ குடுத்த பரிசா[வ*]து இத்திருத்தொண்டத்து 
கைமங்கலம்‌ முன்பு [உய்ய/கொண்டார்‌ வளநாட்டிலேய்‌ 


முதலாய்‌ விக்‌ 


(திருப்பவும்‌) 


கிரம சோழ நல்லூரிலே குடி இருப்பார்‌ இதை உள்‌ ஊர்களிலே 


. ..ந்தராயரை . .. த்துக்‌ கெயமாணிக்க வள நாட்‌ 
மலே தகக ன்‌ ச 
ரல்‌ ஜம்‌ இதுக்கு . . ... பட்ட... .. . திருப்பனையூர்‌ 
ச்ஸ்‌ ரில்லை, வால்‌ க்குக்கீழக்‌ . . வடபாற்கெ . . . . . . போ 
௨௨ ட நிலம்‌. . . ப்புறத்து னல்லூர்‌ : .. த்துக்கு 
மேற்கும்‌ தென்பாற்‌ . . . திருமடமுடையார்‌ நிலத்துக்கு ஆ 


மேற்கும்‌ [மே]ல்பாற்‌ . . ....... 


த. நா. தெ 


மாவட்டம்‌ : 
வகீடம்‌ : 
களச்‌ : 
மொழி : 
எழுத்து : 
அரசு 2 


மன்னன்‌ ; 


இடம்‌ : 


குறிப்புரை : 


£. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 207/ 1978 


தஞ்சை ஆட்சி ஆண்டு : ட 
தன்னிலம்‌ வரலாற்று ஆண்டு ! கி. பி. 12-ஆம்‌ 
திருப்பனையூர்‌ ப்‌ 
இந்தியக்‌ கல்வெட்டு | 
தமிழ்‌ ஆண்டு அறிக்கை ர்‌ ரழி 
தமிழ்‌ 
ச்‌ முன்‌ பதிப்பு : — 
சோழர்‌ 
இரண்டாம்‌ இராஜாதிராஜன்‌ ஊர்க்‌ கல்வெட்டு | 5 
எண்‌ 


செளந்தரேஸ்வரர்‌ கோயில்‌ மகாமண்டபத்‌ தென்புறச்‌ சுவரில்‌ உள்ளது. 


அழகிய நாயனார்‌ கோயிலுக்கு ஒரு மா நிலம்‌ இறையிலியாக கொடுத்த செய்தியும்‌ 
இராஜராஜ மங்கலத்தைச்‌ சேர்ந்த இபங்குடையான்‌ என்பவன்‌ இக்கோயில்‌ 
பண்டாரத்தில்‌ (11௦817) பதினைந்து காசுகள்‌ கொடுத்து மூன்று சந்தி விளக்‌ 
கெரிக்க ஏற்பாடு செய்த செய்தியும்‌, ஓராண்டுக்கு இந்த மூன்று விளக்கினுக்கும்‌ 
முக்குறுணி முந்நாழி உழக்காழாக்கு எண்ணை கொடுக்க வேண்டும்‌ என்ற 
செய்தியும்‌ தெரிய வருகிறது. அத்துடன்‌ திருவம்பலநம்பி போன்றோர்‌ திருமந்திர 
போகப்புறமாக ஒரு மாமுக்காணி அளவுள்ள நிலம்கொடுத்த செய்தியும்‌ கூறப்‌ 
பட்டுள்ளது. 


கல்வெட்டு : 


1 ஸ்வஸ்திஸ்ரீ ராஜாதிராஜ [தேவற்கு யாண்டு. . .[குலோ]த்துங்க 
சோழ வளநாட்டு பனையூர்‌ நாட்டு திருப்‌ 

2 பனையூர்‌ நாட்டு உடையார்‌ அழகிய நாயனார்க்கு பனையூர்‌ 
உடையான்‌ . ....௨. 

3 கைகொண்ட சோழ பனையூர்‌ [நா]ட்டு கோநு[ம்‌*] உள்ளிட்ட 
ஊரவர்‌ ஊர்‌8[ழ்‌*] இறை இலி விட்ட நிலத்தில்‌ 


4 . வ இல்‌ நிலம்‌ ஒருமா [இ]ன்‌ நிலம்‌ ஒரு மாவும்‌ இரா[ஐ] 
ரா[ஜ] மங்கலத்து இருக்கும்‌ [செ] தீபங்குடையான்‌ 
ம்‌ . . . மொண்னை சிறுத்தொண்டன்‌ இ[த்]தேவர்‌ சிபண்டாரத்தே 


பதினைஞ்சு காசு ஒடுக்கி சன்தி விளக்கு மூன்று 
6 பத்தூருடையார்‌ திருச்சிற்றம்பலமுடையான்‌ ஆண்டான்‌ ஆன 
குலோத்துங்க சோழ பிச்சன்‌ வசம்‌ 
(திருப்பவும்‌) 


% உ 


10 


பிச்சன்‌ ஆட்டைக்கு அளக்கும்‌ எண்ணை முக்குறுணி 
மூனாமி உழக்காழக்கும்‌ கோயிலில்‌ . . 


ன்து தரவு கொள்ளக்‌ [கடவே] ஸன்னாக சம்மதித்தமைக்கு 
மத்யஸ்தந்‌ மனக்குடையர்‌ சுந்தரசோழன்‌ அ[ழயெ] 


. வல்லான்‌ எழுத்து . . . நீக்கி இருமந்திரபோநகப்புறம்‌. 


திருவம்பல நம்பி உள்ளிட்டார்‌ காணியாய்‌ கு[டுத்த] 


நிலம்‌ ஒரு. மாமுக்காணி ௨ 


த. நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 208/ 1978 


மாவட்டம்‌ 2 
வட்டம்‌ : 
ஊர்‌ : 
மொழி : 
எழுத்து : 
அரசு : 


மன்னன்‌ : 


இடம்‌ : 


குறிப்புரை : 


தஞ்சை ஆட்சி ஆண்டு : — 

நன்னிலம்‌ வரலாற்று ஆண்டு : கி. பி. 77, 12-ஆம்‌ 

திருப்பனையூர்‌ ந்த 
இந்தியக்‌ கல்வெட்டு | 

தமிழ்‌ ஆண்டு அறிக்கை | 

தமிழ்‌ ்‌ . 

சோழர்‌ பு அல்‌ ட ஞு 


முதலாம்‌ குலோத்துங்கன்‌ 


ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ 


| 
ச்‌ 
| 


செளந்தரேஸ்வரர்‌ கோயில்‌ கருவறையின்‌ தென்புறமுள்ள குமுதப்‌ படையில்‌ 
உள்ள துண்டுப்பகுதி, 


இக்கல்வெட்டு நிலம்‌ இறையிலி செய்து கொடுத்த செய்தியைக்‌ குறிப்பதாகத்‌ 
தெரிகிறது. 


கல்வெட்டு : 


mh டே, 


நரி றில்‌ ல னு ல்‌ சக்கரவத்திகள்‌ ஸ்ரீ கு[லோத்துங்க 
சோழதேவற்கு யாண்டு . . குலோத்துங்க] 


சோழ வ[ளநாட்டு] திருப்பனையூர்‌ பாரதாயந்‌ . . ...... 


. வது இவ்வூர்‌ உடை ...... முந்தருளி இருந்த . . . . 
வது கீழைத்‌ தெருவி ....... நாட்டம்‌ மென்று . ...... 
ப்ராம்மணி நிலத்துக்கும்‌ . . ........௨. அரசின்‌ நிலத்துக்‌ 
கும்‌ மேச... 





* தொடர்ச்சி தக்ஷிணாமூர்த்தி சன்ன தியினுள்‌ மறைந்து விட்டது. 


த. நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌: 209/|978 


மாவட்டம்‌ : 
வட்டம்‌ : 
ஊர்‌ : 
மொழி : 
எழுத்து : 
அரசு £ 


மன்னன்‌ : 


இடம்‌ : 


குறிப்புரை : 


தஞ்சை ஆட்சி ஆண்டு : 
நன்னிலம்‌ வரலாற்று ஆண்டு : இ.பி, 13-14ஆம்‌ 
திருப்பனையூர்‌ வ்‌ 
த இந்தியக்‌ கல்வெட்டு 1 
ட்ட ஆண்டு அறிக்கை J 2 
மிர்‌ 
ரலி முன்‌ பதிப்பு : _— 
பாண்டியர்‌ 
சுந்தரபாண்டியன்‌ 12 


எண்‌ 


ஊர்க்‌ கல்வெட்டு 1 
J 


ஸ்ரீ செளந்தரேஸ்வரர்‌ கோயில்‌ மகரமண்டபத்‌ தென்புறச்‌ சுவரில்‌ உள்ளது. 


இவ்வூர்‌ அழயெ நாயனார்‌ கோயிலுக்கு சுந்தரபாண்டியன்‌ பெயரில்‌ சந்தி நடத்து 
வதற்கும்‌ அமுதுபடி சாத்துபடி உள்ளிட்ட பல விஞ்சனங்களுக்கும்‌ ஐந்து வேலி 
நிலம்‌ கொடுத்த செய்தி கூறப்பட்டுள்ளது. இக்கல்வெட்டு பிறிதொரு கல்‌ 
வெட்டின்‌ நகல்‌ என்பதை இக்கல்வெட்டின்‌ இறுதி வரியில்‌ காணப்பெறும்‌ “துல்யம்‌* 


என்னும்‌ சொல்லால்‌ தெரிந்துகொள்ளலாம்‌. 


கல்வெட்டு : 


1 ஸ்வஸ்திஸ்ரீ திரிபுவனசக்கரவத்தி கோநேரின்மை கொண்டான்‌ 


சுத்தர பாண்டிய தேவர்‌ 


2 க்கு யாண்டு . . [தனு] நாயற்று பூர்வ பக்ஷத்து ஏகாதசியும்‌ 


சனிக்கிழமையும்‌ பெற்ற 


3 [அஸ்வதிநாள்‌] .  . எழுபத்து ஒன்பதின்‌ குலோத்துங்க சோழ 


வளநா[ட்டு பனையூர்‌] நா 


4 [ட்டு] இிருப்பனையூருடையார்‌ அழகிய நாயநார்‌ கோயில்‌ 


தானத்துக்கு இன்னாயனாரர்க்கு] . . . , 


ல. லக யன்‌ சுந்தர பாண்டியன்‌ சந்திக்கும்‌ திருநாளுக்கும்‌ 


அமுதுபடி சாத்துபடி உள்ளிட்ட பல விஞ்சனங்‌ 
6 களுக்கும்‌ இவ்வூரில்‌ திருப்பத்தடிநல்லூர்‌ ஐவேலியும்‌ 


ன்ருவது மார்கழி மாத முதல்‌ முடங்க இறையிலியாகக்‌ 


குடுத்தோம்‌ 


(திருப்பவும்‌) 


10 


11 


இப்படிக்கு இவ்வோலை பிடிபாடாக கொண்டு சன்திராதித 

வரை செல்லக்‌ கல்லிலும்‌ செம்பிலும்‌ வெட்டிக்‌ கொள்‌ 

க இவை மருத்தூருடையான்‌ எழுத்து இவை மனூழி கண்ட 
கோபா[ல] 


ன்‌ எழுத்து துல்யம்‌ 


த.நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 21/0/ 1978 


மாவட்டம்‌: தஞ்சை ஆட்சி ஆண்டு : 42-ஆவது 
வட்டம்‌ : நன்னிலம்‌ வரலாற்று ஆண்டு : இ.பி. 1112 
ஊர்‌ : திருப்பனையூர்‌ 
ல்‌ இந்தியக்‌ கல்வெட்டு | _ 
மாழி : தமிழ்‌ ஆண்டு அறிக்கை ] 
எழுத்து: தமிழ்‌ ர ல்‌ 
முன்‌ பதிப்பு : — 
அரசு : சோழர்‌ 
மன்னன்‌ : முதலாம்‌ குலோத்துங்கன்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 1 13 
எண்‌ 
J 
இடம்‌ : செளந்தரேஸ்வரர்‌ கோயில்‌ கருவறை மேற்குச்‌ சுவரில்‌ உள்ளது. 


குறிப்புரை : திருப்பனையூர்‌ அழயெ தேவர்‌ கோயிலுக்கு அறுபத்தொன்பது குழி மனை நிலத்தை 
விற்றுக்‌ கொடுத்து அஞ்சே முக்கால்‌ காசுகள்‌ பெற்றுக்‌ கொண்ட செய்தியும்‌ அம்‌ 
மனைக்கு எல்லைகளும்‌ * கூறப்பட்டுள்ளன, இக்கல்வெட்டு தொடக்கத்திலும்‌ 
இடையிலும்‌ இறுதியிலும்‌ சிதைந்து காணப்படுகிறது. 


கல்வெட்டு : 

ந ட 

2 [௪]ம௨ ஆவது குலோத்துங்க சோ[ழவளநாட்டு பனையூர்‌ நாட்டு 

J த்‌ திருப்பனையூர்‌ பாரதாயந்‌ தத்‌ . . . . யன்‌ மனை விலையாவண 

4 . ஈவது உடையார்‌ அழகிய தேவர்‌ கோயில்‌ திரிபு/வன ஆதி 
சண்டேஸ்வர 

5 [தே]வர்க்கு நா[ன்‌] விற்றுக்‌ குடுக்கும்‌ ம[னை] . . . த்‌ தெருவில்‌ 
க்ழெ 

6 ல்‌ தேவந்‌ தன்ம . . . . க்குக்‌ கிழக்கு 

7 ன்‌ ஆரிதந்‌ திருவடிகள்‌ ராஜராஜ . . . டையி., . 

8 கொண்ட மனைகுழி இருபத்து . . ... மேற்கு ஆத்ரயன்‌ 

9 தேவகன்மி . . ,...... லே... த. 

0 முடம்‌ ஸாம்‌ அலக்‌ தெற்கடைய 


(திருப்பவும்‌) 


77 
72 
13 
14 
15 


16 
17 
18 
19 
20 
21 


22 


23 
24 
25 


26 
27 
26 


1, 9, 10,. 


காணி மனைக்குழி பதிநெட்டும்‌ இதந்‌ ழெக்கு நாந்‌ [ஸ்த்ரீ த]தம்‌ 
பெற்ற மனை ..... 


நானும்‌ தம்பிமாரும்‌ பரிவர்த்தனைப்‌ பண்ணின கொடித்‌ தோட்‌ 
டத்தில்‌ . 


யில்‌ தெ[ற்‌ குடைய மனைக்குழி இருபத்தேமும்‌ த்க்‌ அறுபத்‌ 
தொன்பதும்‌ 


. க்குக்‌ கிழ்‌[பாற்]கெல்ல்‌ கெளஸியந்‌ ஆடவலாந்கெ . 
தாயன்‌ த 
ந்த நிலத்திலும்‌ ன நிலத்துக்கு பட்டய தென்பாற்கெல்லை 
ஆரிதந்‌ இ. 
வடிகள்‌ லத்த மனைக்கு வடக்கும்‌ மேல்பாற்கெல்லை . 
பொந்‌ . .: இழக்கும்‌ வடபாற்கெல்லை ஆரியந்‌ கூத்தந்‌ . 


OO 


. இக்குழி . . . . துக்கும்‌ குழி பன்னிரண்டுக்குக்‌ காசு ஒன்றாக 
எம்மிலிசைந்த [விலைப்பொருள்‌] அன்றாடு நற்காசு இஹ இக்‌ 
காசு அஞ்சே முக்‌ 
காலும்‌ அருமொ[ழிதேவ வளநாட்டு இங்கனாட்டு ஓகையூகருடை 
யார்‌ சங்கரன்‌ எ... . 
. நைந்தா . . . கைவழி இக்காசு அஞ்சே முக்காலும்‌ ஆவ 
ணக்களி கை கா . . . ண்டு விலைக்கற விற்றுப்‌ பொருளறக்‌ கொ , 
[ண்டு] விற்று விலையாவ[ணஞ்‌ செய்து குடுத்தோம்‌] சந்திராதித்‌ 


தவல்‌ சாஸ்வரிப்பாக உடையாரர்‌] 
. அழகிய தேவர்‌ . ...... 
- . . த்தம சோழந்‌ எழுத்து இந்த . . . . 
ஆவிலஞ்சு[கப்பான்‌] . . . . ஸ்ரீ மாஹேஸ்வர[ரகைஷ] 


18, 19-ஆம்‌ வரிகள்‌ சிமெண்ட்‌ பூசப்பட்டு மறைந்து விட்டன. 


த. நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 211 / 1978 


மாவட்டம்‌ : தஞ்சை ஆட்சி ஆண்டு : ஸல்‌ 
வட்டம்‌ 2 நன்னிலம்‌ வரலாற்று ஆண்டு : இ.மி. 12-ஆம்‌ 
ஊர்‌ : திருப்பனையூர்‌ ரவர்‌ 
ல்‌ இந்தியக்‌ கல்வெட்டு | 
மாயி ; தமிழ்‌ ஆண்டு அறிக்கை J 
எழுத்து: தமிழ்‌ ட்‌ ்‌ 
முன்‌ பதிப்பு : — 
அரக : சோழர்‌ 
மன்னன்‌ : முதலாம்‌ குலோத்துங்கன்‌ mie கல்வெட்டு 1 14 
2 
இடம்‌ : செளந்திரேஸ்வரர்‌ கோயில்‌ கருவறைக்கு மேற்குப்‌ புறமுள்ள குழதப்படையில்‌ 
உள்ளது. 


குறிப்புரை : இவ்வூர்‌ கோயிலுக்கு ஊரார்‌ சிலர்‌ அரை நிலம்‌ இறையிலி செய்து கொடுத்து 
ஏழரை காசுகள்‌ பெற்றுக்‌ கொண்ட செய்தியும்‌, மேற்கூறிய நிலத்திற்கு எல்லை 
களும்‌ காணப்படுகின்றன. 100 குழி கொண்டது 1 மா என்பதும்‌ 2000 குழி 
அல்லது 20 மா கொண்டது 1 நிலம்‌ என்பதும்‌ இக்கல்வெட்டினால்‌ தெரிய 
வருறெது. 


கல்வெட்டு : 


1 ஸ்வஸ்திஸ்ரீ புகழ்‌ மாது விளங்க ஜயமா[து விரும்ப நிலமகள்‌ 
நிலவ மலர்மகள்‌] புணர உரிமையிற்‌ சிறந்த மணிமுடி சூடி 
[மீன] 

2 வர்‌ நிலைகெட வில்லவர்‌ குலைதர ஏனைமந்நவரிழியலுற்றிரிதர 
இக்கனைத்துந்‌ தன்‌ சக்கர நடாத்தி அவநிமுழுதுடையாளோடும்‌ 


வீற்றி[ருந்தருளிய] 
2 கோவிராஜகேசரிபன்மரான சக்கரவத்திகள்‌ ஸ்ரீகுலோத்துங்க 
சோழ தேவற்கு யாண்டு . . . ஆவது. ..... நாட்டுப்‌ 


பனையூர்‌ நாட்டுத்‌ திருப்‌ 


4 பனையூரூடையாந்‌ வேளாந்‌ திருக்கதவுடையானான இராஜேந்திர 
சோழப்‌ பனையூர்‌ நாட்டு [மூவேந்த வே]ளாநும்‌. “பனையூர்‌ 
கிழவந்‌ சோழந்‌ ஈஸ்வர[நும்‌ பனை] 


(திருப்பவும்‌) 


10 


31 


12 


13 


யூர்‌ இழவந்வேளாந்‌ ஜகநாதநும்‌ பனையூர்‌ கிழவந்‌ வேளான்‌ 
குலமாணிக்கனும்‌ மருத்துவக்‌ கு[டையான்‌] திருவையாறந்‌ 
இருவெண்காடுடையா நு[ம்‌ உள்ளி] 

ட்ட ஊரோம்‌ இவ்வருடையார்‌ அழயெ தேவர்‌ கோயிலில்‌ 
திரிபுவன ஆதிசண்டேஸ்வர [தேவர்கள்‌] இறையிலி செய்து 
குடுத்த நிலமாவ[து குலோத்து] 

ங்க சோழப்‌ பேராற்றுக்கு வடக்கு திரிபுவன மாதேவிவ திக்குக்‌ 
கிழக்கு நடுவில்‌ இராஜேந்திர சோ[ழ வராய்க்காலுக்குத்‌ ' 
தெற்குக்‌ கூத்தாடி [அம்பலன்‌ வா] 

ழைப்பத்துக்கு மேற்கு ஆக இவ்விசைந்த பெருநான்கெல்லை 
யிலும்‌ உட்பட்ட குழி க இக்குழி ஆ[யிர]மும்‌ நூறு குழி 
கொண்டது ஒரு மாவாக ௫௩௫ இ 

ந்‌ நிலம்‌ அரையும்‌ இறையிலி செய்து குடுத்துக்‌ கொள்வதாக 
எம்மிலிசைந்த விலைப்பொருள்‌ அன்றாடு நற்காசு மாத்தால்‌ 
காசு முக்காலாக [கா] 

சு எரு இக்காசு ஏழரையும்‌ நித்த விநோத வளநாட்டுக்‌ 
கிளியூர்‌ நாட்டுக்‌ கிளியூருடையார்‌ ஆதித்தந்‌ திருநீல 
கண்டனான இராஜேந்திரசோழ மூவேந்த [வே] 

ளார்‌ கைய்‌ வழி இக்காசு ஏழரையும்‌ : ஆவணக்களிகை 
காட்டேற்றிக்கைச்‌ செலவறக்‌ கொண்டு இ[ந்‌]நிலம்‌ 
அரையும்‌ இறையிலி செய்து கு[டுத்‌] 

தோம்‌ பனையூருடையார்‌ வே[ளா]ந்‌ திருக்கதவுடையானான 
இராஜேந்திர சோழப்‌ பனையூர்‌ நாட்டு மூவேந்த வேளாநும்‌ 
பனையூர்‌ கிழவந்‌ சோழந்‌ ஈஸவர [நும்‌ ப] 

னையூர்‌ இழவந்‌ வேளாந்‌ [ஜனநர]ாதநும்‌ பனையூர்‌ இழவந்‌ 
குலமாணிக்கமும்‌ மருத்துவகுடையாந்‌ திருவையா றந்‌ இரு. 
வெண்காடுடையா நும்‌* 


rr 


* தொடச்ச படிக்கட்டினுள்‌ மறைக்கப்பட்டுள்ள து. 


1 


த. நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 212 / 1978 


மாவட்டம்‌ : தஞ்சை ஆட்சி ஆண்டு : 
வட்டம்‌: நன்னிலம்‌ வரலாற்று ஆண்டு:  இ)பி. 11, 12 ஆம்‌ 
நூற்றாண்டு 
ர : பனையூர்‌ 
ஊர்‌ ; இருப்பனையூ வக்கு? 1 a 
மொழி : தமிழ்‌ ஆண்டு அறிக்கை ர்‌ 
எழுத்து : தமிழ்‌ த்வயம்‌ = 
அரசு : சோழர்‌ 
மன்னன்‌ : முதலாம்‌ குலோத்துங்கன்‌ கக்க கல்வெட்டு ட 15 
எண்‌ 
இடம்‌ : செளந்தரேஸ்வரர்‌ கோயில்‌ கருவறையின்‌ மேற்குப்புற ஜகதியில்‌ உள்ளது. 


குறிப்புரை : இவ்வூர்‌ கோயிலுக்கு நிலம்‌ இரண்டரை இறையிலி செய்து குடுத்து முப்பத்து 
ஏழரை காசுகள்‌ பெற்றுக்கொண்ட செய்தி கூறப்படுகிறது. கல்வெட்டு 
இடையிடையேயும்‌ இறுதியிலும்‌ சிதைந்து காணப்படுகிறது. 


கல்வெட்டு : 


1 ஸ்வஸ்தி ஸ்ரீ புகழ்மாது விளங்க ஜயமாது விரும்ப நிலமகள்‌ 
நிலவ மலர்புகள்‌ புணர உரிமையிற்‌ சி[றந்த] மணிமுடிசூடி 
[மீனவர்‌ நி/லைகெட வில்லவர்‌ குலை தர ஏனை[மந்நவரி]ழிய 
லுற்றி[ழிதர தஇிக்கனைத்துந்‌ தன்‌ சக்கர நடாத்தி] 

2 [அவனி முழுதுடையாளோடும்‌ வீற்றிருந்தருளிய கோவிராஜ 
கேசரி பன்மரான]சக்கரவத்திகள்‌ [ஸ்ரீகுலோத்து]ங்க ேசராழ 


[தவர்க்கு 
3 [யாண்டு] ..... வேளாந்க ...., 
கோயிலில்‌ திரிபுவ . . ........ தேவற்கு நாங்கள்‌ இறை 
யிலி செய்து குடுத்த நிலமாவது குலோ ...... 
கி்‌ துக்கு . . முபாத . . . லை [சுத்தமலிவதிக்கு மேற்கும்‌ 
தெந்பாற்கெல்லை ஜநநாத வாய்‌[க்கா]லுக்கு வடக்கும்‌ மேல்‌ 
பாற்கெல்லை விற்‌ , . . 
ட அலு தவல தேவர்‌ வாய்க்காலுக்கு தெற்கும்‌ ஆக இவ்விசைந்த 


பெருநான்கெல்லையிலும்‌ உட்பட்ட குழி டு. . . [இரக்குழி 
ஐய்யாயிரத்தால்‌ நூறு குழி... 


(திருப்பவும்‌) 


படத்‌ 


10 


11 


12 


13 


14 
15 


16 


17 
18 
19 


. . . . முக்காலாக எம்மிலிசைந்த விலைப்பொருளந்ராடு நற்காசு 
௩௦௪௫. இக்காசு முப்பத்தேழரையும்‌ அருமொழிதேவ வளநா. 


காடு வெட்டிகள்‌ கைய்வழி ஆவ[ணக்‌]களிகை காட்டேற்றிக்‌ கைச்‌ 
செலவறக்‌ கொண்டு இந்நிலம்‌ இரண்டரையும்‌ உடையார்‌ 
அழகிய தேவர்‌ கோயிற்‌ . . .. 
ருளறக்கொண்டு இறையிலி செய்து [குடுத்தோம்‌ “பனையூர்‌ 
இழவந்‌ சோழந்‌ ஈஸ்வரநு[ம்‌] பனையூர்‌ கிழவந்‌ வேளாந்‌ 
கணபுர .தேவநும்‌ பனையூர்‌ கிழவன்‌ 
[மூவ]ாயிரத்தொருவநும்‌ உள்ளிட்ட ஊரோம்‌ [நாங்கள்‌ 
இரிபுவன ஆதிசண்டேஸ்வர தேவற்கு இறையிலி செய்து 
குடுத்த நிலம்‌ இரண்டரைக்கும்‌ இக்காசு 
. தீத இந்நிலம்‌ இரண்டரையும்‌ கொண்டு உடையார்‌ அழகிய 
தேவர்‌ கோயிலில்‌ மத்யாந ஸந்தி கும்‌[பிட/வந்த சிவ 
யோகிகளும்‌ தபஸ்யரும்‌ உடையார்‌ காடு வெட்டிக்‌ 
. கலம்‌ அமுது செய்விக்கக்‌ கடவதாக இ[ப்ப]ரிசு இக்காசு 
முப்பத்தேழரையும்‌ கொண்டு இந்நிலம்‌ இரண்டரையும்‌ 
இறையிலி செய்து குடுத்தோம்‌ இந்நிலத்‌ . . . . . 


ம்‌ திருவாசலில்‌ போந்த குடிமை ,.... செய்யக்கடவர்‌ 

... களல்லாரா,.....-. 

றையிலி செய்து குடு...... வாச , . .. வேளான்‌ . ... 
மூவாயிர , . . னும்‌ உள்ளிட்ட ஊரோம்‌ . . ..... எழுதி 
னேன்‌ இ 
. ராகவும்‌ இப்பரிசு . . . . யுங்‌ கொண்டு . ......... 
சந்திராதித்தவ . ..... யந்‌ உத்த. . . . .-. . வேளாந்‌ 
முவ்வாயிர . . .... உள்ளிட்ட ஊரோம்‌ . . . 

. . . தேவற்குப்ப.. ,.... 

ழவந்‌ வேளாந்‌ ஜநநாத . .... , டையாந்‌ திருவை 


த நா தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 213/ 1978 

மாவட்டம்‌ : தஞ்சை ஆட்சி ஆண்டு : 2-அவது 

வட்டம்‌ : நன்னிலம்‌ வரலாற்று ஆண்டு : தி.பி, 1165 

ஊர்‌ : திருப்பனையூர்‌ 

்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
மொழி : தமிழ்‌ ஆண்டு அறிக்கை ரு 
த்து : மிழ்‌ 

எழுத்து தமிழ முன்‌ பதிப்பு : தாக 

அரசு : சோழர்‌ 

பா்‌ இரண்டால்‌ இரர்ஜா்ிரொஜன்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 1 க 

எண J 

இடம்‌ : செளத்தரேஸ்வரர்‌ கோயில்‌ மகாமண்டப தென்புறச்‌ சுவரில்‌ உள்ளது. 

குறிப்புரை : இவ்வூர்‌ கோயிலுக்கு திருவிளக்குப்‌ புறமாக நிலம்‌ விற்றுக்‌ குடுத்த செய்தி கூறப்‌ 
பட்டுள்ளது. இக்கல்வெட்டு மன்னனின்‌ மெய்‌ கீர்த்தியுடன்‌ தொடங்குகிறது. 
ஆனால்‌ அப்பகுதிகள்‌ முழுதும்‌ சிதைந்து விட்டது. கல்வெட்டு இடையிடையேயும்‌. 
இறுதியிலும்‌ சிதைந்து காணப்படுகிறது. 

கல்வெட்டு : 


திர்புவனச்‌ சக்கரவ[ர்த்திகள்‌] ஸ்ரீராஜா திராஜதே;வற்கு] யாண்டு 
இரண்டாவது ஸி[ம்ஹ] நாயற்று அபர பக்ஷத்து த்ர 

யோதசியும்‌ சனிக்கிழமையும்‌ பெற்ற . . த்தனாள்‌ குலோத்துங்க 
சோழ வ[ள]நாட்டு பனையூர்‌ நாட்டு தஇிருப்பநையூர்க்‌ 
காணியுடைய பூண்டி உடை 

யான்‌ வேளான்‌ உமை தழுவக்‌ குழைந்தானான விக்ரெம சோழர்‌ 
டப ஆ 3 நாட்டு மூவேந்த வேளானும்‌ பனையூருடையான்‌ 
வேளான்‌ ஈஸ்வர தேவதும்‌ 


ராசேந்திர சோழ . . . ஸநார்‌ உடையாந்‌ பெ .. .ர்‌ தி..ழி 
யாநும்‌ சாத்தமங்கல மூ[வே] . . . 
. யானு .. , . . தேவர்‌ கோயிலில்‌ திரிபுவநாதி சண்டேஸ்‌ 
வரதேவற்கு நாங்கள்‌ இறை/யிலி] 
[ப]ண்ணிக்‌ குடுத்த [நில]மாவது இத்சேவ . . . . ரென்று... 
த்த . . . வேறு பிரிந்து நிலமாய்‌ வேலிக்கும்‌ வெட்ட 
[பரிவார த்துக்கு] 


(திருப்பவும்‌) 


10 


11 


12 


13 


14 


15 


16 


17 


18 


19 


20 
21 


22 


22 


.  லிக்குமா , . , கொண்டு அனுபவித்து வருகிற நிலத்தூ 
இத்தேவர்க்கு இருநுந்தாவிளக்கு 


. நிலத்துக்கு வடக்கும்‌ ட்‌ வடபார்‌ கெல்[லை] . . . 
[வ/ய்க்காலுக்கு தெற்கு . . . . [ம்‌ ஆக இசைந்த] 
பெரு நாங்கெல்லையிலும்‌ உட்ப]. குழி ௫. . ருமாவாக 
று ன்‌ பெரு . . நிலம்‌ காலுக்கும்‌ , , . . 
தவத பலி எம்மிலிசைஞ்ச விலைப்‌ பொருள்‌ அன்றாடு நற்காசு 
ள௬ய இராசேந்திரசோழ வளநாட்டு இடையள நாட்டு 


பொட வலக 

. மூவேந்தவேளாந்‌ இத்தேவர்க்கு திருநுந்தா விளக்குப்‌ 
புறமாக . . . . கைக்குடுத்து ஸ்ரீபண்டா 

. கெளதமந்‌ ஆடவல்லாந்‌ இருவிள . . . . ந்து கொண்ட 
தில்லை நாயக . . , , சத்திராதித்தவல்‌ 

ஆவணக்களியே காட்டேற்றி . . கொண்டு இத்தேவர்க்கு 

இரண்டாவது . . . . பொதுவாக கடமைக்கு . . . த்த 
காசு . . . . மங்க 


.அழயை தேவர்‌ கோயிலில்‌ திரிபுவநா திசண்டேஸ்வர தேவற்கு 
காசு கொர்ண்டு] இறையிலியாக விலைக்கற விற்று 
பொருளறக்‌ கொண்டு விற்று 

விலையாவணம்‌ செய்து குடுத்தோம்‌ இத்தேவற்கு காசு கொள்ளா 
இறையிலியாக பெரு . . ந்‌ கொண்டு விட்ட இந்‌ நிலம்‌ 
காலுக்கும்‌ பெருவரி சில்வரி எச்‌ [சோறு கூ] 

ற்றரிசி ஆளமஞ்சி எந்றெப்‌ பேற்பட்டதுஞ்‌ செய்யக்‌ கடவதல்ல 
வாகவும்‌ இந்நிலம்‌ காலும்‌ கொண்டு அழகிய தேவர்‌ 
ச[மாதத்‌]துள்ளே . . . நுந்தா விளக்கு எரிக்க கடவதா 

கவும்‌ சந்திராதித்தவரை செல்லக்‌ கடவதாக இறையிலி செய்து 
குடுக்‌ . . ௨... வை... ௮ பட 

. வேந்த வள்ர்றம்‌ த ர 

பல்க்‌ இராஜேந்திர சோழநும்‌ பநையூர்‌ கிழவந்‌ டல்‌ 
ப பதத தத்‌ லட்டு இருமாகாளமுடையாந்‌ மு. 

ன ர 1 . பெரியாநும்‌ : உள்ளிட்ட ன்ஸ்‌ 
இவர்கள்‌ பிக்க எழுதிநேந்‌ இவ்வூர்‌ மத்தியஸ்தன்‌ மணற்‌ 
குடையாந்‌ அழகிய ட்‌ ன . நேந்‌ இவை 


என்நெழுத்து . 


த. நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 213-A/ 1978 


மாவட்டம்‌ : தஞ்சை ஆட்சி ஆண்டு : 2-ஆவது 
வட்டம்‌ : நன்னிலம்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி. 1165 
ஊர்‌ : ப்பனையூர்‌ 

இரு 1 இந்தியக்‌ கல்வெட்டு \ 2 
மொழி : தமிழ்‌ ஆண்டு அறிக்கை J 
எழுத்து £ தமிழ்‌ முன்‌ பதிப்பு ர்‌ ணை 
அரசு : சோழர்‌ 
மன்னன்‌ : இரண்டாம்‌ இராஜாதிராஜன்‌ கத்‌ கல்வெட்டு \ 16-A 

எண J 


இடம்‌ : செளந்தரேஸ்வரர்‌ கோயில்‌ மகாமண்டபத்‌ தென்புறச்‌ சுவரில்‌ உள்ளது. 


குறிப்புரை : இராஜாதிராஜ சோழனின்‌ இரண்டாம்‌ ஆட்சியாண்டில்‌ திருப்புகலூர்‌ அழயெ 
தாயனார்‌ கோயிலுக்கு இறையிலியாக நிலம்‌ கொடுத்த செய்தி கூறப்பட்டுள்ளது. 
கல்வெட்டு இடையிடையே சிதைந்து முடிவின்‌ றி காணப்படுகிறது. 


கல்வெட்டு: 


1 ஸ்வஸ்திறீ இராஜாதிராஜ” தேவர்க்கு யாண்டு[(௨]ஆவது 
குலோத்துங்க சோழ வளநாட்டு பநையூர்‌ நாட்டு திருப்ப 
[னையூரூரடை 

ன்‌ ஈர்‌ அழகிய னாயநா[ர்‌*]க்கு பொன்கொண்[டு] [பொலியூட்டு 
காசு கொள்ளா இறைஇலி [யாக] நித்த வினோத வளனாட்டு 
முருக்கங்குடையார்‌ கருமாணி[க்க] சேவகன்‌ . . . நந்தா 
விள[க்‌*]கு மூன்றுக்கு 

3 [ப]னையூர்‌ உடையா[ர்‌*] பஞ்சநெதிவாணநும்‌ [பனையூர்‌] கழவ 


துங்‌ கைகொண்டு சோழவரைய . . . என்னும்‌ 

4 கலக னன்‌ இருபது காக வலி கல்லும்‌ லக 

3 . . . துக்கு மேற்கும்‌ தென்பாற்‌ கெல்லை [சாத்தாலை] புறத்துக்கு 
வடக்கும்‌ மேல்பார்கெல்லை . ... ௨... க்கு கிழக்கும்‌ வட்‌ 


த்‌ வன்‌ அடம்‌ குதி னார்‌ கிழவன்‌ திருவிளக்கு . . . 


(திருப்பவும்‌) 


திருச்சிற்றம்பல முடையான்‌ பெரியான்‌ உபையங்‌ கொண்டு 
செலுத்துகிற நில[த்‌£]துக்கு . . . . . லும்‌ பிறவத்து . . . 
..... . சிற்றம்பல முடையான்‌ பெரியான்‌ உடைய [விலையாகக்‌ 


கொண்டு சந்திராதித்தவரை . ....... 


ன அர ர ர ரர ர 0 ர ர ர ர ர ர இ ர ர ர 


௩ 


த. நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 214/ 1978 
மாவட்டம்‌ : தஞ்சாவூர்‌ ஆட்சி ஆண்டு : — 
வட்டம்‌ : தன்னிலம்‌ வரலாற்று ஆண்டு : சி.பி. 11, 12-ஆம்‌ 
. ல்‌ நாற்ருண்டு 
ஊர்‌ : ப்ப ர்‌ 
ட்‌ ட இந்தியக்‌ கல்வெட்டு \ 
மொழி: தமிழ்‌ ஆண்டு அறிக்கை ] ந்து 
எழுத்து : தமிழ்‌ மூன்‌ பதிப்பு : ய 
ப்பு = ஊர்க்‌ கல்வெட்டு ர 
மன்னன்‌ : — எண்‌ 
இடம்‌ ; செளந்தரேஸ்வடர்‌ கோயில்‌ அர்த்த மண்ட பத்தென்புற ஜகதியில்‌ உள்ளது. 


குறிப்புரை : திருப்பனையூரிலுள்ள அழயெ தேவர்‌ கோயிலுக்கு விளக்கு எரிக்க ஆரிதன்‌ 
கூந்தலாவிலஞ்சுப்பானான பலவிளக்குப்‌ பிள்ளை என்பவன்‌ ஒரு காசும்‌ ஒரு திரமமும்‌ 
கொடுத்த செய்தியும்‌ அதை இக்கோயில்‌ வெப்பிராமணர்கள்‌ பெற்றுக்‌ 
கொண்டு அதிலிருந்து கிடைக்கும்‌ வட்டியில்‌ விளக்கெரித்த செய்தியும்‌ கூறப்‌ 
படுகிறது. கல்வெட்டின்‌ தொடக்கம்‌ காணப்படவில்லை. 


கல்வெட்டு: 

1 போல்‌ வில பள வி்‌ வெட ஜிடி ஆய டயல்‌ ஹட சக்‌ ற்று 

2 விளக்கு எரிக்கக்‌ கடவோமாகச்‌ சிறுதனத்து . . . . .. . நெற்‌ 
குறும்‌ [வெட்டக்குரி] கண்காணி அரையந்‌ நஞ்சுண்டான்‌ 
கய்‌ வழிக்‌ கொண்ட காசு ஒன்று 

2 ம்‌ திரமம்‌ ஒன்றும்‌ கொண்டு வைச்சா . . . பலிசை கொண்டு 
இவ்விளக்கு நித்த(ந்‌) நிமந்தம்‌ சந்திராஇத்தவற்‌ சாஸ்வ[இக] 
மாக எரிக்கக்‌ கட வோமாக 

4 வும்‌ இவ்விளக்கு யிக்கோயிலிற்‌ பணியும்‌ மு. ... யுஞ்‌ 


செய்யும்‌ சவப்ராமணர்‌ எரிக்கக்‌ கடவோமாக உபையங்‌ 
கொண்டோம்‌ சிவப்ராமணரோம்‌ 

5 இது செய்வித்தார்‌ ஆரிதன்‌ கூந்தலாவிலஞ்சுகப்‌ பானான பல 
விளக்குப்‌ பிள்ளை:- 


த. நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 215/ 1978 


மாவட்டம்‌ : 
வட்டம்‌ : 
ஊர்‌ : 
மொழி: 
எழுத்து : 
அரசு : 


மன்னன்‌ : 


இடம்‌ : 


குறிப்புரை : 


கல்வெட்டு: 


தஞ்சாவூர்‌ ஆட்சி ஆண்டு : த்‌ 
நன்னிலம்‌ வரலாற்று ஆண்டு : சி.பி. 17, 78-ஆம்‌ 
நூற்றாண்டு 
திருப்பனையூர்‌ ப்‌ 
இந்தியக்‌ கல்வெட்டு 1 
தமிழ்‌ ஆண்டு அறிக்கை | இ 
தமிழ்‌ மூன்‌ பதிப்பு: _— 


ர ஊர்க்‌ கல்வெட்டு | i 


எண்‌ 


செளந்தரேஸ்வரர்‌ கோயில்‌, ராஜகோபுர வடபுறக்‌ குமுதப்‌ படையிலும்‌ வெளிப்‌ 
புறபட்டிகையிலும்‌ குமுதப்‌ படையிலும்‌ உள்ளது. 


இவ்வூர்‌ கோயிலில்‌ உள்ள சுப்பிரமணியப்‌ பிள்ளையாருக்கு வேண்டிய ' 
பூசைக்கும்‌ சந்திக்கும்‌, அமுதுபடிக்கும்‌ [கூர] மங்கலத்து ஊரார்கள்‌ இறையிலி 
யாக நிலம்‌ கொடுத்த செய்தி தெரிய வருகிறது. கல்வெட்டின்‌ தொடக்கம்‌ 
கிடைக்கவில்லை. 


ம்‌... , இரட்போல் லு ல கில குல்ல கிட்டு 

2 .... . விக்க இக்கோயில்‌ முப்பது வட்டம்‌ . . . நாலும்மாக து 
டகர அட்டி பஞ்ச நெதி வாணர்‌ பரிக்கையாலும்‌ இந்த [சுப்பிர] 
மண்ணியப்‌ பிள்ளையார்க்கு திருவிளக்கும்‌ [திருவமிதும்‌] 
செல்லாமையாலும்‌ 

3 இக்கோயில்‌ முப்பது வட்டம்‌ ..... கைக்கொண்டு இவ்‌ 
வாதம்‌ ஞு வேம்‌ நல்லத்‌ கைல்‌ காணி அரைக்‌ காணி சின்னமும்‌ தி 

4 முப்பது வட்டமும்‌ இவனுக்கு . . . . விளைநிலமாகத்‌ 
திருத்தி . . . . உடல்‌ உள்ளுதும்‌ இன்‌ நாட்டு [கூர] 
மங்கலத்து ஊரவர்‌ ஊர்க்கீழ்‌ இறையிலிய . . 

5 '£”. . . பூசையும்‌ ஒரு சந்தி திருஅமுது . . . . யக்‌ கடவனாகவும்‌ 
இப்படி சம்மதித்து . . . சுப்பிரமண்ணியப்‌ பிள்ளையார்‌ 


கோயில்‌ முப்பது வட்டத்துத்‌ தந்மதானமாகக்‌ குடுத்தேன்‌ 


(திருப்பவும்‌) 


6 


10 
11 


12 


12 


14 


15 


16 


பிர . . , கோயில்‌ இருந்ததும்‌ . . . . பட்டா. . . . அகபாட்டத்‌ 


தந்மதாந . . . . சோமமாகவும்‌ இந்னாள்‌ முப்பது வட்டமும்‌ 
இவ... : 


. . த்தேன்‌ கெழுதமன்‌ இருச்சிற்றம்பலமுடைய உடையான்‌ 
வேளான்‌ இிருக்கதவுடையானான பனையூர்னாட்டு மூவேந்த 
வேளான்னும்‌ இவ்வூரவரும்‌ இப்பிள்ளையார்க்கு பூசைக்கு 
தேவதாநமாக ஊர்க்‌ சீழ்‌ இறை .. .. 


்‌ பிள்ளையார்க்கு பூசைக்கு உடலாக குடுத்துக்‌ கொள்ளக்‌ 


கடவனாகவும்‌ இப்படி செய்யுமிடத்து இக்குளமது காக்க 
வேண்டும்‌ ஆள்‌ இட்டு தர எனது குத்துகாணியாகக்‌ 
கொண்டு அனுபொவித்து . . . . 


த நெல்லுக்கு நினைப்பும்‌ பேறு இறுத்துக்‌ கோயில்த்‌ தரவு 
கொள்ளக்‌ கடவனாகவும்‌ இப்படி சம்மதித்து இத்தண்டு 
வேலி நூற்றிருபதிந்‌ கலமாக 


தாநப்பிரமாண இசைவு தீட்டு எழுதினேன்‌ இவ்வூர்‌ மத்தியஸ்‌ 
தன்‌ மணக்‌ குடையாந்‌ சீரிளங்கோ அழகிய தேவனான7ீ 
[மூவேந்த வேளான்‌ பணியால்‌ இந்த 


பனையூர்‌ இழவன்‌ கோன்‌ தில்லைனாயகன்‌ எழுத்து இப்படிக்கு 
இவை பனையூர்‌ உடையாந்‌ இல்லைப்பிரான்‌ அரங்கிலாடுவான்‌ 
எழுதி பனையூர்‌ னாட்டுக்‌ கோன்‌ எழுத்து இப்படிக்கு இ 

வை கோட்டூர்‌ உடையான்‌ எழுத்து இப்படிக்கு இவை பனையூர்‌ 
கஇழவந்‌ கவசதேவன்‌ எழுத்து இப்படிக்கு இவை இருத்‌ 
தொண்டத்துகையாந்‌ [அ]ல்லாளப்‌ பெருமாள்‌ எழுத்து 
இப்படிக்‌[கு] 

ப்பிரம்மராயனேந்‌ உடையார்‌ அழகிய னாயனார்‌ கோயில்‌ முப்பது 

. ராயனேன்‌ இப்படி அறிவேன்‌ . . . .. 


துவாசி திருப்பள்ளி முக்குடையானாந தழுவக்குழைஞ்சாந்‌ பட்டன்‌ 
எழுத்து இப்படிக்கு இவை உடையான்‌ அழக்‌ கொண்ட . . 
எழுத்து இப்படிக்கு இவை 
பனையூர்னாட்டு மூவேந்த] வேளானென்னும்‌ கெழுதமன்‌ திருச்‌ 
சிற்றம்பலமுடையானாந ஆலாலசுந்தரபட்டன்‌ மகன்‌ தில்லைக்‌ 
கிறைவனுக்குப்‌ பனையூருடைான்‌ வேளான்‌ திருக்கதவு 
. டையானான பனை 


யூர்னாட்டு மூவ்வேந்‌[த வேளா]னேன்‌ எழுத்து இப்படிக்கு இவை 
பனையூர்‌ உடையான்‌ வேளான்‌ கதிராயிரமுடையான்‌ எழுத்து 
இப்படிக்கு இவை பனையூர்‌ கிழவன்‌ கோன்குலமாணிக்க 
வேளானான கங்கை கொண்ட . .. 


17 


18 


19 


20 


னாள்‌ ஆளவன்தானா எழுத்‌[து இப்ப]டிக்கு இவை மீனவன்‌ 
விழுப்பரையன்‌ எழுத்து இப்படிக்கு இவை கீரமங்கலவன்‌ 
அழயெனாயன்‌ எழுத்து இப்படிக்கு இவை ீரமங்கலவன்‌ 
வேளான்‌ தில்லை [நாயகனெ] முத்து . . . . 

லூருடையான்‌ திருச்சிற்றம்பலமுடையான்‌ எழுத்து இப்படிக்கு. 
இவை . . . . டையாரீன்‌ எ]ழுத்து இப்படி அறிவேன்‌ களக்‌ 
குடையான்‌ தில்லைக்கிறைவனேன்‌ இப்படி அறிவேன்‌ அபய 
னராயணப்பிரம்மராயனெ[ழுத்து]. . .........; 

. . த்து சிவப்பிராமண . . . த்தில்லைக்கிறைவனுக்கு தன்ம தான 
மாகக்‌ குடுத்தமைக்கு இவை  அங்கிருன்‌ துறைவானாந. 
தடுத்தாட்‌ கொண்டான்‌ பட்டன்‌ எழுத்து இப்படிக்கு இவை 

னாத்‌ அழயெ தேவ[ந்‌ எழுத்து இப்படிக்கு இவை தரு 
மாணிக்களட்டியாந்‌ திருஞாநசம்பந்தபட்டந்‌ எழுத்து:- 


த. நா. தொ. ஆய்வுத்துறை 


காவபீடிம்‌ ! 
வர்ஷம்‌ : 
சி : 
மொழி: 
எழுத்து : 
அரசு £ 


மன்னன்‌ : 


இடம்‌ : 


குறிப்புரை : 


தஞ்சை 
தன்னிலம்‌ 
திருப்பனையூர்‌ 
தமிழ்‌ 

தமிழ்‌ 
சோழர்‌ 


செளந்தரேஸ்வரர்‌ 


களிலும்‌ குமுதத்திலும்‌ உள்ளது. 


துண்டு கல்வெட்டுக்கள்‌ 


கல்வெட்டு : 


தொடர்‌ எண்‌ : 216/ 1978 


ஆட்சி ஆண்டு : இடு 

வரலாற்று ஆண்டு 1 கி. பி. 12, 13-ஆம்‌ 
தூற்றாண்டு 

இந்தியக்‌ கல்வெட்டு 

ஆண்டு அறிக்கை J 


முன்‌ பதிபீழ : — 
ஊர்க்‌ சுல்வெய்டு 1 ல 
எண J 


ராஜகோபுரத்தின்‌ வடபுறமுள்ள பட்டிகை 


1 இது கடி தழைத்த உள்‌ பகையும்‌ புறப்யகையு . . . 
2 வது மேஷநாயற்று பூர்வபக்ஷத்து புதன்‌ . . . 


1 நா... வாழ்‌ அருந்தமிழோர்‌ கி... . 
ம . . . . புவங்களும்‌ அடிபட இத்‌ . . . 
2 . குலோத்துங்க. . . 


No = 


1 லு கையில்‌ இ... 
பிள்ளையார்க்கு 
3 ளாளேன்‌ இந்த 


Ww 


. . . இசைவு தீட்டு [குடு]த்த பனையூர்‌ 
இன்நாயனார்‌ கோ .... 


(திருப்பவும்‌) 


£ இசைவு தீட்டு 
வினியோகமூ . . . 
VI 
. . . விளக்கு இரு... . 
டுத்த குகை கட்டுமென்ன 
ரோடும்‌ வீற்றிருந்த கொ 
VII 
ஸ்வஸ்திஸ்ரீ சீர்‌ மன்னு விளங்கு 
புலியும்‌ திகிரி . . ; . .. 
ம்‌ பொன்‌ வீரஸிம்ஹாஸநத்து அவநி முழுதுடை 
VIII 
பலப்படாச்‌ செங்கோல்‌ . , 
மேருவில்‌ இருந்த வயப்புவி யெ தென்ன . .. . 
யூர்‌ நாட்டு பனையூருடையாந்‌ வேளா 
IX 
னாஞ்‌ பனையூர்‌ நாட்டு மூவே[ந்த] வேளாந்‌ ந. . 
மண்ணியப்‌ பிள்ளையார்‌ கோயில்‌ சிவப்‌ . 
X 
யார்‌ அழகிய நாயநார்‌ கோ. . 
நதிவாணர்‌ அழகிய மார்‌ . . 


த. நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 
ஊாவர்உம்‌ : தஞ்சை ஆட்சி ஆண்டு 2 
வக்கம்‌ 2 நன்னிலம்‌ வரலாற்று ஆண்டு ! 
அசி : ப்பனையூர்‌ 

இரு , யு இத்‌ இயக்‌ கல்வெடீடு 
மொழி : தமிழ்‌ ஆண்டு அறிக்கை 
ட ட்‌ மிழ்‌ 

முத்து தமிழ்‌ அன்த்த 
அரசு : சோழர்‌ 
மன்னன்‌ : ப ஊர்க்‌ கல்வெட்டு 

எண்‌ 

இடம்‌ : ராஜகோபுரத்தின்‌ தென்புறமுள்ள ஜகதியில்‌ உள்ளது. 


குறிப்புரை : துண்டுக்‌ கல்வெட்டு 


கல்வெட்டு : 


2 பிரமாண இசைவு தீட்டுக்குடுத்தோம்‌ 


217 / 1978 


J 


தி 


. பி. 12-ஆம்‌ 
நூற்றாண்டு 
இவ்வூர்‌ வரும்‌ 


பனையூருடையான்‌ வேளான்‌ திருக்கதவுடையானா . . . . 


3 க்காப்பிரியன்‌ எழுத்து இப்படிக்கு இவை பனையூருடையான்‌ 
வேளான்‌ திருக்கதவுடையானான பனை .... 
4 டிக்கு இவைக்கு அவிசூர்‌ கிழவன்‌ கோன்திரு ஞானசம்பந்தன்‌ 


எழுத்து இப்படிக்கு இவை மல்லூர்‌ உடையான்‌ போ .. 


. 


5 ஆண்டார்களில்‌ ஆற்றூருடையான்‌ உலவாக்கிழி பெற்றான்‌ 
கந்தை பாவாணன்‌ எழுத்து இப்படிக்கு இவைகளின்‌ . 


6 க்காணி உடைய சிவபிராமணரோம்‌ 
சுப்பிரமண்ணியப்‌ பிள்ளையார்‌ கோயில்‌ முப்பதுவட்‌ . . . 

7 முத்து இப்படிக்கு இவை அழகிய னாயனாந தில்லை நாயக 
பட்டன்‌ எழுத்து இப்படிக்கு இவை தில்லையுள்ளா . . . 


இக்கோயில்‌ 


த, நா. தொ. ஆய்வுத்துறை 


தொடர்‌ எண்‌ : 21/8 / 1978 


மாவட்டம்‌ : தஞ்சை ஆட்சி ஆண்டு : — 
வட்டம்‌ : நன்னிலம்‌ வரலாற்று ஆண்டு : இ, பி, 11, 12-ஆம்‌ 
ற்றாண்‌ 
ஊர்‌ : இருப்பனையூர்‌ த்‌ 
இந்தியக்‌ கல்வெட்டு ய ப 
மொழி : தமிழ்‌ ஆண்டு அறிக்கை ] 
எழுத்து : தமிழ்‌ 
அரசு : சோழர்‌ த: ன 
தது ஊர்க்‌ கல்வெட்டு | நத 
எண்‌ J 
இஉம்‌ : செளந்தரேஸ்வரர்‌ கோயில்‌ ராஜகோபுர வெளிப்புறத்தின்‌ தென்புறப்‌ பட்டிகை 


யில்‌ உள்ளது. 


குறிப்புரை : துண்டுக்‌ கல்வெட்டுக்கள்‌ 


கல்வெட்டு : 


| 
1 . .. ப்பகைவிட 
து விலங்கு கதிர்‌ 
J சோழவளநாட்டு 


11 


1 குடிகாத்து நன்றாற்று திறம்‌ 
2 [ரா]ஜராஜ தேவற்கு யாண்டு ௰ 


௨. நாற்றுக்குத்‌ தென்‌ கரை... 


HI 


. . வெப்பிராமணந்‌ கெழு . . . ட்டன்‌ . .. 


[உ]டையார்‌ கோவி/ல்‌] . . . [நாயனார்‌ 


. டார்க்குபூசை முட்டி இராச, . . 
. .. திருப்பனையூரூடை . . . 


டாசே . . . மாக .-.. இருப்ப. ..ம்‌ 


அருச்சனா : . ...... 


நனை ... ௨ 


இந்நா . . . (ஸ்ரி'பெலி 


த. நா. தொ. ஆய்வுத்துறை 


மாவட்டம்‌ : தஞ்சை 


வர்உம்‌ : 


ஊர்‌: 


மொழி ! தமிழ்‌ 
எழுத்து : தமிழ்‌ 


அரசு £ 


மன்னன்‌ : அ 


இடம்‌ : 


குறிப்புரை : 


தொடர்‌ எண்‌ : 219/ 1978 


ஆஃ ஆண்டு 2 ந 


வரலாற்று ஆண்டு ! 


இ. பி.12 , 13-ஆம்‌ 
நூற்றாண்டு 


இத்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை கறு 


முன்‌ பதிமிபு : 2 


ஊர்க்‌ கல்வெய்டு | க 


செளந்தரேஸ்வரர்‌ கோயில்‌ மகாமண்டபத்தின்‌ உள்ளே இருக்கும்‌ தூணிலும்‌ 


வடபுறச்‌ சுவரிலும்‌ உள்ளவை. 


கல்வெட்டு : 


Hh NO ஷூ 05 ௩ 


மே 


| 


கா முடை 
வாணாதராய 
நல்ல தட்டி 
சதா சேர்வை 


11 
உ... கு சந்த 


ஒன்றுக்கு இரண்‌ . . 


. . . சேந்தமங்‌ 


. சதா [சர்வை] . . . 


11 
கொண்டு இன்‌ 


ந்தருளுவதாக 
8 வதா உ க உ 


துண்டுக்‌ கல்வெட்டுகள்‌ 


கூ ஜே ம வே 


மே 


IV 
டியேற்றத்தரு 
யாண்டு ம௨ நளவ 
னூருடையான்‌ சு 

V 
. டாடும்‌ . . 
க்கும்‌ பெ. . 
கோயில்‌ 


உடஉச்‌ 


VI 
[சு]ந்தரபாண்டியதேவற்க்கு 
ய... , குடியேற்று 
கட்‌ இழமையும்‌ பெற்ற புனர்பூ 
திருப்பனையூர்‌ உடையார்‌ 
விளாகத்தில்‌ பழங்குடி 


(திருப்பவும்‌) 


VII IX. 
1 புகுன்த நாள்‌ முதல்‌ ந. . 1 . . . கோனேரின்‌ . . 
அடில த 2 நாயற்று பூர்வபக்ஷத்து 
3 இப்பொன்‌ . . . போக்கு 3 . .. தோன்றில்‌ குலோத்து . . 
4 இவர்களுக்கு ஒடுக்கி 4 ானத்தார்க்கு இக்கோ . . 
5 வேம்படியாரும்‌ 3 மாதம்‌ முதல்‌ ஆண்டார்‌ 
VIII 
ச்‌ த்து . . . [தே]வகன்மீபெரி 
2 வாய்‌ , . டையான்‌ 
1 ம... ற்கு கவிந்து புலந்ததிலும்‌ 
2 மயும்‌ திங்கள்‌ கிழமையும்‌ பெற்ற] 
XK 
1 . . ற்றக்‌ கொள்வாராகவும்‌ இவ... 
2 துக்கு உட்பட்ட . . மைக்கும்‌ கை 
2 ண்டு முதல்‌ ஆண்டு தோறும்‌ 
4 ம்‌ இப்படியால்‌ வரு . . முதல்‌ 
5 ம்‌ பண்ணி கல்லிலும்‌ 
Xl 
A B 
1 யாகத்‌ . . 1 ட அனைத்த . 
2 ாய்‌ வற்க்கமும்‌ திருமடைவி 2 பண்ணுவிக்‌[க] 
3  - நாம்‌ கட்டினபடியே . . 3 டாத்துபு . . - 
4 ரளிட்டு வேண்டுவென்‌ 4 ரன: இகல்‌ . . 
£5 யில்‌ மதி. . . 
2௦11 
A B 
1 விற்ப்பார்‌ . . . எண்‌... i கள்‌ எ. 
2 இறை செக்கை மற்றும்‌ எப்‌ 2 ரும்‌ கோயி . . 
3 து நாள்‌: புரட்டாதி மாதத்திலே 3 துக்கு ஆற்றும்‌ . 
4 மெ உபகரணங்களுக்கும்‌ ௮ 4 றை மற்று தெ. . 
5 லையே பிடிபாடாகக்‌ கெ . . 5 ஆற ர்‌ தல * 
XIU 
டம்‌ படகையில்‌ இவ்‌ 2 து படை விடாமலே இ 
3 கையாலும்‌ இவர்கள்‌ 4 . கையாலே திருவி . . 
ம - . ஊராரும்‌ 


தட்ராஜர்‌ சன்ன திக்கு முன்‌ உள்ள தென்புற வாசலில்‌ விதானத்தில்‌ பாவப்பட்ட கல்லில்‌ உள்ளது. 


1 ஸ்வஸ்திஸ்ரீ இப்பாக கல்‌ . . 
2 


8 


ந்தையிற்‌ தெளிவாநளம்‌ . . 


த. நா. தொ. ஆய்வுத்துறை 


மாவட்டம்‌ : 
வட்டம்‌ : 
ஊர்‌ : 
மொழி : 
எழுத்து : 
அரசு : 


மன்னன்‌ : 


இடம்‌ ; 


குறிப்புரை : 


கல்வெட்டு: 


தொடர்‌ எண்‌ : 220 1978 
தஞ்சை ஆட்சி ஆண்டு : 19-ஆவது 
நன்னிலம்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி. 1235 
நரிமணம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு * 

ந்‌தியக்‌ கல்வெட்டு 
தமித்‌ அண்டு அறிக்னக ர்‌ 277/1950-51 
தமிழ்‌ முன்‌ பதிப்பு : — 
சோழர்‌ 
மூன்றாம்‌ இராஜராஜன்‌ ர்க விட 1 1 

எண்‌ J 


ஸ்ரீ அகஸ்தீஸ்வரர்‌ கோயில்‌ கருவறையின்‌ வடபுறக்‌ குமுதத்திலுள்ளது. 


துண்டுக்‌ கல்வெட்டு. இக்கல்வெட்டின்‌ மூலம்‌ ஊர்க்‌ கழ்‌ இறையிலியாக நிலம்‌ 
கொடுக்கப்பட்ட செய்தியை மட்டுமே தெரிந்து கொள்ள முடிறெது. 2-வது வரி 
யும்‌, 3-வது வரியும்‌ முற்றிலும்‌ மறைக்கப்பட்டுள்ளது. இறுதியில்‌ சில வரிகள்‌ 
காணப்படவில்லை. 


ஸ்வஸ்திஸ்ரீ ;- திரிபுவனச்‌ சக்கரவத்திகள்‌ ஸ்ரீ இராஜராஜ 
தேவர்க்கு யா* 

ணாரை இறையிலி மாறிக்குடுத்த நிலமாவது இவ்வூர்க்‌ . . . . - 

இன்நான்கெல்லையுள்‌ நடுவுபட்ட நிலம்‌ மூன்றே மாவில்‌ . . . . 


து நியோகம்‌ எழுதின நிலமாகாணியும்‌ ஆக நிலம்‌ அரைமாவும்‌ 
BISA] பட ல்ல 6 


[சந்திராதித்த]/வரை தேவார்‌)தான ஊர்க்்ழ்‌ இறையிலியாகக்‌ 
குடுத்தோம்‌ இந்நில . . . . . ்‌ 


(திருப்பவும்‌) 


Narimanam-South wall (tiers) of the.ardha mandapa of the 
Agastisvara temple - chola-Tribhuvana-chakravartin Rajarajadeva 
19th year, Mesha su 3, Saturday, Rohini 1235 A.D., April 21 
saturday F.d.t. 07 .41-Tamil Registers to gift of 2.5 ma of land, 
free of certain specified taxes god Agastisvara of Narimanam alias 
Kadarapirantakanallur by the uravar of Kurralam and Aniyur. 


அகஸ்தீஸ்வரர்‌ கோயில்‌ அர்த்த மண்டபத்‌ தென்புறச்சுவரில்‌ உள்ளது. 
சோழ மன்னன்‌ திரிபுவனச்‌ சக்கரவத்திகள்‌ ரரஜராஜசோழனின்‌ 19-ஆவது 
ஆட்சியாண்டு, மேஷம்‌, சுக்ல பக்ஷத்து வது நாள்‌ சனிக்கிழமை ரோகிணி 
இ.பி. 1235 எப்ரல்‌ 21, சனிக்கிழமை. நரிமணம்‌ என்ற கடாரப்‌ பிரான்தக 
நல்லூர்‌ இறைவன்‌ அகஸ்தீஸ்வரருக்கு குற்றாலம்‌, ஆனியூர்‌ என்ற ஊரினைச்‌ 
சேர்ந்த ஊரவர்‌ சிலவரிகள்‌ நீக்கி இரண்டரை மா நிலத்தினை இறையிலி 
யாக வழங்கிய செய்தி கூறப்பட்டுள்ள து. 





* இந்தியக்கல்வெட்டு ஆண்டறிக்கையின்‌ மூலம்‌ ஆட்சியாண்டு 19 எனத்தெரியவருறெது. 


இச்சிதைந்த கல்வெட்டிலிருந்து எந்த செய்தியையும்‌ தெரித்துகொள்ள முடியவில்லை 
யாதலால்‌ இந்தியக்‌ கல்வெட்டு ஆண்டறிக்கையையும்‌ பிரசுரித்திருக்கிறோம்‌. 


த. நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 221 / 1978 


மாவட்டம்‌ : 
வட்டம்‌ : 
ளர்‌ : 
மொழி : 
எழுத்து : 
அரசு : 


மன்னன்‌ : 


இடம்‌ : 


குறிப்புரை : 


கல்வெட்டு : 


தஞ்சாவூர்‌ ஆட்டி ஆண்டு : யவ 
நன்னிலம்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி. 12, 13-ஆம்‌ 
தக தூ த்ருண்டு 
நரிமணம்‌ 
இந்தியக்‌ கல்வெட்டு 
தமிழ்‌ அண்டு! அறிம 278[1950-51 
தமிழ்‌ முன்‌ பதிப்பு: 
ர்‌ ஊர்ச்‌ கல்வெட்டு ப 
ய எண்‌ 


ஸ்ரீ அகஸ்தீஸ்வரர்‌ கோயில்‌ கருவறையின்‌ தென்புறக்‌ குமுதப்படையிலுள்ள து. 


துண்டுக்கல்வெட்டுகள்‌. 


I 
ஸ்வஸ்திஸ்ரீ: திரிபுவனச்‌ சக்கரவத்து . . 
டையான்‌ மாணிக்கச்‌ சோத . . 
முடையான்‌ திருவலம்பூ முடைய . . . 
ன்‌ எழுத்து இப்படிக்கு இவை குற்‌ . . 


ஷி மே ற்கு வ 


11 
. ... இருவலஞ்சுழியுடையானேன்‌ இவை . . , 
.. .முலமுடையான்‌ பேர்‌ மாணிக்க . . . 


என்‌ எழுத்து இப்படிக்கு இவை குற்றா . . . 
செம்பியன்‌ பல்லவரையன்‌ எழுத்து . . . 


க மே மட வ 


111 


களுடையானேன்‌ அபிமுத்கீஸ்வரமுடை . . . 
எழுத்து இப்படிக்கு இவை . . . 

யானான இருமுடி சோழப்‌ பல்லவரை . . , 
ல முடையான்‌ தில்லை நாயகனான . . . 


கூ மே 605 வ 


(இருப்பவும்‌) 


ப பட ந 


IV 
இவை என்‌ எழுத்து இப்படி . . 
க்கச்‌ சோதி எழுத்து இ. . . 
[கு]ற்றால முடையான்‌ நங்கை . . . 
த்து இப்படிக்கு இவை குற்‌ . . . 


ட 


க்கு இவை இவ்வூர்‌ மத்தியஸ்தன்‌ [அம்பர்‌ உடையான்‌ எழுத்து 
இப்படிக்கு இவை குற்றாலமு[டையான்‌] . . . , 


க்கு இவை குற்றுலமுடையான்‌ மருந்தாழ்வான்‌ எழு த்து 


இப்படிக்கு இவை குற்றால . . 2. 


இக்கோன்‌ எழுத்து இப்படிக்கு இவை குற்றாலமுடையான்‌ 
அரையன்‌ எதிரிலாப்‌ பெருமாள்‌]. . . . 


முடையான்‌ வேளாந்‌ மாதா .....௨.. 


த. நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 222/ 1978 


மாவட்டம்‌ : தஞ்சை ஆட்சி ஆண்டு : ல்‌ 
வட்டம்‌ : நன்னிலம்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி. 12, 13-ஆம்‌ 
ஊர்‌ : நரிமணம்‌ . நூற்றாண்டு 
மொழி 3 தமிழ்‌ ல த்‌ | அ 
எழுத்து : தமிழ்‌ ண்‌ யில்‌ ட 
அரசு : — 
மன்னன்‌ : — கு கல்பட்டு 1. 2 
எண்‌ 
இடம்‌ : ஸ்ரீ அகஸ்‌தீஸ்வரர்‌ கோயில்‌ கருவறையின்‌ தென்புற ஜகதிப்‌ படையில்‌ உள்ளது. 
குறிப்புரை : துண்டுக்‌ கல்வெட்டுக்கள்‌ 
கல்வெட்டு: 
ததத, க . 
2 . டையான்‌ ஆளவந்தான்‌ எழுத்து இப்படிக்‌ . . . . 
3 பனங்குடையான்‌ சந்திரசேகரன்‌ வேதவனப்‌ பெருமா . . . 
4 மலவைத்தான்‌ எழுத்து இப்படிக்கு இவை மாவட்டத்‌ . . .. 
5 வை ஆற்றூருடையான்‌ ஆன . . . கூத்தன்‌ திருச்சிற்ற , . . 
6 வயக்க மங்கலமுடையான்‌ . . . . ராயன்‌ தில்லை நாய . . .. 
7 ந்தையுடையான்‌ பெரியான்‌ சிங்கன்‌ எழுத்து. . . . 
8 னாயகன்‌ எழுத்து இப்படிக்கு இவை விற்குடி கிழான்‌ திருவல . . 
9 ன திருநட்டமாடி குடிகள்‌ வினாயகன்‌ எழுத்து இப்படிக்கு 
இவை ... 
10 ப்பாக்கமுடையான்‌ நாடுடையான்‌ ஆன சேவடி என்‌ தலை, 


11 ம்‌ பொருள்‌ திருவம்பலப்‌ பெருமாள்‌ எழுத்து இப்படிக்கு 
இரவை]... 

12 அரையன்‌ திருமழபாடியுடையான்‌ எழுத்து இப்படிக்கு இவை . . 

13 திருச்சிற்றம்பல முடையான்‌ எழுத்து இப்படிக்கு இவை . . . - 


த. நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌: 223/|978 


மாவட்டம்‌ : தஞ்சை ஆட்சி ஆண்டு: 19-ஆவது 
வட்டம்‌ : நன்னிலம்‌ வரலாற்று ஆண்டு : இ.பி. 1235 
ஊர்‌ : நரிமணம்‌ இந்தி 
்‌ ந்தியக்‌ கல்வெட்டு 1 ள்‌ 

மொழி : தமிழ்‌ அண்டு அறிக்கை | 271/1950-51 
எழுத்து: தமிழ்‌ 

முன்‌ பதிப்பு ர 
அரசு : சோழர்‌ 
மன்னன்‌ : மூன்றாம்‌ இராஜராஜன்‌ ல்‌ கல்வெட்டு |e 4 

எண்‌ 

J 

இடம்‌ : ஸ்ரீஅகஸ்தீஸ்வரர்‌ கோயில்‌ கருவறை தென்புற கதியில்‌ உள்ளது. 


குறிப்புரை : நரிமணம்‌ என்னும்‌ கிடாரப்பிராந்தக. நல்லூர்‌ என இவ்வூர்‌ அக்காலத்தில்‌ 
வழங்கப்பட்டது. இவ்வூர்‌ கோயிலில்‌ மருத்துறையாதான்‌ என்பவன்‌ திருக்காமக்‌ 
கோட்டமுடைய நாச்சியாரை எழுந்த நளுவித்ததையும்‌, பூஜை அமுது படிக்காக, 
குற்றாலம்‌ என்னும்‌ நந்திகேஸ்வர நல்லூர்‌, (புற்றிடங்கொண்ட நல்லூர்‌, வள்ளைப்‌ 
பாக்கம்‌ அயெ மூன்று ஊரவர்களும்‌ ஊர்க்‌ ம்‌ இறையிலியாக மூன்றுமா நிலம்‌ 
கொடுத்த செய்தியையும்‌ தெரிவிக்கிறது. இவ்வூர்‌ கோயில்‌ உள்ள சுப்பிர 
மணியப்‌ பிள்ளையாருக்கு முன்னாளில்‌ இரு அமுதுபடிக்கு விட்ட நிலம்‌ அரைமா 
வினையும்‌ சேர்த்து மூன்றுமா எனக்‌ கூறப்பட்டுள்ளது. ஊரார்கள்‌ கையெழுத்து 
இட்டுள்ளனர்‌. இறுதியில்‌ ஓரிரு வரிகள்‌ காணப்படவில்லை. 


கல்வெட்டு : 


1 இரிபுவனச்‌ சக்கரவத்திசள்‌ ஸ்ரீ [ராஜரா]ஜ தேவர்க்கு யா]ண்டு 
௰௯ ஆவது மேஷ நாயற்று பூ[ர்வ பக்ஷத்]து த்ரதியையும்‌ 
[சனி]க்ழெமையும்‌ பெற்ற உரோசணி நாள்‌ கெய மாணிக்க 
வளநாட்டுப்‌ பட்டினக்‌ கூற்றத்து நரிமன்றமான கிடார 
பிராந்தக நல்லூர்‌ உடை 

2 யார்‌ திருவகத்தீஸ்வரமுடை [யார்‌ கோயில்‌] ஆதிசண்‌[டேஸ்வர] 
தேவர்‌ க[ன்மி]களுக்கு இந்நாட்டு . ............., 
குற்றாலமுமாயின [நந்தி]கேஸ்வர நல்லூரும்‌ புற்றிடங்‌ 
கொண்ட நல்லூரும்‌ வேறு பிறிந்த வள்ளைப்‌ பாக்கமும்‌ 
ஊரவரோம்‌ இற்றை நாளில்‌ இந்‌ . . . 

வா தவத இ க்கு கீழ்ழையிலும்‌ . . . . . மருத்துறையா தான்‌ 
எழுந்தருளிவித்த [இத்திருக்காமக்கோட்டமுடைய] நாச்சி 

(திருப்பவும்‌) 


10 


11: 


12 


13 


14 


15 


யார்‌[க்கு பூஜை அமுதுபடிக்குடலாக] நாங்கள்‌ 


[திருக்கை மலரில்‌ நீர்‌ வார்த்து . ...... [ஊர்க்கீழ்‌] 
இறையிலியாக [இவ்வூர்‌] . . ..... 

[ஓலை]வாயான சோழ சிகரம்‌ . .... . யாற்றுக்கு வடகரையில்‌ 
நிலம்‌ ..... குடுத்த நிலத்துக்கு . . . . பாற்கெல்லை 
எயி[னூர்‌] . . .க்கு வடக்கு ....... .  நாயஞார்க்கு 
த த இழைக்கு மூங்கில்‌ வாய்க்காலுக்குத்‌ தெற்கு ... 

யில்‌ பாற்கெல்லைத்‌ தம்பட்டன்‌ அணைப்புற வாய்‌ , . . .:. க்குக்‌ 


இழக்கும்‌ வடபாற்கெல்லை புயங்கன்‌ வாய்க்காலுக்குத்‌ 
்‌ தெற்கும்‌ ஆக விட்ட நிலம்‌ காணியும்‌ இந்நாயனார்‌ கோயில்‌ 

சுப்பிரமணியப்‌ பிள்ளையார்க்கு முன்னாளில்‌ திருஅமுதுபடிக்கு. 
இத்நில[ம்‌ சந்தி] 

ராதித்த வரை தேவதான எஊர்க்கீழ்‌ இறையிலி த்துக்கு 
அந்தராயம்‌ கோயிற்றம்பப்‌ பேறு உள்ளிட்ட ஊர்‌ விள . . 
மயக்கலில்‌ அளந்து காணும்‌ நிலமாய்‌ இட்ட நிலம்‌ அரை 
மாவும்‌ ஆக நிலம்‌ மூன்று மா ட்‌ மூன்று மாவும்‌. 
சந்திராதித்த வரை . .. .... 

யிர்‌ நிலம்‌ இருமாவரையும்‌ தேவதான இறையீலியாகக்‌ குடுத்‌ 
தோம்‌ ஆதிசண்டேஸ்வர தேவர்‌ கன்மிகளுக்கு - [நாங்‌] 
களும்‌ கொள்ளாதே . . . . கடவோமாகவும்‌ இப்படி 
சம்மதித்து தேவதான ஊர்க்கீழ்‌ இறையிலிப்‌ பிரமாண 
இசைவு தீட்டு [எழுதி] . ..... 

க்குடுத்தோம்‌ ஆதிசண்டேஸ்வர தேவர்‌ கன்மிகளுக்கு . . . . . 
ஊரவரோம்‌ இப்படிக்கு 


யான்‌ ஆள வந்தான்‌ ஆதி முத்தி எழுத்து இப்படிக்கு இவை 


உடையான்‌ திருவலஞ்சுழியுடையான்‌ . . . டக்க. ... 
விற்கு: கல்லல்‌ நாயகன்‌ அழ[கிய] சிற்றம்பலமுடையான்‌ , 
எழுத்து இப்படிக்கு இவை முகஞ்‌ . . . கங்கு... . 
இப்படிக்கு இவை ஆதமங்கலவன்‌ ஆடி அருள்வான்‌ சிவதவனப்‌ 
பிரமன்‌ எழுத்து இப்படிக்கு இவை வள்ளை . , ...ன்‌ 
எழுத்து . . . . 


நாயகத்தேவன்‌ திருச்சிற்றம்பலமுடையான்‌ எழுத்து இப்படிக்கு 
இவை மாவட்டக்‌ குடையான்‌ தற்பாகுடையான்‌ . . 

யான்‌ எழுத்து இப்படிக்கு இவை மாதானமுடையான்‌ எழுத்தூ 
இப்படிக்கு இவை வதை துப்ப ௨... [சற்றும்‌ 
பலமுடை க 

இப்படிக்கு இவை விளத்தூர்‌ கிழ்வன்‌ கடக்கு விநாயகன்‌ 

, எழுத்து இப்படிக்கு இவை எயினூர்‌ கிழவன்‌ தேவ . . . . 

கன்‌ எழுத்து . . .. 

இவை விளத்தூர்‌ கிழவன்‌ [எழுத்து] . ...... 


3 


ச 


த.நா. தெ 


மாவட்டம்‌ 7 
வக்கம்‌ 2? 
கச்‌ : 
மொழி! 
எழுத்து : 
அரசு 


கன்னன்‌ : 


இடம்‌ : 


குறிப்புரை : 


கல்வெட்டு: 


£. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 224/ 1978 
தஞ்சை ஆச ஆண்டு 2 அட 
தன்னிலம்‌ வரலாற்று ஆண்டு ! தி. பி. 10-ஆம்‌ 
. நூற்றாண்டு 
மருதவஞ்சேரி 
5 இந்தியக்‌ கல்வெட்டு 
தமிழ்‌ ஆண்டு அறிக்கை | 
தமிழ்‌ 
முன்‌ பிபிஏ 2 — 
= ஊரீக்‌ கல்வெட்டு ர்‌ 
எண்‌ 
சிவன்‌ கோவில்‌ கருவறையின்‌ முன்‌ உள்ள மண்டபத்திலுள்ள து. 
துண்டுக்‌ கல்வெட்டு. 
இங்வக 6 8 . துட்ட நிலை. . 
2 வது பாம்பூர்‌ நாட்டு 9 க்காடமன்று புதுக்‌ 
2 க்காக்கா நல்லூர்‌ தி 10 குவித்தே[ன்‌] அவ 
4 ௬... .மை நாள்மட.. 11 டி வாளரும்‌ . 
ம து இல்லுட நிலை தத்‌ ல க 
6 யாரையும்‌ அங்க 1 இல ில்று 


7 . . வ[தொணபயியும்‌ [உ] 


த. தா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 225/ 1978 


மாவட்டம்‌ : 
வட்டம்‌ : 
னர்‌ : 
மொழி: 
எழுத்து ; 
அரசு : 


மன்னன்‌ : 


இடம்‌ : 


குறிப்புரை : 


கல்வெட்டு: 


~ 


தஞ்சை ஆட்சி ஆண்டு : 7-ஆவது 
நன்னிலம்‌ வரலாற்று ஆண்டு : தி.பி. 1153 
தலையாலங்காடு 
. இந்தியக்‌ கல்வெட்டு ட 

தமிழ்‌ ஆண்டு அறிக்கை] 

மிட்‌ 
ட்‌ ர்‌ முன்‌ பதிப்பு : — 

சாழர்‌ 


இரண்டாம்‌ இராஜராஜன்‌ ரகத்‌ கல்வெட்டு 
எண்‌ 


| 

7 

J 

ஆடவல்லேசுவரர்‌ கோயில்‌ அர்த்தமண்டபத்‌ தென்புறப்‌ பட்டிகையிலுள்ள து, 


அரயன்‌ சிவதவனப்‌ பெருமாளான காலிங்கராயன்‌ என்பவன்‌ தலையாலங்காடு 
உடையார்‌ கோயிலுக்கு “'சவதவன நாயகன்‌ ஸந்தி” என்று தன்‌ பெயரில்‌ பூஜை 
நடத்துவதற்கு நிலம்‌ உபயமாகக்‌ கொடுத்த: செய்தி கூறப்பட்டுள்ள து. 


1 ஸ்வஸ்திஸ்ரீ இரிபுவனச்‌ சக்கரவத்திகள்‌ ஸ்ரீ ராஜராஜ தேவற்கு 
யாண்டு ஆறாவதின்‌ எதிராமாண்டு துலா நாயற்று பூர்வ 
பக்ஷத்து த்ரதியையும்‌ சநிக்ழெமையும்‌ பெற்ற அநிழத்து 
நாள்‌ [உய்யக்கொண்டார்‌ வளநாட்டு] அம்பர்‌ நாட்டு அம்ப 
ரருவந்தை [அரயன்‌ சிவ/தவநப்‌ பெருமா[ளான கா] 

2 லிங்கராயனேன்‌ குலோத்துங்க சோழ வளநாட்டு இங்கணாட்டு 
உடையார்‌ தஇிரரு*]த்தலையா[ல*]ங்காடுடையார்‌ கோயில்‌ 
ஆதிசண்‌[டேஸ்‌]வர [த,வர்‌ கன்மிகளுக்கு நான்‌ உபையமாக 
இசைவுத்‌ தீட்டுக்குடுத்த பரிசாவது . : : . ஸந்தியாக சிறு 
காலை [ஸ]ந்திக்கு பின்பாகக்‌ கண்‌[ட] 

9 9(துவத[வ]ன* நாயகன்‌ ஸந்திக்கு நிச்சயித்த நிமந்தத்துக்கு 
இந்நாயனார்‌ தேவதானம்‌ வள்ளிக்குடியி[ல்‌| ஜயஸிங்ககுலகால 
புரத்தராவார்‌ வாங்க . . . க்கு மேற்க்கு ஆண்டார்‌ திருத்‌ 
தொண்டத்தொண்டர்‌ பக்கல்‌ விலை கொண்ட கண்டராதித்த 
ஓ இ வலர்‌ மடு ௫ வச்சு இந்நி[ல*]ம்‌ ஒன்பது [மா]வரையும்‌ 
கரிகால சோழ 


(திருப்பவும்‌) 


4 ப்பல்லவரயனும்‌ மாதேவனும்‌ ப்ரவத்துக்குரத்தன்‌ உள்ளிட்டார்‌ 
பக்கல்‌ விலை கொண்ட நாவ[ற்க்‌ கால்‌].. . இந்நிலம்‌ 
எட்டுமாவும்‌ ஆக ௫ ரஹ இந்‌[நிலம்‌] வச்‌ இரு 
மாவரையும்‌ [தித்தவந]நாமகனி[ய]ந்திப்புறமெனும்‌ பேரால்‌ 
இவ்வாண்டு [முதல்‌] திருநாமத்துக்‌ காணியாய்‌ இறைமிகுஇச்‌ 
ல சந்திப்பூசைக்குச்‌ சந்‌ 

டக, திராதித்தவற்‌ செல்லவிட்டு உடைய பிரமாண இசைவு ட்டுக்‌ 
த்து ்‌ குடுத்தேன்‌ உடையார்‌ திருத்தலையாலங்காடுடையார்‌ .” . ல 
ற அரயன்‌ சிவத[வன*]ப்‌ பெருமாள[ா*]ன 

[கா]லிங்கராயன்‌ இப்படிக்கு இவை எ வலில 
- இவர்‌ மகன்‌ . க 





உ 31 


டி 


[பிர]மர்ண இசைவு தட்டு எழுதினேன்‌ நடுவில்‌ நாட்டு இராச 


ல 


ராச வளநாட்டுத்‌ இரு பூ னைப்பாடி நாட்டு , aa 
்‌ ஆதி[த்‌*1த” வேளான்‌ இவை என்‌ "எழுத்து ப பிட்ச்‌ பாரி 
ப ட்‌ ்‌ ஸ்‌ 
ட்‌ ல்‌ 6 
த (இ ட்ட்ன்‌ 








* '“இவதவன” என்றிருத்தல்‌ -வேண்டும்‌. 


பட்‌, அத 


த. நா, தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 226/ 1978 


மாவட்டம்‌ : தஞ்சை ஆட்சி ஆண்டு : 9-ஆவது 
வட்டம்‌ 2 நன்னிலம்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி. 1155 
ஊர்‌ : தலையாலங்காடு 
ல்‌ ந க்‌ கல்வெட்டு 
Q ள்‌ இந்தியக்‌ கல்‌ ட 
மாழி தமிழ்‌ ஆண்டு அறிக்கை 
எழுத்து: தமிழ்‌ 
முன்‌ பதிப்பு : — 
அரசு : சோழர்‌ 
மன்னன்‌ இரண்டாம்‌ இராஜராஜன்‌ ன கல்வெட்டு ்‌ 2 
எண்‌ 
இடம்‌ : ஆடீவல்லேசுவரர்‌ கோயில்‌ அர்த்தமண்டத்‌ தென்புறப்பட்டியில்‌ உள்ளது. 
குறிப்புரை : கல்வெட்டு எண்‌ 7-ல்‌ கூறங்பட்ட அதே அரயன்‌ சிவதவனப்‌ பெருமாளான 
. . காலிங்கராயன்‌ என்பவன்‌ தன்பெயரில்‌ (சவதவன நாயகன்‌ சந்தி” என்ற வழிபாடு 
நடத்துவதற்கு நிலம்‌ தானமாகக்‌ கொடுத்த செய்தி கூறப்பட்டுள்ளது. இவ்வழி 
பாடு சிறுகாலை சந்திக்குப்‌ பின்பாக நடத்தப்பட்டது எனக்‌ கூறப்பட்டுள்ள து. 
கல்வெட்டு : 


* 


1 ஸ்வஸ்திஸ்ரீ திரிபுவனச்சக்கரவத்திகள்‌ ஸ்ரீ ராஜராஜதேவற்கு. 
யாண்டு எட்டாவதின்‌ [எ]திராமாண்டு கன்னி [நா]யற்று 
பூர்வபக்ஷத்தேகா தசியும்‌ புதன்கிழமையும்‌ பெற்ற சதையத்து 
நாள்‌ உய்யக்கொண்டார்‌ வளநாட்டு அம்பர்‌ நாட்டு அம்பர்‌ 
அருவந்தை அரையன்‌ சிவதவ[னப்‌]பெருமானான காலிங்க 
ராயனேன்‌ 

2 குலோத்துங்க சோழவளநாட்டு இங்கனாட்டு உடையார்‌ திருத்‌ 
தலையாலங்காடுடையார்க்கு சிறுகாலைச்சந்திக்கு பின்பாக 
[உள்ள] ஸந்தியாகக்‌ கண்ட சிவதவன நாயகன்‌ சந்திக்கு 
நிச்சயித்த நிமந்தத்துக்கு பின்பு விட்ட இந்நாயனார்‌ தேவ 
தானம்‌ வேளாநாட்டு நெல்லிச்சேரியில்‌ விலைகொண்டு 
விட்டக . . வதிக்கு மேற்க்கு இரா[ஜ*]ரா[ஜூ*] வா 

8 ய்க்காலுக்கு தெற்க்கு முதற்கண்ணாற்று நாலாஞ்சதிரத்து நிலத்‌ 
துக்கு 8ீழ்பாற்கெல்லை சதிரத்துக்கு ரேமற்‌]க்கும்‌ தென்பாற்‌ 
கெல்லை கண்ணாற்றுக்கு வடக்கும்‌ மேல்பாற்கெல்‌[லை] வன்னன்‌ 
வாய்க்காலுக்கு கிழக்கும்‌ வடபாற்கெல்லை இந்த இநாரான 
வாய்க்காலுக்கு தெற்க்கும்‌ இந்நா* 

இத்துடன்‌ கல்வெட்டு நிறுத்தப்பட்டுள்ள து, 


த. நா. தொ. ஆய்வுத்துறை 


மாவட்டம்‌ : 
வட்டம்‌ : 
ஊர்‌ : 
மொழி: 
எழுத்து : 
அரசு : 


ஐன்னன்‌ : 


இடம்‌ : 


குறிப்புரை : 


கல்வெட்டு 


தஞ்சை 
நன்னிலம்‌ 
தலையாலங்காடு 
தமிழ்‌ 

தமிழ்‌ 

சோழர்‌ 


இரண்டாம்‌ இராஜராஜன்‌ 


தொடர்‌ எண்‌ : 227 / 1978 
ஆட்சி ஆண்டு 2 — 
வரலாற்று ஆண்டு s கி.பி. 12-ஆம்‌ 


நூற்றாண்டு 
இந்தியக்‌ கல்வெட்டு ட 
ஆண்டு அறிக்கை : 
மூன்‌ பதிப்பு: ம 


ஊர்க்‌ கல்வெட்டு ] 


ர்‌ 3 


எண்‌ 


ஆடவல்லேசுவரர்‌ கோயில்‌ அர்த்த மண்டபத்‌ தென்புறப்‌ பட்டிகையில்‌ உள்ள து- 


சிவதவனப்‌ பெருமாளான காலிங்கராஜா என்பவன்‌ திருத்தலையாலங்காடுடையார்‌ 
கோயிலைத்‌ திருப்பணி செய்த செய்தி கூறப்பட்டுள்ளது. இவனே கல்வெட்டு 


எண்‌ ]-லும்‌, 2-லும்‌ நிலம்‌ கொடுத்த செய்தி 


கூறப்பட்டதையும்‌ கண்டோம்‌. 


இவன்‌ இவ்வூர்‌ கோயிலுக்கு பல வகையிலும்‌ நன்மை செய்திருக்கிறான்‌. எனவே 


இக்‌ காலிங்கராயன்‌ பொருளும்‌ செல்வாக்கும்‌ 


வேண்டும்‌. 


மிகுந்தவனாக இருந்திருத்தல்‌ 


1 ஸ்வஸ்திஸ்ரீ இத்திருக்கற்றளித்‌ திருப்பணி செய்தார்‌ அம்பர்‌ அரு 


2 வந்தை அரையன்‌ சிவதவனப்‌ பெருமாளான காலிங்கராஜா:- 


த. நா. தொ. ஆய்வுத்துறை 


தொடர்‌ எண்‌: 228] 1978 
ஆட்சி ஆண்டு : சகம்‌ 1568 
வரலாற்று ஆண்டு : கி.பி, 1646 


இந்தியக்‌ கல்வெட்டு \ 
ஆண்டு அறிக்கை ) ௨ 


முன்‌ பதிப்பு : — 


ஊர்க்‌ கல்வெட்டு | 
எண்‌ 


ஆடவல்லேசுவரர்‌ கோயில்‌ மகாமண்டபத்தின்‌ இழக்குப்புறச்‌ சுவரில்‌ உள்ளது. 


செண்டலங்கார உடையார்‌ என்பவரால்‌ இக்கோயில்‌ மகாமண்டபம்‌ கட்டப்‌ 


பட்டி செய்தி கூறப்பட்டுள்ளது. அவரது பாட்டனார்‌ பெயர்‌ புகல்லுடைத்‌ தம்பர்‌ 
நாத உடையார்‌ என்றும்‌, தந்தையார்‌ பெயர்‌ அருமை உடையார்‌ என்றும்‌ கூறப்‌ 


மாவட்டம்‌ : தஞ்சை 
வட்டம்‌ : நன்னிலம்‌ 
ஊர்‌ 2 தலையாலங்காடு 
மொழி : தமிழ்‌ 
எழுத்து: தமிழ்‌ 
அரசு : = 
மன்னன்‌ : — 
இடம்‌ : 
குறிப்புரை : 

பட்டுள்ளது. 
கல்வெட்டு 

1 

2 

2 

4 

ட்‌] 


* “சேவித்தான்‌” என்றிருத்தல்‌ வேண்டும்‌. 


சாகாத்தம்‌ ௬௫௬௦௮ இதன்‌ மேல்‌] செல்லானிண்‌[ ற*] 
பிறமாதி ஹுவைய்யாசி புகல்லுடைத்தம்பர்நாத உடை 
யார்‌ குமாரன்‌ அருமை உடையார்‌ குமாரன்‌ செண்டல 
ங்கார உடையார்‌ க[ட்டி/ன மகாமண்டபம்‌ சதாசேர்வை 


சேவாத்தான்‌* சதா சேர்வை 





த. நா. தொ, ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌: 229/ 1978 


மாவட்டம்‌ : தஞ்சை ஆட்சி ஆண்டு : 
வட்டம்‌ : நன்னிலம்‌ வரலாற்று ஆண்டு : 17-ஆம்‌ நூற்றாண்டு: 
ஊர்‌ : லை 
ம்‌ பல்ப்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

மொழி தமிழ்‌ ஆண்டு அறிக்கை | 

த்து : மி 
எடுக்கு தமிழ்‌ முன்‌ பதிப்பு : ௮௯ 
அரசு : 
ன்னே க ஊர்க்‌ கல்வெட்டு \ ன்‌ 

எண்‌ 
J 

இடம்‌ : ஆடவல்லேசுவரர்‌ கோயில்‌ மகாமண்டபத்தின்‌ £ழ்ப்புறச்‌ சுவரில்‌ உள்ளது. 


குறிப்புரை : அழகெ சிதம்பரநாத உடையாரும்‌ ஆரிய நயினாரும்‌ இக்கோயிலுக்கு சேவை 
செய்த செய்தி கூறப்பட்டுள்ளது. 


கல்வெட்டு 


1 அழயெ உடையார்‌ சதாசேர்வை 


2 ஆரிய நயினார்‌ உடையார்‌ ச(£) தாசேர்வை 


த. நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 230/ 1978 


மாவட்டம்‌ : தஞ்சை ஆட்சி ஆண்டு 2 6-ஆவது 
வட்டம்‌ : நன்னிலம்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி. 1222 
ஊர்‌ 2 ப்பயத்தங்‌ 

வ தவ்வ வடைய இந்தியக்‌ கல்வெட்டு 1 
மொழி; தமிழ்‌ அண்டு அறிக்கை ] 
எழுத்து: தமிழ்‌ முன்‌ பதிப்பு : — 
அரசு : சோழர்‌ 
மன்னன்‌ : மூன்றாம்‌ இராஜராஜன்‌ ண்டு கல்வெட்டு A 1 

எண்‌ 
J 

இடம்‌ : திருப்பயற்றுநாதர்‌ கோயில்‌ கருவறையின்‌ மேற்குப்புற அதிட்டான முப்பட்கைக்‌. 

குமுதத்திலுள்ள து, 


குறிப்புரை : தருப்பயற்றூருடையான்‌ பஞ்சநெதிவாணன்‌ என்பவன்‌ அறுநூறு காசுகள்‌ 
கொடுத்து அரைமா நிலம்‌ விலைக்கு வாங்கி திருநாமத்துக்‌ காணியாக கோயிலுக்குக்‌ 
கொடுத்த செய்தி கூறப்பட்டுள்ளது. ஊர்‌ மத்தியஸ்தனும்‌ பிறரும்‌ கையெழுத்‌ 
இட்டுள்ளனர்‌. கல்வெட்டு இடையிடையே சிதைந்து காணப்படுகிறது. 


கல்வெட்டு: 


1 ஸ்வஸ்திஸ்ரீ திருபுவனச்‌ சக்கரவத்திகள்‌ ஸ்ரீராஜராஜ தேவற்க்கு. 
யாண்டு[டு ஆ]வதின்‌ எதிராமாண்டு கன்னி நாயற்று 
[பூர்வ]பக்ஷத்து [ப]ஞ்சமியும்‌ [ச]னிகிழமையும்‌ . . . னாள்‌ 
திருப்பயற்றூரில்‌ [திருநாமத்துக்‌] காணியாக பயற்றூருடை 
யான்‌ பஞ்செனெதிவாணன்‌ ஆன ...... பெற்ற... 
ப்‌ பொன்‌ ஆழி ..,........ ற்று... காண... 
ச்சிற்றம்பல முடையானை முதுகண்ணாக விலை கொ[ண்ட] 

2 ஈட கிடங்கு நிலம்‌ அரைமாவுக்கும்‌ அறுநூறு காசு விலையாகப்‌ 
பிரமாண . . . மாழித வியச்சிலவும்‌ எழிதினது இப்படிக்கு. 
இவை புத்த மங்கலமுடையான்‌ . . . . ... எழுத்து என்றும்‌ 
இப்படிக்கு [பய]ற்றூருடையான்‌ பஞ்செனெதிவாணர்த்‌] வீதி 
விடங்க பெருமாள்‌ எழுத்து [என்றும்‌ இ[ப்ப]டி அறிவேன்‌ 


(திருப்பவும்‌) 


பயற்நூருடையான்‌ தில்லை [நா]யகன்‌ . ..... [எழு]த்து 
என்றும்‌ , ....... ழக்கை . . , யான்‌ பிச்ச தேவன்‌ 
எழுத்து என்றும்‌ [இப்படி] 

அறிவேன்‌ புலியூர்‌ கிழவன்‌ உள்ளுஇட்டார்‌ எழுத்து என்றும்‌ 
இப்படி பிரமா[ண]ம்‌ எழி[தின]மைக்கு இவ்வூர்‌ மத்ய 
[ஸ்‌*]தன்‌ பூசங்குடையான்‌ திரு்‌ீ]வயாறுடையான்‌ சிஸ்‌ 
. ௨௨. எழுர்த்து] இட்டது. 


த. நா. தொ, ஆய்வுத்துறை. . தொடர்‌ எண்‌: 231 / 1978 


மாவட்டம்‌ : தஞ்சை த்‌ ஆட்சி ஆண்டு : ன க 
தை அ ட அம பப வரலாற்று ஆண்டு: இ,பி, 19-ஆம்‌ 
ன்‌ நர இந்தியக்‌ கல்வெட்டு | _ 
மாழி : தமிழ்‌ ஆண்டு அறிக்கை 1: 
எழுத்து : தமிழ்‌ ர 
முன்‌ பதிப்பு ப 
அரசு : சோழர்‌ 
மன்னன்‌ : மூன்றாம்‌ இராஜராஜன்‌ டது கல்வெட்டு | த 
எண்‌ ] 
இடம்‌ : இருப்பயற்று நாதர்‌ கோயில்‌ கருவறையின்‌ அதிட்டானத்தின்‌ மேற்குப்புறத்தில்‌ 
உள்ளது. 


குறிப்புரை : இரண்டு மாநிலத்தை ஏழாயிரம்‌ காசுகள்‌ கொடுத்து வாங்கி சிலர்‌ இவ்வூர்‌ 
கோயிலுக்கு அளித்த செய்தியைக்‌ குறிப்பனவாக இருத்தல்‌ வேண்டும்‌. கல்வெட்டு 
மிகவும்‌ சிதைந்த நிலையில்‌ உள்ளது. 


கல்வெட்டு : 

1 ஸ்வஸ்‌இஸ்ரீ திருபுவனச்‌ சக்கரவத்திகள்‌ ஸ்ரீராஜராஜ தேவற்க்கு 
யாண்டு . லல்ல லவ்வ [பாண்டி] குலாசனி வள 
நாட்டுல வில்லில்‌ வக அரையன்‌ . . . அதளையூர்‌ நாடாழ்‌ 
[வான்‌]பாரியை கெயமா[ணிக்கவளநாட்டு] மருகல்‌ [நாட்டு] 
இ: டல்‌ இட வ்‌ பல்லவரையன்‌ ஆளவந்தான்‌ ....௨.. ன்‌ 
சொக்க நட்டப்‌ பெருமானும்‌ இவ்விருவோம்‌ எங்கள்‌ 
குமைய/னார்‌] 

2 வைப்பூர்‌ கிழவன்‌ ஜனனாத களப்பாளர்‌ மகனார்‌ கோவிந்த 
பெரு[மானும்‌] ...... இல்‌: லல்ல ௮0 [திருப்பயற்‌ 
நூர்உடையார்‌ திருவிராமீஸ்வரமுடை கக 
இன்நாயனார்‌ . . . [தேவ]தான . . . . சோழந்‌ எழுர்த்து] . 


[பொரத்தகப்படி நிலம்‌ கம இந்நிலம்‌ ஒன்றே முக்காலே 
இரண்டு மாவுக்குப்‌ பிரமாணவி 
3 லைப்படி காசு என இக்காசு ஏழாயிரத்துக்கும்‌ பிரமாணமும்‌ 
இஃ... துகன்பட ....௨..௨. னதம பெருமாள்‌ எழுத்து 
(திருப்பவும்‌) 


பழ லகி உடை 4௦௯ மைக்கு கண்ண[ந்தை கேச 
விடாங்கன்‌ எழுத்து] 4... மாள்‌ எழுத்து . . . ... 
பன்றூர்‌ கிழவன்‌ எழுத்து என்றும்‌ இப்படி : அறிவேன்‌ 


கண்ணந்தை கேசவிடங்கன்‌ எழுத்து என்றும்‌ . . .. - 


த. நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 232) 1978 
மாவட்டம்‌ : தஞ்சை ஆட்சி ஆண்டு : — 
வட்டம்‌ : நன்னிலம்‌ வரலாற்று ஆண்டு : சகம்‌ 1514 
ஊர்‌ : மாங்குடிக்‌ கட்டளை இ.பி. 1592 
. இந்தியக்‌ கல்வெட்டு 
மொழி : தமிழ்‌ ஆண்டு அறிக்கை : 
எழுத்து : தமிழ்‌ ்‌ , 
முன்‌ பதிப்பு : க 
அரசு : — 
வன்ன. ம ஊர்க்‌ கல்வெட்டு | ்‌ 
எண்‌ ர்‌ 
இடம்‌ 7 ஸ்ரீ மகாகாளநாதர்‌ கோயில்‌ அர்த்த மண்டபத்‌ தெற்குச்‌ சுவரிலுள்ள து. 
குறிப்புரை : நந்தன வருடம்‌ தை மாதம்‌ பன்னிரண்டாம்‌ தேதியில்‌ நாகப்பட்டிணத்தைச்‌ 
சேர்ந்த ஆலத்துடை இருள்‌ நீக்கினார்‌ என்பவரின்‌ மகன்‌ மெய்பேர்‌ கார்ய செட்டி 
யார்‌ என்பவர்‌, திருப்பணி அபிஷேகம்‌ முதலியவற்றிற்கு தானம்‌ வழங்கிய செய்தி: 
கூறப்பட்டுள்ள து. 
கல்வெட்டு 
ம்‌ சகாத்தம்‌ சூடநாம௫ க்கு மேச்‌ செல்‌ 
2 லா நின்ற நந்தன வருஷம்‌ தை பு ௨௨. 
2 நாவூர்‌ நாகப்பட்டணம்‌ ஆலத்துடை 
4 இருள்‌ நீக்கினார்‌ புத்திரன்‌ மெய்‌ 
5 பேர்‌ கார்ய செட்டியார்‌ தன்மம்‌ 
6 இந்தத்‌ திருப்பணி அபிஷேகம்‌ உள 
7 


ண்டது* அவர்‌ தன்மம்‌ சதாசேர்வை 





*  உள்ளிட்டது' என்பதாக இருக்கலாம்‌. 


த. நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 233 / 1978 


__ மாவட்டம்‌ : தஞ்சை ஆட்சி ஆண்டு : 
வட்டம்‌ : நன்னிலம்‌ வரலாற்று ஆண்டு : சகம்‌ 1448 
ப்‌ ௫ கேரம்‌ இ. பி. 1526 
ஊர்‌ : மாங்குடிக்கட்டளை 
இந்தியக்‌ கல்வெட்டு 16 
மொழி : தமிழ்‌ ஆண்டு அறிக்கை ] 
எழுத்து : தமிழும்‌ ரெந்தமும்‌ 
முன்‌ பதிப்பு : — 
அரசு : விஜயநகர்‌ 
மன்னன்‌ : கிருஷ்ணதேவராயர்‌ a கல்வெட்டு ம்‌ 2 
எண J 
இடம்‌ : ஸ்ரீமகாகாளநாதர்‌ கோயில்‌-அர்த்தமண்டப வடக்குச்‌ சுவரிலுள்ளது. 


குறிப்புரை : சோழமண்டலத்திலுள்ள காவிரி ஆற்றுக்குத்‌ தெற்கிலுள்ள புல்லூர்‌ பற்றினை, 
கீரனூர்‌ சிவபுரமுடைய தம்பிரானார்க்கு திருநாமத்துக்‌ காணியாகவும்‌ கொல்லி 
மாங்குடி வல்லங்கிழானை பூசை திருப்பணிக்காகவும்‌ சர்வமானியமாக கிருஷ்ண 
தேவ மகாராயர்‌ வழங்கிய செய்தி கூறப்பட்டுள்ளது. 


கல்வெட்டு: 

1 சுபமஸ்து ஸ்வஸ்திஸ்ரீ 

2 ஸ்ரீமன்‌ மகாமண்ட 

2 லேஃவர ஹரியராய வி 

4 பாடன்‌ பாஷைக்குத்‌ தப்‌ 

5 புவராயர்‌ கண்டன்‌ மூவர[ா] 
6 யர்‌ கண்டன்‌ ராஜாதிராஜ 

7 பரமேஸ்வரன்‌ ஸ்ரீவீர 

8 கிருஷ்ணதேவ மகாராயர்‌ 

9 பிருதிவிராஜ்யம்‌ பண்ணி 
10 யருளா நின்ற ஸகாப்தம்‌ 
11 ௬௪௱௪௰௮ மே[ல்‌*]செ[ல்‌*]லா 
12 நின்ற விஷ ஸம்வத்ஸர 
13 த்து அடி பு மட சோழம 


(திருப்பவும்‌) 


14 
15 
16 
17 
18 
19 
20 
21 
22 
23 


ண்டலம்‌ காவேரி ஆற்றுக்கு 
தெற்கு புல்லூர்‌ பற்று ரனூ 

ர்‌ சிவபுரமுடைய தம்பிரானார்‌[க்‌*] 
கு திருநாமத்து காணியா 

க கொல்லி மாங்குடி வல்‌ 
லங்கிழான்னையும்‌ பூ 

சை திருப்பணிக்கு சர்வ 
மான்யமாகச்‌ சேத்தருள 
கிருஷ்ணதேவ மகாராயர்‌ 


கன்மம்‌ ௨ 


த. நா. தொ. ஆய்வுத்துறை தோடர்‌ எண்‌ : 234/ 1978 


மாவட்டம்‌: தஞ்சை ஆட்டி ஆண்டு : 224 1-ஆவது 
வட்டம்‌: நன்னிலம்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி. 9,10-ஆம்‌ 
ஊர்‌ ; நன்னிலம்‌ தூதிருண்டு 
d இந்தியக்‌ கல்வெட்டு 
மொழி : தமிழ்‌ ஆண்டு அறிக்கை 
எழுத்து: தமிழ்‌ முன்ப்இப்டு்‌ க 
அரசு : சோழர்‌ 
இனக எர தக்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 1 
எண்‌ 
J 
இடம்‌ : மதுவனேஸ்வரர்‌ கோயில்‌ மடப்பள்ளியில்‌ உள்ள கல்லில்‌ உள்ளது. 


குறிப்புரை : இக்கல்வெட்டு ராஜகேசரிவர்மன்‌ அல்லது பரகேசரிவர்மன்‌ காலத்தைச்‌ சார்ந்த. 
தாக இருத்தல்‌ வேண்டும்‌. நாரண்ணன்‌ என்பவர்‌ நன்னிலம்‌ கோயிலுக்கு 
நொந்தா விளக்கெரிக்க பன்னிரண்டு கழஞ்சு பொன்‌ கொடுத்த செய்தியும்‌, 
அதனை மூன்றுபேர்‌ பெற்றுக்கொண்டு [வட்டிக்கு] விளக்கு எரிக்க ஒப்புக்கொண்ட 
செய்தியும்‌ கூறப்பட்டுள்ளது. 


கல்வெட்டு: 


பந்மர்க்குயாண்டுஉ . . 
னெதிராமாண்டு . . . 

நாட்டு நன்னி[லத்தி] 

ல்‌ தேவதானந்தி . . . 

ஆள்வார்க்கு நாரண்ண . . .. 

ரது வைத்த நொந்தா விளக்கு] 
(ஒன்று) ஒன்றுக்கும்‌ 

பொன்‌ பன்னிருகழஞ்சு 

கழஞ்சு துகொண்டு சந்திராதஇத்‌[தவற்‌/ 
எரிக்கக்‌ கஉடவோமானேோம்‌ . . . 


மூ oN இ WHR INH 


[| 
வட 


(திருப்பவும்‌) 


12 ஸ்ரீகோயிலுடையார்‌ 

19 திருமுன்பு நானும்‌ சு[ப்பிர] 

14 [ம]ணியந்‌ நம்பாழியும்மா 

15 [சா]த்தனும்‌இம்‌ மூவோ[ம்‌] 

16 எங்களிற்பின்பும்‌ இந்த ஸ்ரீ 

மர்‌ கோயிற்‌ பணி செய்யக்கடவோ[ம்‌ இ] 
18 ந்த நொந்தா விளக்கு ஒன்று 

19. I எரிக்க கட வோமானோ[ம்‌*] இது ப 
20  [ன்‌]மாயேஸ்வரர்‌ ரக்ஷை இது . 
21 குடுத்த தரா விளக்கு! 

திட்‌ ல்ல உல்ல ள்‌ இட லத்‌ க்க 





1 முதல்‌ வரியும்‌ இறுதியில்‌ ஒரு வரியும்‌ சிதைந்து காணப்படுகிறது 


த. நா. தொ. ஆய்வுத்துறை 


மாவட்டம்‌ : 
வட்டம்‌ : 
ஊர்‌ : 
மொழி : 
எழுத்து : 
அரசு £ 


மன்னன்‌ : 


இடம்‌ ? 


குறிப்புரை : 


கல்வெட்டு 


ப ௦ ௩3 ஐ ஷு 6 19 யூ 


வெட வ த மட தத்‌ பட த | 
ஷூ மே 9 வ ஐ 


தஞ்சை 
நன்னிலம்‌ 
நன்னிலம்‌ 
தமிழ்‌ 
தமிழ்‌ 


தொடர்‌ எண்‌: 


ஆட்சி ஆண்டு : 
வரலாற்று ஆண்டு : 


235 / 


இந்தியக்‌ கல்வெட்டு 1 ன 
J 


ஆண்டு அறிக்கை 
முன்‌ பதிப்பு : 


ஊர்க்‌ கல்வெட்டு 


எண்‌ 


\ 
J 


1978 


மதுவனேஸ்வரர்‌ கோயில்‌ கருவறையில்‌ உள்ள தூணில்‌ உள்ளது. 


சிதைந்த கல்வெட்டு. 


15 
16 
17 
18 
19 
20 
217 
22 
22 
24 


26 
27 
26 


காமல்‌ , 
உபுல்‌ 
ட பப்‌ 


இ.பி. 18, 19-ஆம்‌ 


நூற்றாண்‌( 


த. நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 236/ 1978 


மாவட்டம்‌ 1: தஞ்சை ஆர்சி ஆண்டு ! — 
வட்டம்‌ : தன்னிலம்‌ வரலாற்று ஆண்டு ! சக ஆண்டு 1440 
ன்‌ 5 ட கி. பி. 1518 

ஊர்‌ 8 மருத்துவக்குடி 

. இத்தியக்‌ கல்வெப்டு 1 a 
மொழி 1 தமிழ்‌ ஆண்டு அறிக்கை ] 
எழுத்து: தமிழ்‌ 

முன்‌ பதிப்பு : உ 

அரசு 2 விஜயநகர்‌ 
மன்னன்‌ : சதாசிவராயர்‌ ஊர்க்‌ கல்வெய்டு \ ர 
இடம்‌ : அகஸ்தீஸ்வரர்‌ கோயில்‌ நிலை உச்சிக்கல்லில்‌ உள்ளது. (சூலம்‌ பொறித்தது) 


குறிப்புரை : விஜயநகரமன்னன்‌ சதாசிவராயர்‌ காலத்தில்‌ கொடுத்த தானம்‌ பற்றிக்‌ குறிப்‌ 
பதாகத்‌ தெரிகிறது. 


கல்வெட்டு: 
1 ஹஷிஸ்$ீ 11 ஈச] மேல்‌ செ 
2 மகா மண்ட 12 ல்லா நின்ற நள 
2 லேசரன்‌ அரிய 13 வருஸம்‌ . 
4 ராய விபாடன்‌ 14 சத்‌ ௮09. 
5 பாரரை]ஷக்கு தப்பு 15 வி குடுத்தேன்‌ ச்‌ 
6 வராயர்‌ கண்ட 16 சோம வாரம்‌ கார்‌[த்‌] 
7 ந்‌ சதாசிவராய 17 திகை நக்ஷத்தி[ர] 
8 [... ] [ராச்‌*/சியம்பண்‌ 18 ம்‌ நாள்‌* . , . 
9 ணி யருளா நின்ற ம. மாம்‌ டிடல்டு 
10 சகாத்தம்‌ [ச்சா 








* இறுதியில்‌ ஓரிரு வரிகள்‌ தெளிவின்றி உள்ளன. 


த. நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌: 237 | 1978 


மாவட்டம்‌ : 
வட்டம்‌ : 
மொழி : 
எழுத்து : 


அரசு: 


பன்னன்‌ : 


இடம்‌ 2 


குறிப்புரை : 


கல்வெட்டு 


தஞ்சை ஆட்சி ஆண்டு : க 
நன்னிலம்‌ வரலாற்று ஆண்டு : இ.பி, 12, 13-ஆம்‌ 
தல்வர்‌ நூற்றாண்டு 
ட இந்தியக்‌ கல்வெட்டு 
தமிழ்‌ ஆண்டு அறிக்கை ல 
மீம்‌ 
கட்க முன்‌ பதிப்பு : ஸை; 


ஊர்க்‌ கல்வெட்டு 


1 
னு . ர்‌ 1 
எண்‌ 
ஸ்ரீ பாலேள்வரர்‌ கோயில்‌ கருவறை மேற்கு ஐகதியிலுள்ள து, 


துண்டுக்‌ கல்வெட்டுக்கள்‌. 


I 
1 விலையுடையார்‌ திருப்ப . . . 
2 நாயன்னார்க்கு இதன்‌ . . 
3 [நா/மத்துக்காணியான இ... 
4 அம்பருடையான்‌ . . ௨.௨. 
1 
ல . ௪ தேவர்ற்‌]*க்கு யாண்டு ௩ம௨ ஆ... 
6 . _வாதைக்கு முன்னாளில்‌ பலர்‌ கு. .. 
7 ளை தென்னவத்தே ..... 
8 ஆன பக்கல்‌ விலை . . . 6 
117 
ஸ்ரீபாலேஸ்வரர்‌ கோயில்‌ கருவறை தெற்கு ஜகதியில்‌ உள்ளது. 
9 . உத்துங்கடல்‌ , . 
70 . தலை உடையான்‌ அ, 


11 ரதன்‌ குழி௮கு காசு இருந்‌ . ட 


IV 
12 . _.ஐய்யாயிரத்து எண்ணூறு . . 
தலதா ங்கில்‌ ௬ முன்னூறு பாண்டிய . .. 
ந Vv 
14 மாங்குடையான்‌ குல . . . 
15 ன ன்குழி மிக்கு காசு ஐஞ்ஞா , . 


16 ஐஞ்ஞூறு மருதுடையா ,... 
. : _ ௫1 
ஹீபாலேஸ்வரர்‌ கோயில்‌ முன்மண்டபத்‌ தெற்சுப்புற குமுதத்தில்‌ உள்ளது. 
17  .. பன்ம செய்து a து வந்த இது இரதக்க நீர்‌ 


2 இசி எ ஸ்டாக்‌ 
18 ண்டு ற்கு ந, ர்த்து த்தி 
. இட்டமையில்‌ . . . . 


19 ... குழி உயஅ A காசு ்‌ ஆய்யீரம்‌ அம்பர்‌ உடை... 
உ ல்‌ விலைகொண்ட குழி . 

20 ௨... தென்னுடையான்‌ செல்வன்னும்‌ காரியும்‌ . . . ... க்கு 
காசு இருநூற்று... . . . ர 


த. நா. தொ, ஆய்வுத்துறை 


தொடர்‌ எண்‌ . 238/ 1978 


மாவட்டம்‌ : தஞ்சை ஆட்சி ஆண்டு : 
வட்டம்‌ : நன்னிலம்‌ வரலாற்று ஆண்டு : கிபி. 19 ஆம்‌ 
நூ.ற்ருண்டு 
ஊர்‌ : தலையூர்‌ 
இந்தியக்‌ கல்வெட்டு 

மொழி : தமிழ்‌ ஆண்டு அறிக்கை ] ன 

எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு: _— 

அ 5 சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு ற 

மன்னன்‌ : மூன்றாம்‌ ராஜராஜன்‌ வன்‌ 

இடம்‌ : ஸ்ரீபாலேஸ்வரர்‌ கோயில்‌ கருவறையில்‌ தென்புறக்‌ குமுதத்தில்‌ உள்ளது. 

குறிப்புரை : [இராஜராஜ சோழன்‌ காலத்து கல்வெட்டு சிதறுண்டு சிறசிறு துண்டுகளாக 
இடைத்தது. அதனை முடிந்தவரையில்‌ சேர்த்துக்கொடுக்க முயற்சி செய்யப்‌ 
பட்டுள்ளது.] கமுகு வளராத இடத்தில்‌ நந்தவனம்‌ செய்து அனுபவித்த 
செய்தியும்‌ அந்நிலம்‌ விற்கப்பட்ட செய்தியும்‌ தெரியவருகிறது. 

கல்வெட்டு : 


கீ ஸ்வஸ்திஸ்ரீ திரிபுவன [சக்‌]கரவத்திகள்‌ ஸ்ரீஇராஜரா[ஜ தேவர்க்கு 
யாண்டு] . ..... ௨.௨௨ கன்னிநாயற்று அ[பர] பக்ஷத்து 
சதுராசியும்‌* புதன்‌ கிழரைமயு1ம்‌ பெற்ற பூசத்து நாள்‌ 


உய்யக்‌ கொண்‌ . ....., 


2 நாயன்னார்‌ கோயில்‌ . . . . கமுகு உருவாகாமையில்‌ [நந்த] 
வனம்‌ செய்து அனுபவி[த்]து வந்த இது இறைக்கதா . ... 
பெருவிலையாக பெரியதேவர்‌ நாள்ளில்‌ [இ] ந்தாயனார்க்கு 
ஏழாவது நாள்ளில்‌ . . . .. 

3 . டவர்‌ டிகாவல்‌ இவர்கள்‌ உற்பத்திக்கு . . . ண்டு 


அனுபவித்து மனைகள்ளாய்‌ , . எக்காரத்தாரது நோக்‌ . . 
இட்டமையில்‌ [வி]லை நிச்சயித்த காசு . . . . பண்டாரத்து 
உடல . புறப்பட்டு குடி விலையும்‌ உ... . . 


4 உயவு எ ஹுகு காசு ஆய்யிர . . . . [நந்தாவ]னம்‌ குழி உயவு 
எ கு காசு ஆய்யிரம்‌ அம்பர்‌ உடை . .. .... விலைகொண்ட 


(இருப்பவும்‌) 


குழி. . . ட குழி ௩யவு விலை... . ,. புகல வெந்‌. 
ன்‌ பக்கல்‌ விலை கொண்ட ,,. ்‌ 


ப தம்‌ க்‌ தென்னுடையான்‌ செல்வன்னும்‌ காரியும்‌ இக்காசு 
இருநூற்று . ..... 


* “சதுர்தசியும்‌' என்றிருத்தல்‌ வேண்டும்‌. 


த. நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 239/ 1978 


மாவட்டம்‌: தஞ்சை ஆட்சி ஆண்டு : — 
வட்டம்‌ : நர்னிலம்‌ வரலாற்று. ஆண்டு : கிபி. 12, 72-ஆம்‌ 
ஊம்‌ : ஆதலையூர்‌ நூற்றாண்டு 
த்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 1 
மொழி தமிழ்‌ ஆண்டு அறிக்கை | ன ச 
எழுத்து! தமிழ்‌ முன்‌ பதறிய ட 
அரசு? ட அ 
கன்ஸ்‌: கி மு கல்வெட்டு | ர 
எண்‌ 

4 [ட J 

இடம்‌ : ஸ்ரீபீமேசுவரர்‌ கோயீல்‌ தெற்குப்பக்க கருவறை அதிட்டானத்தில்‌ உள்ளன. 


சூ.றிப்புரை : துண்டுக்கல்வெட்டுக்கள்‌. 


கல்வெட்டு : 


ர 
உ. க்கு வடக்கும்‌ மேல்பாற்கெல்லை ஊர்கணக்கு எழிலூருடை 


| 
இ 


© 6 0606 °° 6 உ 


ஈலும்‌ கொற்ற 
[சசய்து குடுத்த . . 
ஈன இறையிலி 


உ ௦ பர முடை 


ஜெ டெ. வ KN 


ர 
. காத்து இடத்துக்கு வடக்கும்‌ . . . 
௨... இர நிலமாகாணியும்‌ கூத்த .. . 
லாற்றி இடக்ககடவதாக இறையிலி . . . 


ட சே.றத வ 


டவதாகவம்‌ இப்படி வம்மதித்து கொ . . ௦ 


ஷு. 8.௯ மே த 


ன்ன கூத்தனூரில்‌ உடையார்‌ திருக்க . . 
வன்‌ என்னை ஆளவுடையான்‌ எழுத்து 


IV 


[வ]ாகை [யூர்‌] உடையார்‌ திருக்கா[ள]த்‌ தரமுடைய , 
[இறையிலிக்கு மேற்கும்‌ தென்பாற்கெல்லை . . , 

க்கு மேற்கும்‌ தென்பாற்கெல்லை தெருவுக்கு . உ, 
படி தேவதான இறையாக குடுத்தே. . & 

நாயகன்‌ எழுத்து இப்படிக்கு இவை . . ., ௯. 


த. நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 240 / 1978 


.மசவக்ஷம்‌ : 


அவக்டம்‌ : 
மொழி : 
எழுத்து : 


அரசு : 


மன்னன்‌ : 


இடம்‌ : 


குறிப்புரை : 


கல்வெட்டு: 


தஞ்சை ஆட்சி ஆண்டு : னு 
தன்னிலம்‌ வரலாற்று ஆண்டு 2 இ.பி. 12,13-ஆம்‌ - 
யர்‌ நூற்றாண்டு 
ஆ தலயா 
த இந்தியக்‌ கல்வெட்டு 2, 
தமிழ்‌ ஆண்டு அறிக்கை 


தமிழ்‌ 


முன்‌ பதிப்பு: — 


எண்‌ 


ஊர்க்‌ கல்வெட்டு ்‌ த 


ஸ்ரீ பீமேசுவரர்‌ கோயில்‌ மேற்குப்பக்க கருவறை அதிட்டானத்தில்‌ உள்ளது. 


திலம்‌ இறையிலி செய்து கொடுத்ததைக்‌ கூறும்‌ துண்டுக்கல்வெட்டு, பலரும்‌ 


கையெழுத்திட்டுள்ளனர்‌. 
I 
1 . காணி இறையிலி ஹூ ,  . . , , வடபாற்கெல்லை 
2 ஈற்கொல்லை யாளறைவதி நில வடபாகையில்‌ இந்நிலத்தில்‌ மழ 
பாடி மங்கலத்து 
3 கீழ்பாற்கெல்லை . . . ஒற்றி அந்தராயம்‌ பாட்டம்‌ குடிமை 
இந்நிலம்‌ ஊரிலே முண்‌ . .. 
4 த்துக்கு 8ழ்பாற்கெல்லை [கர]வினாயகப்‌ பிள்ளையார்‌ கோயி . , . 
5 திருப்பணிக்கும்‌ அந்தரா . . . . பட்டனெழுத்து களக்‌ , . . 
6 யூருடையான்‌ உதையஞ்‌ , . [எ]முத்து களக்குடையன்‌ தில்‌[லை] . . 
ச. ரலி தல்லி ல வட்டு 
Ln 
1 . ௨. நூருடையாந்‌ ௫-த்து . . . இந்நிலம்‌ ஒருமா முந்தரிகைக்‌ 
கும்‌ ளர்‌ . ,....௨.. இப்படி 
2 ௨௦ மிடத்து இப்பிள்ளையாற்கு 'இறையிலியாக்க இறுப்பு 


ஊர்‌ வ 


நர. க சே 


~ 


க்கு கூத்தனூரிலே ஏற்றி இறுக்க ம்‌ நீக்கி தின்ற 
கூத்தன்‌ தில்லை கறைவனேன்‌ இற்கான வண இ. 
யன்‌ எழுத்து கூத்தனூருடையான்‌ தென்னவன்‌ மூவேந்த 
வேளான்‌ ... 
இறைவன்‌ எழுத்து நல்லெழுந்தூருடையா[ ந்‌*]அரவக்‌ ல 
னெழுத்து 
111 


ஸ்ரீபீமேசுவரர்‌ கோயில்‌ வடக்குப்புற கருவறை அதிட்டானத்தில்‌ உள்ளது. 


1 


9௭ உ டட 


பொத்தக மாற்ற ௫... 


தங்கள்‌ பேர்களிலே . .. 
ரிலே ஏற்றி இறுக்கக்க . . . 
்‌ [இரசைவு தீட்டு எழுதி . 


எழுத்து கூத்தனூர்‌ கிழ. . 


த. நா. தொ ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 24| / 1978 

மாவட்டம்‌: தஞ்சை ஆட்சி ஆண்டு : — 

வட்டம்‌ : நன்னிலம்‌ வரலாற்று ஆண்டு : கி.மி. 12, 19-ஆம்‌ 

ஊர்‌ : வயலூர்‌ பக்‌ 
இந்தியக்‌ கல்வெட்டு 1 

மொழி 7 தமிழ்‌ ஆண்டு அறிக்கை ] மு 

த மிழ்‌ 

அரசு — 
எண்‌ 

இடம்‌ : ஸ்ரீ கார்கோட்‌ கேஸ்வரர்‌ கோயில்‌ அர்த்த மண்டப தென்புற குமுதம்‌ பட்டிகையில்‌ 

உள்ளது. 


குறிப்புரை : துண்டுக்கல்வெட்டு 


கல்வெட்டு: 


த தகம்‌ ன்‌ கடு ராயிர முடையா [ருக்கு.] [கங்சை ' 
வார்களுக்கும்‌ ஸ்ரீ காரியஞ்‌ செய்வா , .. . 


ந ஷே ஐது வ 


I 


டைய காணியான ,.... வதே 

. ௨௨... சொன்நோம்‌ எழுதினான்‌. 

ன்றி நால்‌ பிரசாதம்‌ செய்த [ருளின] 
இரண்டாஞ்சதி ரத்து [மூன்றாஞ்‌] . . . . 


மே 0h N 


(திருப்பவும்‌) 


ஓ உ ழே ௫. வு 


து 111 


வருகிற படியும்‌ இவை . . . 
இவை இராசேந்திரசி [ங்க] 
ட நிலம்‌ ஒன்‌... 


ல பட்டது. 2: 3 


த. நா. தொ, ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌: 242) |978 


மாவட்டம்‌ : தஞ்சை ஆட்சி ஆண்டு : த, 
வட்டம்‌ : நன்னிலம்‌ வரலாற்று ஆண்டு 2 10, 11-ஆம்‌ 
ஊர்‌ : ஆவணம்‌ தூற்றாண்டு 
இந்தியக்‌ கல்வெட்டு } 
மொழி : தமிழ்‌ . ஆண்டு அறிக்கை | Fa 
எழுத்து : தமிழ்‌ . 2 
முன்‌ பதிப்பு : ஸ்‌ 
அரசு 2 சோழர்‌ 
தவல்‌ ற ஊர்க்‌ கல்வெட்டு ர 
எண்‌ 
இடம்‌ : ஓயனார்‌ கோயில்‌ வாயில்‌ நிலைமீது உள்ளது. 


குறிப்புரை : துண்டுக்கல்வெட்டு. இக்கல்வெட்டை தலைகீழாக வைத்து அதில்‌ சூலம்‌ வரையப்‌ 


பட்டுள்ளது. 
கல்வெட்டு 
1 த 8 . .னத்து திரு 
2 டன்‌ 9 . சிரு... 
2 . பன்மற்கு 10 லைப்‌ பொரு . . . 
4 யாண்டு நா 11 த [ந ஒட்ட 
2 . வது திருக . . 12 
6 யூர்‌ நாட்டு பிரம்ம 13 
7 . . யவ கிழா... 14 


த. நா. தொ. ஆய்வுத்துறை 


தொடர்‌ எண்‌ : 


243 | 1978 


மாவட்டம்‌ : தஞ்சை ஆட்சி ஆண்டு : — 
வட்டம்‌ : நன்னிலம்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி. 19-ஆம்‌ 
்‌ ல தூற்றாண்டு 
ஊர்‌ ; வடவட்டம்‌ 
இந்தியக்‌ கல்வெட்டு 1 ட 
மொழி 2 தமிழ்‌ ஆண்டு அறிக்கை J 
அரசு : ப 
கன்னன்‌ டம க்‌ கல்வெட்டு 1 1 
எண்‌ 
இடம்‌ : .V.H.). அருணாசலம்‌ பிள்ளை அவர்கள்‌ வீட்டில்‌ உள்ள தனிக்கல்‌. கல்வெட்டின்‌ 


உச்சியில்‌ காளை, சூலம்‌, விளக்கு, கொடி ஆகியவை உள்ளன. கல்லின்‌ கீழ்ப்‌ 


பகுதி உடைந்து போயிருக்க வேண்டும்‌. 


குறிப்புரை : தென்னந்தோப்பு தானமளித்த செய்தி கூறப்பட்டுள்ளது. 


கல்வெட்டு: 
1 சறுவ சித்திணு 
2 தை மீடு௨ 
3 திருநல்லம்‌ . . . 
4 ல்வமைக்கு நல்ல 
2 க்கு வடமு ட்டம்‌ குடியான 
6 பேர்‌ தென்னந்‌ தோப்பு 
7 தான சாதனம்‌ பண்ணிக்கு 
8 டுத்தபடி சந்தை வெளி [வ] 
9 ளையர்‌ தோப்பு தானமும்‌ ப 
10 ண்ணிக்குடுத்‌ . . .... 
11 இரும்‌ மில்ல] தாரக 
12 ருமத்‌ 





* தோசத்திலே' என்றிருத்தல்‌ வேண்டும்‌. 


13 
14 
15 
78 
17 
18 
19 
20 
21 
22 
23 


கை அஞ 
தம்‌ பண்‌ 
ணினவ 

ன்‌ கெங்‌ 
கை கரை 
இலே கரா 
ம்‌ பசுவை 
கொன்ற 
தோழத்தி 
லே* போவ 


ான்‌ 


த. நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 244] 1978 


மாவட்டம்‌ : 
வட்டம்‌ : 
ஊர்‌ : 
மொழி : 
எழுத்து : 
அரசு : 


மன்னன்‌ : 


இடம்‌ : 


குறிப்புரை : 


தஞ்சை ஆட்சி ஆண்டு : — 
நன்னிலம்‌ வரலாற்று ஆண்டு : இ.பி. 11, 12-ஆம்‌ 
தேதியூர்‌ நூற்றாண்டு 
இந்தியக்‌ கல்வெட்டு \ 
தமிழ்‌ ஆண்டு அறிக்கை | ந 
மிட்‌ 
டம்‌ முன்‌ பதிப்பு வெக 
சோழர்‌ 


ஊர்க்‌ கல்வெட்டு 1 ்‌ 
எண்‌ ] 


பிரத்தியட்ச பரமேசுவரர்‌ கோயில்‌ தெற்குப்புற ஜகதியிலும்‌ கிழக்குப்புற குமுதத்‌ 
திலும்‌ உள்ளது. 


கோயிலுக்கு இருநாமத்துக்‌ காணியாக நிலம்‌ தானமளித்ததைக்‌ குறிக்கும்‌ துண்டுக்‌ 
கல்வெட்டு. 


கல்வெட்டு : 


6 ஜே ௩3 ஆ வ டே மக வ 


10 
11 


. த்து குற்றால முடையான்‌ அரய . . ச்சனார்க்கன்‌ . . . : 

கனகராயரை முது கண்ணாக வுடை[ய]இவர்‌ மாதா . . ... 

கிழவன்‌ செ[ய*]ங்‌ கொண்ட சோழன்‌[உ]தையஞ்செய்‌ [தா] நே . 

குலோத்துங்க சோழ வளநாட்டு பாம்பூர்‌ நாட்டு[பி] 

ரமதேயம்‌ வோகையூர்‌ பிறிந்த . . கடிந்த சோழ சருப்‌ 

பேதி மங்கலத்து நின்று . ...... . இந்த . ..... 

குற்றாலத்து உடையா . ...... [திருநா] 

மத்து காணி ஆக திருப்பணிக்‌ குடல்லாக நீர்வார்த்து[க்குடுத்த 
நில] 

மாவது இன்‌ நாட்டு பனையூர்‌ நாட்டு அரிந்தவ . . .... 

ரண்‌ டடம ஸ்ரீதனம்‌ பெற்றுடையேனான . . . . . . [வா]ய்க்கா 
[லுக்கு] 


(திருப்பவும்‌) 


72 [வடக்கு திருவரங்க வதிக்கு கிழக்கு புத்த[ன்‌] கண்ணாற்று[க்கு] 
தெற்கு கோச 


13 [லத்திலாயர்‌] நிலத்துக்கு மேற்கு நடுவுபட்ட உதைய [கங்‌] 
க மயக்க 

14 ல்லெந்று பேர்‌ கூவபட்ட ரு கஸ்‌ இந்நிலம்‌ ஒந்[றே]நாலு மா 

15 வில்‌ வடக்கடைய நான்‌ இந்நாயனார்க்கு குடுத்த . . . . . 


ட. தித்த ல்‌ இ 
I 
படவி க பொத்தகப்படியே ........ 
க வம்பே கற்க இதம்‌ ஆகவும்‌ . . . .. 
டட வி தணல்‌ ம 
1 


கருவறை நெக்கு முப்பட்டைக்‌ குமுதத்தில்‌ உள்ளது. 
சர்கம்‌ கக [வந்]த கடமை குடிமை நா ..... 
ஓல்‌ பன்‌ ரை முது கண்ணாக ,... 


த, நா, தெ 


மாவட்டம்‌ : 
வட்டம்‌ : 
ஊர்‌ 2 
மொழி : 
எழுத்து : 
அரசு £ 


மன்னன்‌ 2 


இடம்‌ : 


குறிப்புரை : 


ஈ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌: 245 / 1978 


குஞ்சை ஆட்சி ஆண்டு ; டு 
நன்னிலம்‌ வரலாற்று ஆண்டு 2 இ.பி. 12, 19-ஆம்‌ 
நல்லமாங்குடி ்‌ அக்ரம 
ள்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
தமிழ்‌ ஆண்டு அறிக்கை | 
மிம்‌ 
பஸ்ட்‌ முன்‌ பதிப்பு = 


a ஊர்க்‌ கல்வெட்டு | ்‌ 
எண்‌ ] 


லட்சுமி நாராயண பெருமாள்‌ கோயில்‌ மகாமண்டப வடபுற உட்சுவரில்‌ 


உள்ளது. 


துண்டு கல்வெட்டுக்கள்‌. 


கல்வெட்டு : 


I 
1 காலத்து 
2 . மாவை 
3  புறக்கட 
கீ ட ட ட... 
1 
1 னன்‌ எழுத்தென்று , . 
2 ன்னா உடையாடு . - 
வ வாலால்‌ படு 


114 


[எழுந்‌]தருளுவித்த உடையார்‌ விக்கிரம , , ச 
[காம கோ]ட்ட முடைய பெரியநாச்சியார்க்‌[கு] 
தேவர்‌ ஸ்ரீ கறத்‌(த)து நீர்வாற்த்த . . . . . 
ழவீப்‌ பிள்ளையான மத்தியார்‌ . . . 


ரெ. டே மு ப 


த. நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 246/ [978 
மாவட்டம்‌ : தஞ்சை ஆட்சி ஆண்டு : ன 
வட்டம்‌ : நன்னிலம்‌ வரலாற்று ஆண்டு : இ.பி. 13-ஆம்‌ 
கம்‌ நூற்றாண்டு 
ஊர்‌ : மணவாளநல்லூர்‌ 
ட ந்‌ இயக்‌ கல்வெட்டு 
Q மி இந்தியக்‌ கல்‌ |. ன 
மாசி டர ஆண்டு அறிக்கை J 
எழுத்து : தமிழ்‌ A ; 
முன்‌ பதிப்பு : _— 
அரசு : 2 
பனக ட ஊர்க்‌ கல்வெட்டு | ன்‌ 
எண்‌ 
இடம்‌ : மணவாளீஸ்வரர்‌ கோயில்‌ கருவறை மேற்கு வடக்கு சுவர்களிலும்‌ அம்மன்‌ 
சந்நிதியின்‌ தெற்குப்‌ புறச்சுவரிலும்‌ உள்ள து. 
குறிப்புரை : துண்டு கல்வெட்டுக்கள்‌. 
கல்வெட்டு : 
1 
1 [எ]ளுந்தருளிய ௨. . .. 
2 [ரா3[ஜந்திரதே/வர்‌] . 
J வெண்ணுடட்டு] . . . 
4 க்‌ கொண்ட . . 
11 
1 ம்‌ இதந்‌ கிழக்கில்‌ . 
2 லு மாவரைக்காணி . . . 
J கு விலை கொண்ட . . 
4 பக்கல்‌ காசு, . 
5 பக்கலும்‌ திரு . . 
6 . காணியா . .. 
11] 
1 யார்‌ கோயிலுக்கு . . .. 
2 திருவமுதடும்‌ ம, . 
2 இருக இடல்‌ இட 
4 னும்‌ பாத 


த. நா தொ ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 247/1978 


மாவட்டம்‌ : தஞ்சை ஆட்சி ஆண்டு : — 
வட்டம்‌ : நன்னிலம்‌ வரலாற்று ஆண்டு : கி. பி. 12, 18-ஆம்‌ 

: - நாற்றாண்டு 
ஊர்‌ : கடுவங்குடி 


இந்தியக்‌ கல்வெட்டு 


மொழி ; தமிழ்‌ ஆண்டு அறிக்கை ] ம்‌ 
எழுத்து : தமிழ்‌ ர 
முன்‌ பதிப்‌... : = 
அரசு : ன 
ரகமா காத்த ஊர்க்‌ கல்வெட்டு 1 3 
எண்‌ ] 
இடம்‌ : ஸ்ரீ கைலாசநாதர்‌ கோயிலில்‌ உள்ளது. 


குறிப்புரை : அனைத்தும்‌ துண்டுக்‌ கல்வெட்டுக்கள்‌ 


கல்வெட்டு: 


I 
அர்த்த மண்டப வடக்குச்‌ சுவரில்‌ உள்ளது 
1 நமும்‌ தழைப்ப 
யானை பார்த்தவர்‌ 
ஒப்பித நித்த நிபாந 
 ங்கமுரசுகள்‌ முழ 
து பத்தாண்‌ . . 
H 


[2 த. டே 6 


அர்த்த மண்டப தெற்கில்‌ உள்ளது 


1 ௨௨ உய இக்கா... 
2 னும்‌ காஸாவந்‌ காருயில்‌ பட்ட 
3 டோம்‌ 


(திருப்பவும்‌) 


ஸ்ரீ ராஜராஜதேவம்‌ 
னமுடி இருக்கும்‌ ம்‌ 


நாயக . , 


IV 


க்கில்‌ உள்ளது 


ப ழே மநு ௩ 


அர்த்த மண்டப வ 


= 





யெகா..லா 
வடதிசை அடிப்படு 
ஆதியுகம்‌ போல தலை 
மயிற்சூடி மந்துயிற்‌ 
மநுநெறி வளர்து தா 


மேலோங்க வாழி, 


V 


OA மே 19 வ 


1 காஸுவந்‌ ஆழ்வா 
இந்த . . வோம்‌ உ 
VI 


2] 


தும்‌ புகழ்மாது நயந்து 
முறையுரிமை மணிமுடி 


கடந்தானேன்‌ விளங்கக்கரு 


இ தே றது வ 


ந்துடநவர்‌ வில்லவரிரட்டர்‌ . 


த. நா. தொ. ஆய்வுத்துறை 


தொடர்‌ எண்‌ : 248 | 1978 
ஆட்சி ஆண்டு : 4-ஆவது 
வரலாற்று ஆண்டு : கி.பி. 9, 10-ஆம்‌ 


தாற்றாண்டு 
இந்தியக்‌ கல்வெட்டு | 


ஆண்டு அறிக்கை | 


முன்‌ பதிப்பு: 


ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ 


| 1 


இடிந்த இரிமூலநாதர்‌ கோயில்‌ முன்‌ பாதி உடைந்த தூண்‌ மீது உள்ளது. 


கோவிராலகேசரிவர்மனின்‌ காலத்தைச்‌ சேர்ந்த இக்கல்‌ வெட்டு மிகவும்‌ சிதைத்த 
ஊர்‌ சபையார்‌ இறையிலியாக நிலம்‌ விற்றுக்‌ குடுத்து கல்‌ 


வெட்டிய செய்தியைக்‌ குறிப்பனவாக இருத்தல்‌ வேண்டும்‌. 


மாவட்டம்‌ தஞ்சை 
வட்டம்‌ நன்னிலம்‌ 
ஊர்‌ : ச தக்கமங்கலம்‌ 
மொழி : தமிழ்‌ 
எழுத்து : தமிழ்‌ 
அரசு சோழர்‌ 
மன்னன்‌ கோவிரா ஜகேசரிவர்மன்‌ 
இடம்‌ : 
குறிப்புரை : 

நிலையிலுள்ளது. 
கல்வெட்டு: 


I 
ஸவஸ்திஸ்ரீ கோரா 


ஜசேசரி பன்மக்கு யா 
ண்டு ௪ ஆவது [ஸ்ரீ] 
தொங்க[மங்கல]த்து 
சபையோம்‌ இவ்‌ 


. .. .லைஸ்ரீகோ 


பொன்னா 


௦, செவி 
1 ௩ 
|} ௨... குத்தவ 


ம மே ஈ39ிு இ டெலி டே ம வ 


(திருப்பவும்‌) 


1 ஜே 3௩ ஐ ஓக பூ ௩5 


நத வவ. மேவு வம வட வு வேட வெட்ப 
ம 6 84 ந உ மே No 


லியாகப்‌ பணித்து சம்‌... 
துரி வல்‌ படட 


னும்‌ தன்‌ அன்வய , . . 


இடப்‌ பெறுவதாக . . . 
மடத்துக்கும்‌ இவ . . 
பொ....தஞ்சு.. . 
வன்‌ அந்வயத்தாரும்‌ 
இவ்வூல்‌ தம்மிவகூ[ர்‌] 
[உரிடையாரும்‌ தாங்கல்‌ 
வேணடிகளத்தூரு 
ம்‌ பொன்மயாற்று பெ [று] 
வதாக இப்‌ பரி சொட்டி 
. ச்செம்‌ செய்யும்‌ 
கத்‌ சபை இறையி 
லியாகக்‌ கல்லில்‌ வெ 
ட்டிவித்துக்‌ குடுத்தோ 
ம்‌ சபையோம்‌ இது 
பன்மாஹேஸ்வர 
ர க்ஷ 


த. நா. தொ. ஆய்வுத்துறை 


மாவட்டம்‌ : 


தஞ்சை 
வட்டம்‌ : நன்னிலம்‌ 
ஊர்‌ : சீ தக்கமங்கலம்‌ 
மொழி : தமிழ்‌ 
எழுத்து: தமிழ்‌ 
அரசு ; சோழர்‌ 
மன்னன்‌ : — 
இடம்‌ : பெறமானி அம்மன்‌ கோயி-ன்‌ 
உள்ளது. 
குறிப்புரை : துண்டுக்கல்‌ வெட்டு. நிலத்தின்‌ 
நிலம்‌ பற்றியதாக இருக்கலாம்‌. 
கல்வெட்டு: 
ம்‌ லிம்‌ 
2 த்த 
3 கீழை 
4 ன்‌ கீழ்‌. . 
5 அரைக்‌ காரணி]. . 
6 முந்திரிகை , . . 
7 குழி உண்‌... 
8 ல குழியா . . 
7 க நிலம்‌ நா... 
10 முக்கால்‌ . . 
11 ரிகை குழி . 
12 ன்றே காலு. 
13 நிலம்‌ இனு . . 


தொடர்‌ எண்‌ : 249 / 1978 


ஆட்சி ஆண்டு : 
இ.பி. 9, 10-ஆம்‌ 
நூற்றாண்டு 


வரலாற்று ஆண்டு : 


இந்தியக்‌ கல்வெட்டு [- 
ஆண்டு அறிக்கை 


முன்‌ பதிப்பு : க 
ஊர்க்‌ கல்வெட்டு 1 ப 
எண்‌ i 


முன்‌ தனியாகக்‌ கிடக்கும்‌ யாளிவரிக்கல்‌ மீது 


அளவுகள்‌ கூறப்படுகின்றன. எனவே இறையிலி 


14 சோத. . 

15 ய வரை .. 

16 ௨... ஆவது . . 

17  ரூவூர்‌ திருவாதி 
18 ரைக்காணி [௪ .. 
19 [கா] . எங்கள்‌ . . 
20 ளிறைக்கு சில . 
21 க்கு இறுத்து . . 
22 எழு... 

23 ல்லு . . 

24 கல்‌... 

25 ல வல்ல 


த்‌. நா, தொ ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌: 250/ 1978 


மாவட்டம்‌ : தஞ்சை ஆட்டு ஆண்டு : — 
வட்டம்‌ : நன்னிலம்‌ வரலாற்று ஆண்டு 2 12, 13-ஆம்‌ 
ஊர்‌ : ஓகை அகண்டு 
இந்தியக்‌ கல்வெட்டு 
மொழி : தமிழ்‌ ஆண்டு அறிக்கை க்‌ 
எழுத்து : தமிழ்‌ . . 
முன்‌ பதிப்பு : _ 
அரசு : _— 
மன்னன்‌ : _— ஊர்க்‌ கல்வெட்டு | 4 
எண்‌ ' | 
இடம்‌ : கைலாசநாதர்‌ கோயில்‌ கருவறை, அர்த்த மண்டபச்‌ சுவர்களில்‌ உள்ளவை. 
குறிப்புரை : துண்டுக்கல்வெட்டுக்கள்‌. 
கல்வெட்டு 
| 


அர்த்த மண்டப வடபுறச்‌ சுவரில்‌ உள்ளது : 
ல ன்‌ தக சுர மயக்கல்‌ பொத்த[க]படி ௫ கருய௯ 
த்தால்‌ வருகிற இன்நிலத்ரைத] . .. . 


ஜே டே 65 வ 


1 
அர்த்தமண்டப வாயில்‌ உத்திரத்தில்‌ உள்ளது : 
1 ஸ்வஸ்திஸ்ரீ இத்திருப்பணி செய்‌ 
2 யார்‌* ஆளுடைப்‌ பிள்ளை 
Hl 
விமானத்தின்‌ யாழிவரியின்‌ நடுவில்‌ உள்ளது 
1 ச சதா து 
2 யடுகி௫௯௦குஷ௯ 


(திருப்பவும்‌, 


3 யஷகு௩௯௭0 இனிலம்‌ . .... 
4 படியே இநாயனார்‌ திருநாமத்‌ . . . ... 
5 . . பன்‌ பஸ்யகண்‌ உற்று ய... 
ட. ல்ல ல 
IV 


ஏ இடு இ சோ தா இட்து அடே 


ளக ஹு பப ௪௩௨௪.. 
கட்டா . . . . ருனை கா. 
தகும்‌ பெருமாள்‌ வீரபா[ண்டிய] ட 


ளியால்‌ ஊர்‌ கணக்கு சேலூருடைய . . 


மே ஸூஷ ஷே ஐஐ வ 


ப: திலின பனிக்க கங்க கத்‌ க 
2 . ற்று கூற்றத்து அகரம்‌ சோழ குலசு[ந்‌]தர சதுப்பேதிமங்‌ . . 
2 . . அன்னாள்‌ முதல்‌ பெரியதேவர்‌ ராஜரா . . : 
தடவித்‌ வைத்‌ ததி கல்ல நர வல்‌ விடம்‌ ன்‌ 
VI 
சண்டிகேஸ்வரர்‌ சன்னதியில்‌ உள்ள தூணில்‌ உள்ளது 
ந ற்கு கல்ல க்கு கில்‌ கிராதம்‌ 
2 தறை ரை 
3 ணன்‌ பொ 
4 தறை லு... 
5 யாடு திரு 
6 பணி செ 
7 யதாய....௨. 
இட கோலக்‌ 








* “செய்தார்‌” என்றிருத்தல்‌ வேண்டும்‌. 


5. நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 251 | 1978 
மாவட்டம்‌ : தஞ்சை ஆட்சி ஆண்டு : — 
வட்டம்‌: நன்னிலம்‌ வரலாற்று ஆண்டு: இ.பி. 12, 18-ஆம்‌ 
ஊர்‌ : ஓகை நூற்றாண்டு 
ஆண்டு அறிக்கை : 
எழுத்து : தமிழ்‌ 
முன்‌ பதிப்பு: — 
அரசு : சோழர்‌ 
மன்னன்‌ : மூன்றாம்‌ குலோத்துங்கன்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 2 
எண்‌ 
இடம்‌ : கைலாசநாதர்‌ கோயிலில்‌ உள்ளது. 


குறிப்புரை : மூன்றாம்‌ குலோத்துங்கன்‌ காலத்தைச்‌ சேர்ந்த மிகவும்‌ சிதைந்த துண்டுக்கல்‌ 
வெட்டுக்கள்‌. 


கல்வெட்டு : 


I 
தக்ஷிணாமூர்த்தி சன்னதியில்‌ மேற்குப்புறக்‌ குமுதத்தில்‌ உள்ளது. 
ம்‌ ஸ்வஸ்திஸ்ரீ புயல்‌ வாய்த்து வளம்‌ பெருக பொ .... 
2 கனைத்துச்‌ செவி நடப்ப கற்பகாலம்‌ புவிகாப்ப பொற்ப மைந்த 
முடி புனைந்‌ . ..... 
3 டி தியாகக்‌ கொடி உடன்‌ எடுப்ப செம்பொன்‌ வீர ஸ்ம்பா 
புவன முழுதுடை . . . . 


[ந ரர ர 


11 
தக்ஷிணாமூர்த்தி மேற்குப்புற குமுதத்தில்‌ உள்ளது. 
ம்‌... இப பெய்க ஒடு 

2 டமை செலவு பன்‌ . . 
2 தி கொண்டு பெருளா .. 
4 லாஸமுடையார்‌ கோயி ... 


(திருப்பவும்‌) 


5 ஸ்ய பொற்கோயில்‌ .. . 
௦ ந த பறுப்ன் வ்கி 


சுப்பிரமணியர்‌ சன்னதி கிழக்குச்‌ சுவரில்‌ உள்ளது 


கண்ட தம்‌ வீர 
நார்‌ குதிறாண த . 
லத்திலெ திருக 
டன்‌ தை கர ௦ 
ககுளவத்‌ 


௫ ௩3 ஆ நன அ. இனத்‌ 1 து பட ந ப வ 


hs 
ம்‌ 
உ 
ஓ 
ப) 


த்‌. நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌: 252/ 1978 


மாவட்டம்‌ : தஞ்சை ஆட்சி ஆண்டு : — 
வட்டம்‌ : நன்னிலம்‌ வரலாற்று ஆண்டு : இ.பி, 12, 13-ஆம்‌ 
த்‌ ம்‌ நூற்றாண்டு 

, இந்தியக்‌ கல்வெட்டு ட 
மொழி: தமிழ்‌ ஆண்டு அறிக்கை 
* ்‌ 6 மி i 
எழுத்து தமிழ்‌ முன்‌ பதிப்பு : ல 
அரசு : — 
மன்னன்‌. ட டட கல்வெட்டு 16 த்‌ 

எண்‌ 
J 

இடம்‌ : கைலாசநாதர்‌ கோயிலில்‌ உள்ளது 


குறிப்புரை : துண்டுக்‌ கல்வெட்டுக்கள்‌. 


கல்வெட்டு 

| 
மகாமண்டப கிழக்குச்‌ சுவரிலுள்ள குமுதத்தில்‌ உள்ளது. 
சருப்பேதி மங்கலத்து ஸபை 


யாகவும்‌ ஒற்றியாகவும்‌ குயத்தால்‌ வ. . 
கொள்ளக்‌ கடவர்களாக வரிக்கு . , . 


nh 


ர ர ச்சர ர ர ர ர ர ர ர 


மகாமண்டப இழக்குப்புறச்‌ சுவரின்‌ குமுதத்தில்‌ உள்ளது. 

ஸப்தமயம்‌ . . . . 

துநமூருடையானுங்‌ கண்டு ந. .. 

அருளிச்‌ செ[ய்‌*]கை . . ட்டு குறி வினாயகபட்[டன்‌] , . . 
மாகேஸ்வர[ர்‌]கும்‌ ௨ . . [த]கஷணா மூர்த்தி பட்‌[ட*]ன்‌ . . . 


மே கூ ஷே றது ப 


(திருப்பவும்‌) 


111 


மகாமண்டப மேற்புறச்‌ சுவர்‌ மீது உள்ளது. 


i ல்‌: யது னதி வான்‌. கடல்ல அ 
2 ஆக ௫” ௫௭௦ இனிகும்‌ 

2 குகா கூச ர 

4 ம் கூட. ,... வந்‌ 

ர்‌ தராஜ பட்ட அதரத்தரய 
6 ஜ்‌ ஆச்றகு்கடு! இம்மி ஆது ஜல்‌ த்க்‌ அபு 


iV 
மகாமண்டப மேற்குச்‌ சுவரில்‌ உன்ளது. 
இனிலம்‌ இரண்டு மா[க்‌*]காணியு . .. .. 
க குழிக்கு இராரா . . . . செல. ம்‌ 
தானும்‌ ஸ்ரீ மாஹேஸ்வர[ர்‌*]களு த்‌ 
த்தம பட்டஸ்ய ஸ்ரீராமய ஜவ்ந . . . 


ஓ டெகு மே 1௫ வ 


ர ரர ர 0 ர இ 


மகாமண்டப மேற்குப்புறச்‌ சுவரில்‌ உள்ளது. 

இதில்‌ சதிரவதி க[ண்‌*]ணாறும்‌ பெரும . 
ஞாநத்து வேளான்‌ மனைய . . . 

டி விது தாபணும்‌ எனச்‌ சொ ... 
[ரெகளரி ராஜபட்டஸ்ய வாதபட்டஸ்ய . . 


RN 


ப தத ரர ர த த ர த 


த. தா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 253 / 1978 


மாவட்டம்‌ : 


வட்டம்‌ : 
ஊர்‌ : 
மொழி : 
எழுத்து : 
அரசு : 


மன்னன்‌ : 


இடம்‌ : 


குறிப்புரை : 


தஞ்சை ஆட்சி ஆண்டு : 10-ஆவது 
நன்னிலம்‌ வரலாற்று ஆண்டு : இ.பி. 1022 
ீரனூர்‌ ப 

க்குக்‌ | 276 of 1950/81 
தமிழ்‌ ஆண்டு அறிக்கை ] 
தமிழ்‌ முன்‌ பதிப்பு : ற 
சோழர்‌ 


எண்‌ 


ஊர்க்‌ கல்வெட்டு | 
முதலாம்‌ இராஜேந்திரன்‌ 


ஸ்ரீ சிவலோகநாத சுவாமி கோயில்‌ கருவறை மேற்கு ஜகதியிலும்‌ தென்‌ புறச்‌ 
சுவற்றிலும்‌ உள்ளது. 


முதல்‌ இராஜேந்திர சோழனின்‌ மெய்£ர்த்தியடன்‌ தொடங்கும்‌ இக்கல்‌ வெட்டு, 
இசைக்கருவிகளான நோகலை, அறிஞ்சு, தாளம்‌ முதலியவை கொட்டுபவர்களுக்கும்‌ 
பள்ளியெழுச்‌ ஆட்டத்துக்கு வாசிக்கும்‌ உவச்சர்களுக்கும்‌ சாக்கைக்‌ கூத்து 
ஆடுபவனுக்கும்‌ குறிப்பிட்ட அளவில்‌ நெல்‌ கொடுக்கப்பட்ட செய்தியைக்‌ குறிக்‌ 
கிறது. இவ்வாறு கலைஞர்களுக்குக்‌ கொடுக்கப்பட்ட நெல்லின்‌ அளவுகளும்‌, அந்‌. 
நெல்‌ எந்த நிலத்திலிருந்து கொடுக்கப்பட்டது என்ற செய்திகளும்‌ கூறப்‌ 
பட்டுள்ளன. மேலும்‌ திருவிழாவின்‌ போது ஓவ்வொரு நாளும்‌ கலம்‌ இடுபவர்‌ 
எழுபதின்மர்க்கும்‌ ஸ்ரீகாரியம்‌ செய்யும்‌ சிவபிராமணர்‌ நாற்பத்தெண்ணாயிர 
படாரர்க்கும்‌ எவ்வளவு நெல்‌ கொடுக்கப்பட்டது என்ற செய்தியும்‌ காணப்படு 
கிறது. இவ்வாறு பல்வேறு கோயில்‌ பணியாளர்களுக்குப்‌ பல்வேறு பெயருடன்‌ 
கூடிய நிலங்களிலிருந்து நெல்‌ தரப்பட்டது. ஸ்ரீ கரணமயக்கல்‌, சண்டேஸ்வரர்‌ 
விளாகம்‌, போன்ற நிலங்களின்‌ பெயர்கள்‌ குறிக்கப்பட்டுள்ளன. பரமேஸ்வரன்‌ 
ஸ்ரீ கண்டனான மருதூர்‌ சாக்கை என்பது மேற்கூறிய சாக்கை கூத்து ஆடு 
பவனின்‌ பெயராகும்‌. இவ்வூரில்‌ ஞானசம்பந்தசேரி என்ற ஒரு பகுதி இருந்த 
தென்றும்‌, அங்கு இக்கோயில்‌ இறைவனுக்கு வேண்டிய எண்ணெய்‌ ஆட்டப்‌ 
பட்டது என்ற செய்தியும்‌ தெரியவருகிறது. 


[i 


கல்வெட்டு : 


1 ஸ்வஸ்தி ஸ்ரீ திருமன்னி வளர இருனில மடந்ரைதயு]ம்‌ போ[ற்‌ 
2 செயல்ப்‌ பாவையுஞ்‌ சீர்த்த நற்ச்‌ செல்வியும்‌ தன்பெருந்தேவி 


3 யராகி இன்புற நெடுதியலூழி இடைதுறை நாடும்‌ துடர்‌ வன 
வேலிப்‌ படர்வ 


(திருப்பவும்‌) 


10 
11 
12 


13 
14 


15 
16 
17 
18 
19 
30 

21 
22 
23 
24 


25 


26 
27. 


28 


- னவாசியுஞ்‌ சுள்ளி 


சூழ்மதிள்‌ கொள் 

ளிப்பாக்‌ [கயும்‌ நண்]ணர்க்‌ கருமுரண்‌ மண்[ணைக்‌] கடக்கமும்‌ 
பொருகடல்‌ ஈழத்தரசர்‌ தம்‌ முடியும்‌ ஆங்கவர்‌ தே 

வியரோங்கெழில்‌ மு[டியு]ம்‌ மு[ன்‌]னவர்‌ ப[க்கல்‌ தென்னவர்‌ 
வைய்த்த சுந்தர முடியும்‌ இந்திரனாரம்முந்‌ தெண்‌ 

டிரை ஈழ மண்டல முழுவதும்‌ எறிபடைக்‌ கேரளந்‌ முறைமை 

இல்ச்சூடுங்‌ குலதனமாயெ பலர்புகழ்‌ மு 

[டி]யுஞ்‌ செங்கதிர்‌ மாலையுஞ்‌ [சங்கதிர்‌ வேலைத்‌] தொல்‌ பெருங்‌ 
காவல்ப்‌ பல்பழந்தீய 

ம்‌ செருவிச்சினவி இருபத்தொருக[ால்‌ அரசுகளை] கட்ட பரசுரா 

்‌ மன்‌ மேவருஞ்‌ சாந்தைமத்‌ 

திய்வரண்‌ கருதி இருத்திய செம்பொற்‌ திருத்தகு முடியும்‌ பயங்‌ 

கொடு பழி மிக முயங்கியில்‌ 


முதுட்டொளித்த ஜய சிங்கனளப்படும்‌ புகழ்ழொடும்‌ பீடிய 
- லி[ர] ட்ட 


பாடி ஏழரை இலக்கமும்‌ நவனெதிக்குலப்‌ பெருமலைகளும்‌ மாப்‌ 


பொருதண்டாற்‌ 
கொண்ட கோப்பரகேசரி பன்மரான ஸ்ரீராஜேந்தி சோழ 
தேவர்குயாண்டு 
[க]வது உய்ய 
க்‌ கொண்டார்‌ 
வளநாட்டுத்‌* 
யன்‌... குறு (ணியுமாக நிலந்‌ னெழுமாவும்‌ இந்‌ 
நெல்லுக்கு நேர்‌ திருநந்த வனங்களில்‌ பல்லுருவி . 
பயன்‌ மரமும்‌ உன்னிலம்‌ மனையடைய க. ... 
டுத்த முதல்‌ கொண்டு திருவிழாவினுக்கு பணித்த . . 
ம்‌ சதுக்கும்‌ ஒருவின . . நேன்‌ ....... 


திருநானச[ த்‌ சேரியிலெ. ஏழு மனையு [ யே ல்‌ ரு 
பிறமி . 


மும்‌ இச்சேரியில்‌ செக்காரி . . . இத்தேவர்க்கு எண்ணை 
ஆட்டக்கட ்‌ 

வ மனை நீங்கலாக கண்டத்து வந்த . . . கொண்டு 

ரி... களக்கமய மணி... களுக்கும்‌ புடவை விசங்க 
முக்கும்‌ 


29 
90 
27 
32 
32 
94 
25 
26 
27 
28 
29 


40 
41 


42 


43 


44 


45 


46 


47 


48 


49 
20 


ol 


02 


பத த்‌ அத த்‌ தத நத த. த உ. த த ட ட ஓ ட டட ட டட 


யிலுக்குக்கு . . . ... . நஞ்செய்‌ 
ர்‌ வமல்‌ . இவ்‌... ... 
து திரு . . . பதியம்‌ , , . கிழக்கடைய நின்ற... . 
ரண்டு கோயில்‌ எப்பேற்பட்டநவும்‌ கொள்ளப்‌ பணி , 
னொரு . . . கு நிசதம்‌ நெல்லு நானாழியாக ஆண்டு வரை . , - 
லும்‌ , . ரைங்கலத்திற்கு நிலம்‌ குசவன்னிலத்தெ . . 
நெப்‌ . , . னொருமா ஆதிச்சண்டேஸ்வர விளாகத்து பெ . . . 
. ஸ்ரீகரண மயக்கலுந்‌ நோகலைப . . . கொட்டுவார்‌ 
இருவற்கு .... . முதலுட்பட்ட நெல்லு நிசதம்‌ முக்குறுணியி 
னுக்கு 
த்த. . . . மாணி அறிஞ்சு கொட்டுவார்‌ . . த்தவை 
னுக்குப்‌ புடவை முத[லுட்‌ ப]ட்ட நிசதம்‌ நெல்லுத்தூணி 
யும்‌ க... 


 கொட்டுவானொருவனுரக்குப்‌] புடவை முதலுள்ப்பட நிசத 
நெல்லு 
[தூ]ணியும்‌ தாளங்‌ கொட்டுவார்‌ இருவர்க்குப்‌ புடவை முதலு 
ள்ப்பட நெ 
[ல்லு]ப்பதக்குமாக நிசதநெல்லு இருதூணிப்பதக்காக ஆண்டு 
வரை வந்‌ 
த நெல்லு முன்னூற்றுக்கல செந்நெல்லும்‌ முன்னூற்றுக்‌ கல. 
த்தினு[க்‌] 
கு நிலனாவது சண்டேஸ்வர விளாகத்து இறை ணு மேற்‌ 
கடைய அறுமா 
வும்‌ நீங்கலாகச்‌ சேரியுள்ப்பட நிலனொன்றே எழுமாவும்‌ 
கொண்டு பள்ளி 6 
யழிச்சி ஆட்டத்துக்கு வாசிக்குமது முதலாக உவச்சப்பணி 
அரைச . . . தியும்‌ முள 
ப்பட எப்பியர்‌ பட்டது [௭௨] கொட்டவதற்கு நிலன்‌ . . செங்‌ 
கம்‌ ஆதியாக . . . . பரமேசுவரன்‌ ஸ்ரீகண்ணன்‌ மருதூர்ச்சாக்‌ 
கைக்கு நிலனாவ 
க... . பதி விளாகமென்று பேர்‌ கூவப்படும்‌ நில 
. மாதிருவிழா . . 
. க்கும்‌ நிசதம்‌ பதின்கலந்நெல்லாக எழுபதின்‌ கலத்தினுக்கு 


23 
54 
ல்ல 


56 


தர 


58 


. க்கு, & நிசத . . . க்கு ஸ்ரீ கார்யஞ்‌ செய்யக்கடவதா . 
. வேச வெபிராமணன்னாற்பத்‌ தெண்ணாயிர: படா ரற்க்கு 

நிசத நெல்லு அறுனாழியாக ஆண்டுவரை வந்த நெல்லு 
இருபத்திரு . ... 

க்‌ நெல்லு தூணிப்‌ ணட லு இவர்க்கே கப்பட முதல்‌ 
பொன்‌ கழ . 


. 


உ  ன்னினுக்கு னதும்‌ ல்க கதுவ தூணிப்பதக்குமாக 


நெல்‌ நூற்றைங்‌ . .... ௨. 


[த அ ர ர த, 


ஈ77-வது வரிக்கும்‌ 18-வது வரிக்கும்‌ இடையில்‌ சில வரிகள்‌ காணாமல்‌ போயிருத்தல்‌ 
வேண்டும்‌. : 


த. நா. தொ ஆய்வுத்துறை 


மாவட்டம்‌ 2 


வட்டம்‌: 
ஊர்‌ 5 
மொழி : 
எழுத்து : 
அரசு ! 


மன்னன்‌ : 


இடம்‌ : 


குறிப்புரை : 


தொடர்‌ எண்‌ : 254 / 1978 
தஞ்சை ஆட்சி ஆண்டு : 7-ஆவது 
நன்னிலம்‌ வரலாற்று ஆண்டு : தி.பி, 992 
கீரனூர்‌ 


இந்தியக்‌ கல்வெட்டு | 
தமிழும்‌ சமஸ்கிருதமும்‌ “ 273/1950-51 


ஆண்டு அறிக்கை J 
தமிழும்‌ ரெந்தமும்‌ க்‌ இ 
சோழர்‌ 
ல்‌ ன்‌ ட } 
முதலாம்‌ இராஜராஜசோழன்‌ பாக கல்வெட்டு அத்‌ 
ரண J 


ஸ்ரீ சிவலோகநாத சுவாமி கோயில்‌ கருவறை வடக்கு மேற்குப்புறச்‌ சுவர்களில்‌ 
உள்ளது. 


முதலாம்‌ இராஜ ராஜசோழனின்‌ ஏழாவது ஆட்சியாண்டில்‌ அருமொழி பல்ல 
வரையர்‌ என்பவர்‌ விண்ணப்பம்‌ செய்தபடி முன்புள்ள ராஜாக்கள்‌ தேவதான 
மாக கொடுத்த பன்னிருவேலி நிலமும்‌ எவ்வெவற்றிற்கு பயன்படுத்தப்‌ பட 
வேண்டும்‌ என்று வரையறுக்கப்பட்டது. அவ்வாறு வரையரை செய்யப்பட்டப்‌ 
பொழுது நாற்பத்‌ தெண்ணாயிர பட்டன்‌ போன்றோர்‌ உடனிருந்து இதைச்‌ 
செய்திருக்கிறார்கள்‌. அதாவது தினம்‌ இக்கோயில்‌ இறைவனை ஆராதனை செய்யும்‌ 
பிராமணனுக்கு தினம்‌ பதக்கு நெல்லுக்கும்‌ துணிகளுக்கும்‌ ஒரு கழஞ்க பொன்‌ 
னுக்கும்‌ நான்கு மாக்காணி நிலம்‌ கொடுக்கப்பட்டது. இந்நிலம்‌ உமையா பிடாரி 
என்றழைக்கப்பட்டது. இக்கோயிலில்‌ [பிறபணிகள்‌] செய்யும்‌ 
மாணிகள்‌ இருவர்க்கு தினம்‌ தூணி நெல்லுக்கும்‌ துணிகளுக்கும்‌ இருகழஞ்சு 
பொன்னுக்கும்‌ எட்டுமாக்காணி நிலம்‌ கொடுக்கப்பட்டது. இந்நிலம்‌ மூன்று 
வெவ்வேறு இடங்களிலிருந்து கொடுக்கப்பட்டது. மேற்குறிப்பிட்ட ஆராதனையும்‌, 
பிறபணிகளும்‌ செய்பவர்களே இக்கோயிலுக்கு திருவமுதும்‌ திருவிளக்கும்‌ செலுத்து 
வதற்கு நிலம்‌ கொடுக்கப்பட்டிருந்தது. மேலும்‌ இக்கோயில்‌ இறைவனுக்கு 
அர்த்த ஜாமத்தில்‌ படைக்கும்‌ அமுதினுக்கும்‌, கூத்தப்‌ பெருமாள்‌ திரிபுவன 
சுந்தரர்‌ ஆகியோருக்கு ஸ்ரீபலி, அன்னபலி ஆகியவற்றிற்கும்‌ செம்மரிசி கொடுக்கப்‌ 
பட்ட செய்தியும்‌, பருப்பமுது, நெய்‌, பெறிக்கறி, தயிர்‌, அடைக்காய்‌, வெற்றிலை 
ஆகியவற்றிற்கு நெல்‌ கொடுக்கப்பட்ட செய்தியும்‌ தெரிய வருகிறது. சங்க 
ராந்திக்கும்‌, கிரஹணத்திற்கும்‌, இறைவனை திரவியம்‌, தேன்‌, சந்தனம்‌ முதலிய 
வற்றால்‌ நீராட்டவும்‌, நிலங்கள்‌ கொடுக்கப்பட்டிருந்தன. அத்துடன்‌ மேலையாற்றில்‌ 
பொழுதிருகால்‌ இறைவனை நீராட்டும்‌ யோகியும்‌, மஞ்சள்‌ நீராட்டுவானும்‌ 
குறிக்கப்படுகன்‌ றனர்‌. எனவே இக்கோயிலில்‌ அபிஷேகம்‌ சிறந்த முறையில்‌ நடை 
பெற்றிருத்தல்‌ வேண்டும்‌. நந்தாவனத்தை தபஸ்யர்‌ இருவர்‌ கவனித்து வந்தனர்‌. 
இவர்கள்‌ அனைவருக்கும்‌ நெல்‌ வழங்கப்பட்டு வந்தது. வழங்கப்பட்ட மில்‌ 
அளவுகளும்‌: கூறப்பட்டுள்ளன. 


பரிசாரகஞ்‌ 


(திருப்பவும்‌) 


தவிரவும்‌ இரண்டு சங்குகள்‌ ஊதும்‌ இரு அடியார்களுக்கும்‌ இருப்பள்ளித்‌ 
தாமம்‌ பறிச்சுத்‌ தொடுப்பாள்‌ ஒருத்திக்கும்‌, இருமெழுக்கிட்டு திருப்பிண்டியட்டு 
வாள்‌ [உணவு பரிமாறுபவள்‌] ஒருத்திக்கும்‌, இருமெழுக்கிடும்‌ ஒருவனுக்கும்‌, 
இருவலஇூட்டு [சத்தம்‌ செய்து] நீர்‌ தெளிக்கும்‌ ஒருவனுக்கும்‌, நேர்காளமூதுவார்‌ 
நால்வர்க்கும்‌, திருப்பதியம்‌ பாடும்‌ மூவர்க்கும்‌ நெல்‌ வழங்கப்பட்டிருந்த செய்தியும்‌ 
தெரியவருகிறது. இக்கோயிலில்‌ இனம்‌ நொந்தா விளக்கு எட்டும்‌, இராவை சந்தி 
விளக்கு பதினாறும்‌, பிடிவிளக்கு எட்டும்‌ எரிப்பதற்கு நெல்‌ கொடுக்கப்‌. 
பட்டிருந்தன. பிடிவிளக்கென்பது சந்திப்போதில்‌ ஸ்ரீபலி செய்யும்‌ போது பயன்‌ 
படுத்தப்‌ பட்டிருத்தல்‌ வேண்டும்‌. 


இறைவனுக்குப்‌ படைக்கும்‌ அமூது வகைகள்‌ செந்நெல்‌ என்ற. ஒருவகை நெல்லில்‌ 
இருந்து எடுக்கப்பட்ட அரிசியாகும்‌. அது செம்மரிசி என வழங்கப்பட்டதாகத்‌ 


தெரிகிறது. 
கல்வெட்டு : 
1 ஹி ஸ்ரீ கோவிராஜாககேஸமி2-ன்‌ வ௦வத்‌ ஸஷசே ஸ்ீ2மாம. 
2 ஜக மீணோம,ஹாறம;ாகே ஸ்ரீ2தஎபமிவவார"»ோ மடில 
ஒவ 


2 ஷு ஸ்ரீகாய- க[தாஃ] ஸ்ரீஹஸ௦கமஜேவ மாகா முகொழி 
வலுவாக வி 
[ம] 
4 ஜூாவமே. மாஜா[கஷணாச] ஜோ [ன] ஹி௦ஹ ராஜமாஜா நம, 
வஹா 
உ சஹாறமியோபே.5 முபாமுவால உ விமேஷ வு நிபரி.தவி௰ி 
வாண ஸ்ரீஈவாகசூயா ஜேவகாய- நிமிண ஜாாயிவ கத 


௧௯ தாக வ9 
7 நா வி2உ ஸிவசாகாஓழாஹா அதாஙி௦ப து ஹஹஹ, வடாறா 
தாய? 


வணிதே.கா தமிவவா ரே பர2ஹாடஜே.வஹ காயூ.$வாகமா 
ஈாயமா 0 வரலிவி.மிஸ வியா. ௯௭ தஸவ-பமாவா 59௨௦ வக்ஷ | 
10 கோவிராஜராஜ கேசரி வதற்கு யாண்டு எ ஆவது திருவழுந்‌ 
தூர்‌ நாட்டுக்‌ 8 
11 ரனூர்‌ பமிவவ -ரமுடைய 8ஹாகேவர்‌ ஸ்ரீகாறாவனு] . ட. 
நாரணன்‌ . . தேவனா 
12 ன அருமொழிப்பல்லவரையர்‌ விண்ணப்பத்தால்‌ பெற்று மட 
முடைய 
i3 ஆதித்தன்‌ னிமஐஉ ஸரிவனான நாற்பத்தெண்ணாயிர ஊடாரருள்‌ 
ளிட்ட தேவகன்‌ 


14 சிகள்ளிருந்து இத்தேவர்‌ முன்‌ உவ ராஜாக்கள்‌ வரியில்‌ 
லுள்ளூர்கள்ளிறை 


15 


16 


17 


18 


19 


20 


21 


22 


23 


24 


20 


26 


27 


26 


29 


30 


1 


22 


22 


24 


யிலி தேவதானந்‌ நிலம்‌ பன்னிருவேலி இந்நிலம்‌ பன்னிரு 
வேலியும்‌ இத்‌ 

தேவர்க்கு முன்னுள்ள நிஸக௦களுக்கு அடிக வ.நில 
ம. தமாகச்செய்‌ 

த பரிசாவது இத்தேவரை திருவாராதனை செர[ய்‌*]யும்‌ வராஹஷண 
னுக்கு நிசதம்‌ பதக்கு 

நெல்லுக்கும்‌ கப்பட முதலுக்கும்‌ பொன்‌ கழஞ்சினுக்குமாக 
நிலன்‌ மேல்வாய்‌ விளா 

கத்து உமையா பிடாரியென்று பியர்‌ கூவப்படுந்நிலன்‌ னான்க 
மாக்காணி பரிசா 

ரகஞ்‌ செய்வார்‌ மாணிகள்‌ நால்வர்க்கு நிசதந்தூணி நெல்லுக்கும்‌ 
கப்பட முத 

ல்‌ பொன்‌ இருகழைஞ்சினுக்குமாக நிலன்‌ பெரிய குளத்தின்‌ 
வடகரை நிலன்னான்‌ 

க்க மாக்காணியும்‌ நண்டல்‌ வாய்க்காலின்‌ வடகரை வன்‌ 
றொெண்ட மசக்கலான நிலன்‌ 

இமசக்கலான நில மூன்றுமாவும்‌ சுந்தர விளா [கத்து]த்‌ தெற்‌ 
கடைய நி 

லன்னொருமாவும்‌ ஆகநிலன்‌ எட்டு மாக்காணி இப்பரிசு இந்‌ 
நிவந்தஞ்‌ செய்‌ 

விக்க கடவார்கள்‌ ஸ்ரீ கோயிலுடையார்கள்‌ மேற்‌ படியார்களே 
திருவமுதுந்‌ திருவிளக்கும்‌ 

செலுத்துவதற்குந்‌ நிலன்‌ சம்பந்தவிளாகஞ்சேரி நீங்கலாக 
நிலன்னொ 

ன்றே முக்காலும்‌ கூத்துப்‌ பிராட்டி யென்று பியர்‌ கூவப்‌ படுத்‌ 
நிலன்‌ காலும்‌ சி 

வபுர விளாகம்‌ மென பியர்‌ கூவப்படுந்‌ நிலன்னொன்‌ றரையும்‌ 
ஆகத்நிலன்‌ 

மூன்றரை இந்நிலன்‌ மூன்றரையுங்‌ கொண்டு இத்தேவற்குச்‌ 
செலுத்த 

க்கடவ[ர்‌*]களான(ந்‌) நிபந்தம்‌ உடையார்க்குத்‌ திருவமுது 
பொழுது குறுணி அரிசியாக நிசத 

முக்குறுணியும்‌ அர்த்தயாமத்தில்‌ லமுதினுக்கு அரிசிநானாழியும்‌ 
கூத்தப்‌ பெருமாளுக்கு 

ல கத [கயி] செம்மரிசியறுநாழியும்‌ திரிபுவன சுந்தரற்கு 
இச்‌ செம்பொ 

அடம்‌ தல்‌ அரிசி இருநாழியும்‌ ஸ்ரீ பலி அரிசியும்‌ அன்னபலி 
படிக்குமாக நி 

சத அரிசி இருநாழியும்‌ ஆகவரிசி தூணியறு நாழியால்‌ அஞ்சி 
ரண்டு வண்ணத்தால்‌ வந்த அரி 


25 


36 


27 


96 


29 


40 


41 


42 


43 


44 


45 


- 46 


41 


48 


49 


20 


21 


22 


23 


24 


சி சென்னல்‌ நெல்லிருதூணி முக்குறுணி எழுநாழிக்கும்‌ கறியமுது 
பொரிச்கறியமுது வுட்பட நா... 

கும்‌ பலி கொட்டுவதற்கு நிசதம்‌ நெல்லு அறுநாழிக்கும்‌ 
பொழுது...... ப்பரு 

ப்புக்கு நிசதம்‌ நாழி பருப்பமுதுக்கு இருநாழிப்‌ [யற்றா]ல்‌ 
“நெல்லு நானாழியிலும்பொ 

ழு ள்‌ [கால்‌] நெயுமதாக மூன்று சந்தியினுக்கும்‌ முப்பிடியும்‌ 

மணப்‌ படியும்‌ அர்தயாமத்தினுக்கு நெய்யமுதரைப்பிடியும்‌ 
பொறிக்கறி பொ 

முதினுக்கு நெய்‌ நிசதம்‌ மொருபிடியும்மாகந்‌ நெய்யைம்பிடிய்‌ 
யாக நெய்‌ . .... இ 

ருநாழியும்‌ தயிரமுது . . [பெராழுதுரியாக நிசதம்‌ மிரு நாழி 
யினுக்கு நெல்‌ மாமியும்‌ பொழு 

து நாலு அடைக்காயமுதினுக்கும்‌ வெற்றிலையமுது[ம்மிட] 
இருபதினுக்கு நெல்லு [அறு] நா 

மியிநுக்கும்‌ நொந்தாவிளக்கு நிசதம்‌ நாலினுக்கு நிசதம்‌ நெயி 
யெண்ணை நாழிக்கும்‌ இரா 

வை ஸந்திவிளக்கு பதினாறிநுக்கு நெய்யெண்ணை உரியினுக்கு 
நெல்லுப்‌ பதக்கிநுக்கும்‌ ஸ்ரீ 

பலி அனைச்சு ஸந்தியிநுக்கு பிடி விளக்கு எட்டிநுக்கு நெய்‌ 
யெண்ணை உரியினுக்கு நெல்லுப்பதக்கி 

நுக்குமாக நாள்‌ உமி வந்த நெல்லும்‌ இருதூணி முக்குறுணி 

. ணானூழியும்‌ மாக ஓராட்டை நாளைக்குவ 


ந்த நெல்‌[லு] எழுநூற்றெண்‌ ௧ . . , ணி இந்‌(ந)நி பந்தம்‌ மித்‌ 
தனையும்‌ செலுத்‌ 

தக்கடவார்கள்‌ ஸ்ரீ, ரில்‌ மேலையாற்றில்‌ நின்று 
பொழுதிருகா 


ல்‌ நீராட்டுவானொரு யோகிக்குக்‌ . . த்தலுட்பட நிசதம்‌ நெல்‌ 
லுக்‌ குறுணியா 


க ஆண்டு வரை வந்த நெல்லு ங்க கலம்‌ இந்நெல்லு முப்‌ 
பதின்‌ கல 


_ த்துக்கும்‌ நிலன்னாவது வீதிவிடங்க விளாகத்துக்‌ கிழக்கடைய- 


நிலன்‌ மூந்று 

மா  திருநந்தவானம்மிறைப்பர்‌ இருவர்‌ தவஸ்யர்க்குக்‌ கப்பட 
முதலுட்பட ஒருவ 

னுக்கு நெல்லு நானாழியாக இருவர்க்கு நெல்லுக்குறுணியாக 
ஆண்டு வரை வந்த 

நெல்லு முப்பதின்‌ கலத்துக்கு நிலனாவது மஞ்சள்‌ நீரட்டுவான்‌ 
நிலத்தொடும்‌ 


56 


59 
60 
61 


62 


63 


64 


65 


66 


67 


68 


69 


70 


71 


72 


73 


74 


75 


மேற்கடைய நிலன்‌ மூன்றுமா சங்கிரண்டூதுவார்‌ இருவர(ா)டிகள்‌ 
மார்க்கு நிசத நெ 

ல்லுப்‌ பதக்காக ஆண்டு வரை வந்த நெல்லு அறுபதின்‌ கலத்‌ 
தினுக்கு நிலனாவ 

து வ்‌ அதன அனறு நிலத்தோடும்‌ மேற்கடைய நிலன்‌ 
னாறுமா . ்‌ 

. அயன சல்‌ 1 இரண்டினுக்கும்‌ கரஹணத்துக்கும்‌ 

ஸஉ.. 

ல்லைங்க நெல்லும்‌ பிலவிசத்துக்குமாக இருவதிந்‌ க[லநெ] 

ல்லட்டுவானுக்கு நிலன்‌ சங்கூதுவார்‌ நிலத்தொடும்‌ மேற்கடைய 

[ன]ன்‌ இரண்டு மா திரு[ப்பள்ளித்தாம]ம்‌ பறிச்சுத்‌ தொடுப்பா 
ளொருத்திக்கு 

ப்புடவை முதலுள்ப்பட நிசதநெல்லு நானாழியாக ஆண்டு 
வரை வந்தநெ 

ல்லுப்‌ பதினைங்கலத்துக்கு நிலன்‌ ஸங்கராந்திக்கும்‌ ஸ்நபனத்துக்‌ 
கும்‌ நெல்‌ 

லட்டுவாந்‌ நிலத்தொடும்‌ மேற்கடைய நிலன்னொரு மா வரை 
இருமெழுக்கிட்டுத்‌ 


திருப்பிண்டி அட்டுவாளொரு பெண்‌ . . . . க்குப்‌ புடவை முத 
லேற்றி நிசதந்‌ நெ 

ல்லு நானாழி ஆக ஆண்டு வரை . . . . லும்‌ பதினைங்கலத்தி 
னுக்கு நி 


லனாவது திருப்பள்ளித்தாமம்‌ [பறிச்சி] தொடுப்பாள்‌ நிலத்‌ 
தொடும்‌ மேற்‌ 

கடைய நிலன்னொருமாவரைக்கு . . . ணக்கை மறு சந்தனிமும்‌ 
பொழுதி 

௫ கழஞ்சு சிதாரியும்‌ ஸ்நபனங்களு[க்‌*/கு ஸ்நபந திரவியமும்‌ 
தேர்‌ அனைச்சு ஸ்ந 

பனங்கள்ளெல்லா த்தினுக்குமாகக்‌ குறுணியினுக்குந்‌ நிலனாவது 
திரு 

மெழுக்கிடுவாள்‌ நிலத்தொடும்‌ மேற்கடைய நிலன்னறு மா ஆக 
வீ 


இவிடங்‌[ சு விளா]க . . . . நிவந்தம்‌ நேர்காளமூதுவார்‌ நால்‌ 
வர்க்கும்‌ புடை 

வ முதலுள்‌[பட] . . . . நெல்லொருவனுக்குக்‌ குறுணியாக 
நிசதி நெல்‌ 

லுத்தூணியும்‌ . . . . . . . கொட்டுவானொருவனுக்கும்‌ புடவை 
முதலு 


ள்ப்பட நிசத நெல்லுக்‌ குறுணியும்‌ இரண்டு ஸந்தியும்‌ இருவல 
இட்டுத்‌ திருநீர்‌ 





76 


77 


78 


79. 


80 


81 


82 


89 


84 


85 


இறுதியில்‌ திலவரிகள்‌ காணய்படீவில்லை] 


த்தெளிப்பாரெனாருவ]னுக்குப்‌ புடவை முதலுள்ப்பட நிசத 
நெல்லுக்கு 

தூணியும்‌ ஆக. ... . தூணிப்பதக்காக ஆண்டுவரைய்‌ வந்த 
நெல்லு நர ப 

நிறெண்பதிந்‌ கலத்தினுக்கு நிலனாவது கரையுமுள்ப்பட பல்லுரு 
விற்‌ பய 


ன்‌ மரமுள்ப்பட நிலன்‌ .முக்காலே மூந்று மாவுங்‌ கொண்டு 


[மடா]பத்யஞ்‌ செய்‌ 

வார்‌ நெய்யிலிட்டக்‌ கொண்டு இப்பணி செய்யக்கடவாராக 
[வும்‌ , . ] குரைம்‌ வி 

ளாகம்‌ நேர்திருப்பதியம்‌ பாடுவார்‌ மூவரடிகள்மாராக . . . . பச 
பொத்‌ 

சுழஞ்சரையினுக்கும்‌ நிசத நெல்லு .முக்குறுணியாக ஆண்டு 
வரை வந்த நெல்‌ 

லுத்தொண்ணாரற்றுக்‌ கலத்தினுக்கு நிலனா[வத] முலூர்‌ ஸ்ரீ[கர] 
ணமசக்கலெ 

ந்று பியர்‌ கூவப்படுந்‌ நிலன்நெழு மாவுமாண்‌ ., . ௨... வி... 
மேற்கடஞ்ச . ௨.௩. 








பர்‌] 


26 


58 


59 
60 
61 


62 


63 


64 


65 


66 


67 


68 


69 


70 


71 


72 


73 


74 


75 


மேற்கடைய நிலன்‌ மூன்றுமா சங்கிரண்டூதுவார்‌ இருவர(ா)டிகள்‌ 
மார்க்கு நிசத நெ 

ல்லுப்‌ பதக்காக ஆண்டு வரை வந்த நெல்லு அறுபதின்‌ கலத்‌ 
இனுக்கு நிலனாவ 

து moe ro நிலத்தோடும்‌ மேற்கடைய நிலன்‌ 
னாறுமா . கலில்‌ 
. அயன ண்ட இரண்டினுக்கும்‌ கரஹணத்துக்கும்‌ 
ஸஉ.. 

ல்லைங்க நெல்லும்‌ பிலவிசத்துக்குமாக இருவதிந்‌ க[லநெ] 

ல்லட்டுவானுக்கு நிலன்‌ சங்கூதுவார்‌ நிலத்தொடும்‌ மேற்கடைய 

[னான்‌ இரண்டு மா திரு[ப்பள்ளித்தாம]ம்‌ பறிச்சுத்‌ தொடுப்பா 
ளொருத்திக்கு 

ப்புடவை முதலுள்ப்பட நிசதநெல்லு நானாழியாக ஆண்டு 
வரை வந்தநெ 

ல்லுப்‌ பதினைங்கலத்துக்கு நிலன்‌ டப டது ஸ்நபனத்துக்‌ 
கும்‌ நெல்‌ 

லட்டுவாந்‌ நிலத்தொடும்‌ மேற்கடைய நிலன்னொரு மா வரை 
திருமெழுக்கிட்டுத்‌ 


திருப்பிண்டி அட்டுவாளொரு பெண்‌ . . . க்குப்‌ புடவை முத 
லேற்றி நிசதந்‌ நெ 

ல்லு நானாழி ஆக ஆண்டு வரை . . . . லும்‌ பதினைங்கலத்தி 
னுக்கு நி 


லனாவது திருப்பள்ளித்தாமம்‌ [பறிச்ச] தொடுப்பாள்‌ நிலத்‌ 
தொடும்‌ மேற்‌ 

கடைய நிலன்னொருமாவரைக்கு . . . ணக்கை 0௮ சந்தனிமும்‌ 
பொழுதி 

௫ கழஞ்சு சிதாரியும்‌ ஸ்நபனங்களு[க்‌*]கு ஸ்நபந திரவியமும்‌ 
தேர்‌ அனைச்சு ஸ்ந 

பனங்கள்ளெல்லாத்தினுக்குமாகக்‌ குறுணியினுக்குந்‌ நிலனாவது 
திரு 

மெழுக்கிடுவாள்‌ நிலத்தொடும்‌ மேற்கடைய நிலன்னறு மா ஆக 
வீ 


இவிடங்‌[க விளா]க . . . . நிவந்தம்‌ நேர்காளமூதுவார்‌ நால்‌ 
வர்க்கும்‌ புடை 

வ முதலுள்‌[பட] . . . . நெல்லொருவனுக்குக்‌ குறுணியாக 
நிசதி நெல்‌ 

லுத்தூணியும்‌ . . . . . . . கொட்டுவானொருவனுக்கும்‌ புடவை 
முதலு 


ள்ப்பட நிசத நெல்லுக்‌ குறுணியும்‌ இரண்டு ஸந்தியும்‌ திருவல 
கட்டுத்‌ திருநீர்‌ 


76 


71 


76 


79 


80. 


81 


82 


84. 


64 


85 





இறுதியில்‌ சிலவரிகள்‌.. காணப்படவில்லை] 


த்தெளிப்பாரெனாருவனுக்குப்‌ புடலை முதலுள்ப்பட நிசத 
நெல்லுக்கு 

தூணியும்‌ ஆக . . . . . தூணிப்பதக்காக ஆண்டுவரைய்‌ வந்த 
நெல்லு நர 

ற்றெண்பதிந்‌ கலத்தினுக்கு நிலனாவது கரையுமுள்ப்பட பல்லுரு 
விற்‌ பய 

ன்‌ மரமூள்ப்பட நிலன்‌ முக்காலே மூந்று மாவுங்‌ கொண்டு 
[மடா]பத்யஞ்‌ செய்‌ 


வார்‌ நெய்யிலிட்டக்‌ கொண்டு இப்பணி செய்யக்கடவாராக 


வும்‌ . . ] குரைம்‌ வி 

ளாகம்‌ நேர்திருப்பதியம்‌ பாடுவார்‌ மூவரடிகள்மாராக .... . . 
பொந் 

கழஞ்சரையினுக்கும்‌ நிசத நெல்லு முக்குறுணியாக ஆண்டு 
வரை வந்த நெல்‌ 

லுத்தொண்ணாரற்றுக்‌ கலத்தினுக்கு நிலனா[வத] மூலூர்‌ ஸ்ரீ[கர] 
ணமசக்கலெ 

ந்று பியர்‌ கூவப்படுந்‌ நிலன்நெழு மாவுமாண்‌ ., ,.. வி. 
மேற்கடஞ்ச . . 





த. நா, தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 255/ 1978 


மாவட்டம்‌ : 
வட்டம்‌ : 
ஊர்‌ : 
மொழி: 
எழுத்து : 
அரசு : 


மன்னன்‌ : 


தஞ்சை ஆட்சி ஆண்டு : 9-ஆவது 
நன்னிலம்‌ வரலாற்று ஆண்டு : இ. பி, 988 
சீரனூர்‌ 

தித்‌ ச... | 270 of 1950, 51 
தமிழ்‌ 
சோழர்‌ பத்‌ Ra 


முதலாம்‌ இராஜராஜன்‌ 


ஊர்க்‌ கல்வெட்டு 1. ்‌ 


ஸ்ரீ சவலோகநாதசுவாமி கோயில்‌ கருவறை வடக்குச்சுவரிலுள்ள து. 


முதலாம்‌ இராஜராஜ சோழனின்‌ மூன்றாம்‌ ஆட்சியாண்டில்‌ 8ரனூர்‌ ஊரார்கள்‌, 
அவ்வூரிலுள்ள தரிசுபுல நிலம்‌, கால்வேலியை தங்கள்‌ ஊரிலுள்ள துர்க்கைக்கு 
அர்ச்சனா போகமாக விற்றுக்‌ கொடுத்த செய்தி கூறப்பட்டுள்ளது. இத்துர்க்கையை 
அர்ச்சனை செய்பவன்‌ வைகானஸன்‌ கெளதமன்‌ விஷ்ணு பட்டன்‌ வேங்கடவன்‌ 


எனக்‌ குறிக்கப்படுகிறான்‌. 


கல்வெட்டு: 


ஜே oN RAND 


ha 
> 


11 


ஸ்வஸ்தி ஸ்ரீ கோவி ராஜ ராஜ ராஜசேசரிபந்மற்கு யாண்டு ௩ 


ஆவது திருவழுந்தூர்‌ நாட்டுக்‌ கீரனூர்‌ ஊரோம்‌ 
இவ்வூர்‌ வாழுங்‌ க 

துர்க்கா பஸ்டாரகிக்கு நாங்கள்‌ விற்றுக்‌ குடுத்த நி 
லம்‌ [இக்‌]ரேனூர்த்‌ தரிசுபுலத்து நிலம்‌ உ லிஜயும்‌ 
ஊர்‌ வேலியின்‌ கீழை நிலம்‌ [௨-௦] வும்‌ ஆக இரண்‌ 
இல்ல்‌ க்கை நிலம்‌ வ. . யும்‌ உண்ணிலம்‌ 
மொழிவின்றி மிகுதிக்‌ குறைவுள்ளடங்க நாங்கள்‌ 
விற்றுக்‌ குடுத்த ஆவணப்படியேய்‌ இவ்வூர்‌ வைஹா 


னஸன்‌ கெளதமன்‌ விஷ்ணு பட்டன்‌ வேங்கடவணுக்கு இ 


துர்க்கை 
யை அர்ச்சித்து அர்ச்சனா போகமாக சந்திராதித்தவற்‌ * . . 





* கடைசியில்‌ ஒருசில வரிகள்‌ காணப்படவில்லை. 


த. நா. தொ, ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌: 257/1978 


மாவட்டம்‌ : 
வட்டம்‌ : 
ஊர்‌ : 
மொழி : 
எழுத்து : 
அரசு 2 


மன்னன்‌ : 


இடம்‌ : 


குறிப்புரை : 


கல்வெட்டு 


தஞ்சை ஆட்சி ஆண்டு : 26-ஆவது 
நன்னிலம்‌ வரலாற்று ஆண்டு : இ.பி. 1011 
இ ட 
ணம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
தமிழ்‌ அண்டு. அறிக்கை 271 of 1950, 51 
மி - 
ண்ட முன்‌ பதிப்பு : — 
சோழர்‌ 
முதலாம்‌ இராஜராஜன்‌ கவ்விக்‌ | 5 
எண்‌ 


ஸ்ரீ சிவலோகநாதர்‌ கோயில்‌ கருவறை வடக்குச்‌ சுவரிலுள்ள து. 


முதலாம்‌ இராஜராஜ சோழனின்‌ இருபத்தாறாம்‌ ஆட்சியாண்டில்‌ கீரனூர்‌ சவ 
புரமுடைய மாதேவர்‌ கோயிலிலுள்ள பிள்ளையாருக்கு திருவமுதுக்கும்‌ [உணவு] 
சந்தி விளக்கிற்கும்‌ ரனூர்‌ ஊரார்கள்‌ கால்‌ நிலம்‌ இறையிலியாகக்‌ கொடுத்த 
செய்தியும்‌ அந்நிலத்திற்கு எல்லைகளும்‌ கூறப்பட்டுள்ளன. 


மே இ 


ஹஹிஸ்ரீ இருமகள்‌ போலப்‌ பெருநிலச்‌ செல்வியுந்தநக்கே யுரிமை 
பூூண்டமை] 

மநக்கொள காந்தளுர்சாலை கலமறுத்தருளி வேங்கை நாடும்‌ 
கங்க பாடி[யும்‌] 

நுளம்ப பாடியும்‌ தடிகை பாடியும்‌ குடமலை நாடும்‌ கொல்லமும்‌ 
கலிங்கமு[ம்‌*] 

முரட்டொழிற்‌ சிங்களர்‌ ஈழமண்டலமும்‌ இரட்ட பாடியேழரை 
யிலக்கமு[ம்‌*] 

திண்டிறல்‌ வென்றி தண்டாற்‌ கொண்டதன்னெழில்‌ வளர்‌ 
அள 

மியுளெல்லாயாண்டும்‌ தொழுதகை விளங்கும்‌ யாண்டே செ 

மிரைத்தேசு கொள்‌ கோவிராஜகேஷரி பதராந ஸ்ரீ ராஜரா 

ஜ தேவற்குயாண்டு ௨௰௯ ஆ வது உய்யக்‌ கொண்டார்‌ வள 
நாட்டுத்‌ திருவழுந்தூர்‌ 

[நாட்‌]டுப்‌ புல்லுர்‌ ஊரோம்‌ இன்நாட்டு கீரனூர்‌ வெபுரமுடைய 
மாதேவ[ர்‌] 


70 
11 
12 
13 
14 
15 
16 
17 
18 
19 


20 


கோயிலில்‌ பிள்ளையார்‌ கணவதியாற்கு திருவமுதுக்கும்‌ சந்தி. வி 
[எ] 

க்குக்கும்‌ இவ்வூர்‌ ஊரோம்‌ குடுத்த நிலமாவது இவ்வூர்க்‌ 
கீமூர்க்க. 

யன்‌ கொள்ளி க[ ரில்வின்‌ பேர்‌ கூவப்படும்‌ நிலம்‌ 
[கா] 

ல்‌ இன்‌ நிலன்‌ காலுக்கும்‌ கீழ்பாற்‌ கெல்லை காநூர்‌ ஊர்‌ நிலத்‌ 
[திற்‌] 

கு மேற்கும்‌ தென்பாற்கெல்லை தப்ப காலுக்கு வடக்கும்‌ 
நாற்றுக்காலுக்‌ 

கு வடக்கும்‌ மேல்‌ பாற்கெல்லை பாணன்‌ காலுக்கு படரும்‌ 
நாற்றுக்‌ காலுக்கு கி 


மக்கும்‌ வடபாற்‌ கெல்லை பாணன்‌ காலுக்கு [ஏறப்படரும்‌] 


நாற்றுகாலுக்கு 

தெற்கும்‌ ஆக இவ்விசைத்த பெருனான்‌ கெல்லையிலும்‌ நடுவுபட்ட 
நிலன்‌ கால்‌ இ 

ன்‌ நில காலு [டி] வித்து இறையும்‌ எச்சோறும்‌ வாசலில்போஷ 
குடிமை 


பூத்‌ தி்‌ மத்‌ எப்பேற்ப்பட்டதும்‌ ஊரோமே ஏற்றி 

அதது 

i வளத்‌ தல்‌ ச ரல கு அபக த 8 யாற்கு இப்பரிசு 
றையிலியாக* 6 








இறுதிப்‌ பகுதி சிதைந்து விட்டது. 


த. நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 258 / 1978 


மாவட்டம்‌ : தஞ்சை ஆட்சி ஆண்டு : 21-ஆவது 
வட்டம்‌ : நன்னிலம்‌ வரலாற்று ஆண்டு : இ.பி. 1033 
ஊர்‌ : சீரனூார்‌ 
கர்‌ இந்தியக்‌ கல்வெட்டு |. தத 
மொழி : தமிழ்‌ ஆண்டு அறிக்கை ] of 1950, 51 
எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு: — 
அரசு 2 சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 1 த்‌ 
மன்னன்‌ : முதலாம்‌ இராஜேந்திரன்‌ எண்‌ i 
இடம்‌ ; ஸ்ரீ சிவலோகநாத சுவாமி கோயில்‌ - அர்த்தமண்டபம்‌, கருவறை, வடக்குப்புற 


பட்டி ஜகதிகளிலுள்ளது. 


குறிப்புரை : கல்யாணமாதேவியாரிடம்‌ நூற்று எழுபத்தேழு காசு பெற்றுக்கொண்டு, ஊரார்‌ 
நிலம்‌ விற்றுக்கொடுத்த செய்தியும்‌, அந்நிலம்‌ நொந்தாவிளக்கு எரிப்பதற்கும்‌, 
சட்டி சோறு கொடுப்பதற்கும்‌, திருவாதிரை, உத்திரத்‌ இிருவிழாவுக்கும்‌, திரு 
வமுது படைப்பதற்கும்‌, திருவிழாவுக்கு இசை கொட்டும்‌ உவச்சனுக்கும்‌ அய்ந்து 
அங்கம்‌ சாக்கைக்‌ கூத்து நடத்துவதற்கும்‌ வழங்கப்பட்டது என்ற செய்தியும்‌ 
தெரிய வருகிறது. 


கல்வெட்டு : 


1 ஸ்வஸ்தி ்ரீ திருமன்னிவளர இருநில மடந்தையும்‌ [பொற்‌ 
செயப்பாவையும்‌ சீர்த்தனிச்‌ . ........... நண்ணற் 
கருமுரண்‌ மண்ணைக்கடக்கமும்‌ பொருகடல்‌ ஈழத்தரையர்‌ 
தம்‌ முடியும்‌ ஆங்கவன்‌ 

2 தேவியரோங்கெழில்‌ முடியும்‌ முன்னவர்‌ பக்கல்‌ தென்னவர்‌ 
வைத்த சுந்தரமுடி [யுமிந்திர] நாரமும்‌ . . .. .... ந்திவும்‌ 
செருவிற்‌ சினவில்லிருபத்‌ தாரு காலரைசு களைகட்ட பரசுரா 
மனை மேவரும்‌ சாந்திமற்றீவ 

2 ரண்கருதி இருத்திய செம்பொற்றிருத்தகு முடியும்‌ பயங்கொடு 
பழிமிக முயங்கியில்‌ முதுகிட்படொளி]த்த. ..... ஏழரை 
இலக்கமும்‌ முதிர்‌ படவல்லை மதுரை மண்டலமும்‌ காமிடை 
வளநாமணைக்கோணையும்‌ வெஞ்சின வீரர்‌ பஞ்ச 


(திருப்பவும்‌) 


10 


11 
12 
13 
14 
15 
16 


17 


18 
19 


20 
21 


22 


23 


24 


ப்‌ பள்ளியும்‌ பாசடைப்‌ பழனமாசுணி தேசமும்‌ அயர்வில்‌ வண்‌ 
ர்த்தி ஆதிநகரகவையிற்‌ சந்திரன்தொ . ...... களை 
யொடும்‌ பிடித்து பலதனத்தொடு நிறை குலதனக்‌ குவையுங்‌ 
கிட்டருஞ்‌ செறிமிளை யொட்ட விஷை 

யமும்‌ பூசுரர்‌ செருநற்‌ கோசலை நாடும்‌ தன்‌£ பாலனை வெம்முனை 
யழித்து வண்டுறை சோலைத்‌ [தண்டபுத்தியயும்‌ . . ... . 
ணறத்தாக்கித்தி . . ..... கோவிந்த சந்தன்‌ மாஇழிந்‌ 
தோட தங்காதசாரல்‌ வங்காள தேசமும்‌ 

தொடு கடற்சங்கு கோடடல்‌ மயிப[*ா]லனை வெஞ்சமர்‌ விளாகத்‌ 
தஞ்சுவித்தருளி ஒ 

ண்டிறல்‌ யானையும்‌ பெண்டிர்‌ பண்டாரமும்‌ டம நெடுங்‌ 
கடலுத்திர லாடமு 

ம்‌ வெறிமலர்த்‌ தீர்த்தத்‌ தெறிபுனற்‌ கங்கையும்‌ அலைகடல்‌ நடு 
விடைப்பல 

கலஞ்செலுத்திச்‌ சங்ரொம விசையோற்றுங்க பந்மராகிய திடாரத்‌ 
குரைசனை வாகயம்‌ பெ 


. ஈருகடல்‌ கும்பக்கரியொடுமகப்படுத்‌ ; துரிமையிர்‌ ற்‌ பிறக்கிய இவத 


நெதிப்‌ பிறக்கமும்‌ ஆ 

ர்த்தவநகர்‌ 

ப்‌ போர்த்தெ[ா*]ழி 

ல்‌ வாசலில்‌ விச்சா 

திரத்‌ தோரணமும்‌: 

மொய்த்தொளிர்‌ புந 

மணிப்‌ புதவமுங்‌ கனமணிக்‌ கத[வமும்‌ நிறைசீர்விசை]யமுந்‌ 
துறைநீர்‌. பண்ணையும்‌[மா] 

யிருடிங்கமும்‌ கலங்கா வல்வினை [இலங்கா சோ]கமும்‌ காப்புறு 
நிறைபுனல்‌ மாப்பப்பாளமும்‌ வளைப்பந்தாரி 

டை விளைப்பந்தூரும்‌ தலைத்தக்‌[கோர்‌ புகழ்‌] கலைத்தக்கோலமும்‌ 

சனல்‌ தோல்‌ தேனக்கவார்‌ பொழில்‌ மா[நக்கவாரமும்‌] தொடு 
கடற்காவற்‌ கடுமுரட்‌ கடாரமுந்‌ தண்டாற்‌ கொண்ட கோ 


பரகேசரி பத்மரான உடையார்ர்‌ ஸ்ரீ இராஜேந்திர சோள 


தேவர்க்கு யாண்டு ௨௰/க*] . , . . 
க்ப்‌ வளநாட்டு அம்பர்‌ பட . சிறுபுலியூர்‌ இவூர்‌ 
நகல்‌ உடை... 
தேவர்க்கு. இறை இழிச்சிக்‌ குடுத்த நிலம்‌ மூன்றே ஆறுமா 


முக்கா . ... 

அரைக்காணிக்கழ்‌ . . . யே அரைக்காலும்‌ இதனுகு வார்காலால்‌ 
்‌ நிலமும்‌ இறை இழிச்சி கு 

௨.௨... தீதூரோமும்‌ , . _ கல்லியாண மாதேவியாரிடை னங்கள்‌ 
கொண்ட காசு நூற்றெழுபத்‌[தே 


A 


28 


29 


முங்‌ கொண்டு இறைதழிச்‌சி குடுத்த நிலம்‌ கல்லியாண மாதேவி 
வதிக்கு கஇழக்கடை . . . 


த க ச வாய்க்காலுக்‌[குத்தெற்கு] எட்டாங்கண்ணாற்று 


முதற்‌ சதுரத்து [நி]லம்‌ ஒன்றே ஆறுமா முக்காணிக்கு 
ஷி ஆடலாம்‌ - - [ச]தி[ர]த்து நிலம்‌ ஒன்றே ஆறுமா 
முக்காணிக்கீழ்‌ காலும்‌ [அஞ்சாங்‌] கண்ணாற்று முதற்‌ 
சதுரத்து வடக்கடை 


. நிலம்‌ அரையே மூன்று மாக்காணி அரைக்காணி கழ்‌ 


அரையே அரைக்காலும்‌ ஆக நிலம்‌ மூன்றே அறுமா முக்காணி 


அரைக்காணி ௩... ப டட... எட்டாங்‌ கண்ணாற்று 
நின்றும்‌ , 

டுத்‌ இ வாய்க்காலுற்ற நிலத்தால்‌ , . . . . . . வந்த குழியும்‌ 
அகப்ப[ட்‌*]ட இன்னிலனெ சந்திராதித்தவல்‌ நிற்க இறையும்‌ 
எச்சோறும்‌ எப்படியும்‌ . . .. . கடவோமாக இறை இழிச்சுக்‌ 


குடுத்தோம்‌ சிறுபுலியூர்‌ ஸஹையோம்‌ இன்னிலத்தால்‌ . . . 


நம்பிராட்டியார்‌ கல்‌ 


லி]யாணமாதேவியார்‌ வைத்தருளின தந்மம்‌ உய்யக்‌ கொண்டா 


நால்‌ உந்தர*மயன தெக்ண மயக்கல்களில்‌ . . . . . னம்‌ 

பண்ணவும்‌ பெருந்தி . ..... னுக்கு . . ....... பக்கம்‌ 

வைத்த நெல்லு ணெ... . க்கும்‌ லுக்கு நிசதம்‌ நெல்‌. . 

. . . இழியும்‌ புடவைக்கு நிசதம்‌ நெல்‌ நாழியும்‌ , . . . .- 

. [பாபெரப்பட]குடி . 3. சணிராதித்தவல்‌ . , . 

. . [அ]ய்யாறன்‌ செருவிடைக்கு காணியாக சனிராதித்‌ 
தவல்‌ பன்மாயேசுவர ரக்ஷை 








உத்திர” என்றிருத்தல்‌ வேண்டும்‌. 


த. நா, தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 258-A / 1978 


மாவட்டம்‌ : தஞ்சை ஆட்சி ஆண்டு : — 
வட்டீம்‌ : நன்னிலம்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி. 10, 11-ஆம்‌ 
ஊர்‌ : சரனூர்‌ நூற்றாண்டு 
i இந்தியக்‌ கல்வெட்டு 
மொழி : தமிழ்‌ ஆண்டு அறிக்கை | ட்‌ 
எழுத்து : தமிழ்‌ 2 
முன்‌ பதிப்பு : _— 
அரசு 2 நக 
தல்ல ஊர்க்‌ கல்வெட்டு | 2 
எண்‌ ர்‌ ்‌ 
இடம்‌ : ஸ்ரீ 9வலோகநாதசுவாமி கோயில்‌ அர்த்த மண்டபத்தின்‌ வடக்குப்புற பட்டி 
யிலுள்ள து. 
குறிப்புரை : துண்டுக்கல்வெட்டு, 
கல்வெட்டு : 
ந த வல்வில்‌ 
2  தேவற்க்கு . . . . இருவமுதுக்கு அரிசி இருநாழியும்‌ கரியமுதும்‌ 
வெங்கர்‌ இரண்டுக்கும்‌ . . . நிசதம்‌ பத்துக்கல , . . .... 
பண்ணவும்‌ சட்டிச்‌ சோறுக்கு ராஜேந்திர சோழன்‌ . .. . 
கல்லியாண மாதேவி ஒன்று . . ௨. . .ஃ ஒன்றுக்கு நிசதம்‌ 
நெல்லு குறுணியும்‌ புடவைக்கு நிசதம்‌ நெல்லு நா[ழி]யும்‌ 
ஆக நிசதம்‌ நெல்லு வேலங்குடி ஸபையோம்‌ இன்னிலத்தால்‌ 
வல்ல கமல க திங்கள்‌ திருவாதிரையும்‌ உத்திரமும்‌ இருவிழா 
யெழுந்தருளப்‌ பண்‌ . 4... 
3 டு லோகப்பிரியநே வள்ளைப்பக்கம்‌ நாச . . . இரு... .. 
நாழிக்கும்‌ கரி. . . . . .. இருபது . . . . க்கும்‌ வெற்றிலை 
ஓம்பத்திரண்டுக்கும்‌ . . . ..-.. .. அமாவாஸி தோறும்‌ 


இருவமுதுக்கும்‌ அல்லுரம்‌ தேங்காய்க்கு நெல்லுக்குறுணியு[ம்‌] 
இருவிழாவுக்கு கொட்டும்‌ உவச்சனுக்கு நெல்லு [ஏழு கலம்‌] 
பச ஷி நன்‌ ல ல த ம நகல்‌ நெல்லுக்குறுணி/யும்‌] ச[ஈ]க்கை கூத்து 


த. நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 259] 1978 


மாவட்டம்‌ : 
வட்டம்‌ : 
ஊர்‌ : 
மொழி 
எழுத்து : 
அரசு : 


மன்னன்‌ : 


இடம்‌ ச 


குறிப்புரை : 


நன்னிலம்‌ வரலாற்று ஆண்டு : தி.பி. 10-ஆம்‌ 
ட்டன நூற்றாண்டு 
ல இந்தியக்‌ கல்வெட்டு 1. 
தமிழ்‌ ஆண்டு அறிக்கை ] 
மிட்‌ 
த சி முன்‌ பதிப்பு : அ 
சாழர்‌ 
ம்‌ ஊர்க்‌ கல்வெட்டு | 
எண்‌ ர்‌ a 


ஸ்ரீ சிவலோக நாதசுவாமி கோயில்‌ கருவறைத்‌ தெற்குச்‌ சுவரில்‌ உள்ளது. 


ரேனூரைச்‌ சேர்ந்த வெள்ளாளன்‌ மாதேவன்‌ ஆச்சன்‌ ஒரு சந்திவிளக்கு எரிக்க 
“மூன்று மாநிலமும்‌, காஸ்யபல்‌ சன்ன சந்திரசேகரன்‌ ஒரு சந்தி விளக்கு எரிக்க நிலம்‌ 
மூன்று மாவும்‌, இக்கோயிலுக்காக, பொன்‌ கொடுத்து வாங்கிய நிலம்‌ நான்கு 
மாவும்‌, ஆக மொத்தம்‌ நிலம்‌ பத்துமாவையும்‌ பெற்றுக்கொண்டு கோயிலில்‌ பணி 
புரிபவர்கள்‌ [ஸ்ரீ கோயிலுடையார்கள்‌] இதை, வாசலிற்‌ போந்த குடிமை ஆயெ 
வரிகளைச்‌ செலுத்தி, இரண்டு சந்தி விளக்கு எரித்து, மேலும்‌ இருபத்திருகலனே 
தூணிப்பதக்கு நெல்‌ கோயிலுக்கு கொடுக்க வேண்டும்‌ எனக்‌ கூறப்பட்டிருக்றெது. 
மேலும்‌, கோயிலில்‌ பணி புரியும்‌ கவரி வீசுவோர்‌ இருக்கும்‌ மடமும்‌ உவச்சர்‌, கோயி 
லுடையார்‌, ஆகியோர்‌ குடியிருக்கும்‌ மனைகளும்‌ இறையிலியாக ஆக்கப்பட்ட 
செய்தியும்‌ தெரிய வருகிறது. கல்வெட்டின்‌ ஆரம்பமும்‌ முடிவும்‌ காணப்படவிவ்லை 


கல்வெட்டு: 


. ... . பிரமதேயத்து இதேவர்க்கு இவ்வூரிருக்கும்‌ வெள்ளா 
ளன்‌ மாதேவன்‌ ஆச்சன்‌ அட்டின ஒரு சந்தி விளக்குக்கு அட்டி 
ன நிலன்‌ மூன்றுமாவும்‌ காஸ்யபன்‌ சன்ன சந்திரசே 

கரன்‌ ஒரு சந்தி விளக்குக்கு அட்டின நிலன்‌ மூல்று 

மாவும்‌ (மாவும்‌) இதேவர்‌ பொன்‌ குடுத்துக்‌ கொண்ட நி 

லன்‌ னாந்கு மாவும்‌ ஆக நிலன்‌ பத்துங்‌ கொண்டு வாச 

லிற்‌ போந்த குடிமை எப்பியர்ப்பட்ட இறையு 

மிறுத்து இரண்டு சந்தி விளக்கெரிச்சு ஸ்ரீ கோயிலு 


டையார்கள்‌ திருவிழா வீசமாக அட்டக்கடவ நெல்‌ 


6 ஜே 91) ந ரெ. ஷே மத வ 


ha 
ம்‌ 


(திருப்பவும்‌) 


24 
25 
26 
27 


லு இருபத்திரு கலனே தூணிப்‌ பதக்கினுக்கும்‌ 
ஆக இந்நிலன்‌ பத்தும்‌ நே . . . தேவர்‌ 
க்கு பணி செய்யக்‌ கடவ ...,.. . ட [கவ] 


ரிப்பினாக்களும்‌ இருக்கும்‌ மடங்களும்‌ ஸ்ரீ கோயி 


, லுடையார்களும்‌ உவச்சர்களும்‌ இருக்கு ம[னை]களும்‌ இ 


றையிலியாவ[ன] வாகவும்‌ இ ஸ்ரீகோயிலுடையா 
ற்‌ மஞ்சன்‌ குமரன்னக்கனும்‌ கவிசயன்‌ குமரன்‌ 
ராயணனும்‌ ஆலச்சன்‌ தந்தி காடனும்‌ இ ஸ்ரீகோயிலு. 


வச்சன்‌ [மகன்‌ நால்வரு . . . , . இவ்வூர்‌ . . . நதுகி , ,. . 
..... மோடி அடிகளிடையன்‌ பொத்‌ ,....,.௨.. அட்ட 
க்‌ கடவ எண்ணை நிசதம்‌ உழக்‌ , ... ... லுடையான்‌ ௧ 
முதுவரை . . யணன்‌ கட்டவ .,..,...௨. 


ளாளரு வட்ட மருதனிடைப்‌ பொன்‌ கொண்டு விடக்‌ கடவ 
எண்னை ப. பட்டில்‌ உட 

நிசதம்‌ அரைப்பிடி இன்னிட[ந்தம்‌] . . . . . 

பட்டனவும்‌ மாகாபத்யம்‌ செய்‌ ,... ,. .. 

டம்‌ இன்னிலம்‌* , . ,... . க 


* ஆரம்பத்திலும்‌ இறுதியிலும்‌ சிலவரிகள்‌ காணப்படவில்லை 


த. நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ த 260 / 1978 


மாவட்டம்‌ : தஞ்சை ஆட்சி ஆண்டு : — 
வட்டம்‌ : நன்னிலம்‌ வரலாற்று ஆண்டு 2 இ.பி, 10-ஆம்‌ 
ஊர்‌ : கீரனூர்‌ காதிருண்டு 
. இந்தியக்‌ கல்வெட்டு 
மொழி : தமிழ்‌ ஆண்டு அறிக்கை ன்‌ 
ந்து : மிழ்‌ 

எழுத்து தமிழ்‌ முன்‌ பதிப்பு : கம 
அரசு 2 சோழர்‌ 

ன்‌ ஊர்க்‌ கல்வெட்டு \ 
மன்னன்‌ : — த ர்‌ 

எண்‌ 
J 
. இடம்‌ : ஸ்ரீ சவலோகநாத சுவாமி கோயில்‌ கருவறை வடக்குச்‌ சுவரில்‌ உள்ளது. 


குறிப்புரை : கார்த்திகை விளக்கெரிக்க நிலம்‌ தானமாகக்‌ கொடுக்கப்பட்ட செய்தியும்‌, நிலத்‌ 
தின்‌ எல்லைகளும்‌ கூறப்பட்டுள்ளன, 


கல்வெட்டு 
டே. ல கல சோல வல்லி தாது த ன த 
2 கீழ்பாற்க்கெல்லை காஸ்யபந்‌ செல்வன்‌ 
3 திருப்பிடவூரன்‌ மனைய்க்கு மேற்க்கும்‌ தெ 
4 ன்பாற்கெல்லை இடையடிய்க்கு வ 
5 டக்கும்‌ மேல்பாற்க்கெல்லை தெரு 
6 வுக்குக்‌ கிழக்கும்‌ வடபாற்க்‌ கெல்‌ 
7. லை ஆத்திரையன்‌ பரமன்‌ ஸ்ரீதான ம 
8 னைய்க்குத்‌ தெற்கும்‌ இவ்வி 
9 சைய்த பெருநான்கெல்‌ 
10 லை இலும்‌ . . 4... தப்‌ ஒத ம்‌ 
11 க? 2ல்‌ ல்‌ கட்டு லவன்‌ 
12 ட [சந்திரா தஇத்தவல்‌ 
13 ஆட்டை . . . . [கா]ர்த்திகைக்‌ 
14 குக்‌ கார்த்திகை விளக்குக்கு நெய்யெண்‌ 
15 ணை னாழி அட்டுவாநானான்‌ 


த. நா. தொ ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 261 / 1978 


மாவட்டம்‌ : 
வட்டம்‌ : 
ஊர்‌ : 
மொழி : 
எழுத்து : 
அரச 2 


மன்னன்‌ : 


இடம்‌ : 


குறிப்புரை : 


தஞ்சை ஆட்சி ஆண்டு : ல்‌ 

நன்னிலம்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி. 11-ஆம்‌ 

சரனூர்‌ நூற்றாண்டு 
இந்தியக்‌ கல்வெட்டு | ஏ 

ட்‌ 511950-51 
கபம்‌ ஆண்டு அறிக்கை ்‌ 
மிட்‌ 

தட்‌ முன்‌ பதிப்பு : — 

= ஊர்க்‌ கல்வெட்டு ] ம்‌ 
எண்‌ 1 


ஸ்ரீிவெலோகநாதசாமி கோயில்‌, கருவறையின்‌ தெற்குச்‌ சுவரின்‌ உள்ளது. 


துண்டுக்‌ கல்வெட்டு. இறைவனுக்கு நீராட்டுவதற்கும்‌ திருவிழா நடத்துவதற்கும்‌ 
நிலம்‌ அளிக்கப்பட்ட செய்தியைக்‌ குறிப்பதாகத்‌ தெரிகிறது. 


கல்வெட்டு: 


பான நிலன்‌ நண்டன்‌ வாய்க்காலின்‌ வடக்‌ . . 

உ யன வாயட்டுடையப்‌ புள்ளி நிலன்‌ மி . , 

. . தா இ செய்யும்‌ தவஸிய கண்டடுத்த முதல்‌ . . 

. ளால்‌ தீர்தமாடுவதற்கு திருவிழாவிசம்‌ . . 
ன்‌ பட்டன்னில்‌ கிரிவன்‌ இட்ட எறி 


நு து டெ. மே மக வு 


றய்‌ எண்பது 


த. நா. தொ, ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 262/ 1978 


மாவட்டம்‌ : தஞ்சை ஆட்சி ஆண்டு : நக்‌ 
வட்டம்‌ : நன்னிலம்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி. 10, 17-ஆம்‌ 
ஊர்‌ : கீரனூர்‌ நூத்ருண்டு 

இந்தியக்‌ கல்வெட்டு |_ 
மொழி : தமிழ்‌ ஆண்டு அறிக்கை ] 

லப மிம்‌ 
எழுத்து தமிழ்‌ முன்‌ பதிப்பு ட 
அரசு : டு 
ன்னா வடம்‌ ர ஊர்க்‌ கல்வெட்டு ட 9 
எண்‌ 
J 

இடம்‌ : ஸ்ரீ 9வலோகநாதசுவாமி கோயில்‌ கருவறை தெற்கு ஐகதியிலுள்ள து. 


குறிப்புரை : இறைவனை ஸ்ரீபலி எழுந்தருளச்‌ செய்வதற்கு வேண்டும்‌ பலகைகள்‌ செய்வதற்கு 
கோயிலைச்‌ சேர்ந்தவர்கள்‌ செய்த ஏற்பாடுபற்றிக்‌ கூறுகிறது. 


கல்வெட்டு : 


டவும்‌ . . . . . வரை ஸ்ரீபலி எழுந்தரு 
ந்தேவர்க்கு [வேண்டு]ம்‌ பல[கை]கள்‌ செய்யவும்‌ 
உம்‌ சந்‌[திராதித்த]வல்‌ செய்யவும்‌ 
இது ஸ்ரீ கோயிலுடையோ[ம்‌] இது 
பந்மாஹேஸ்வர ரகைட ||- 


மே ரேவ ஷே ௦ வு 


த. நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 263 / 1978 


மாவட்டம்‌ : தஞ்சை ஆட்டு ஆண்டு : ம்‌ 
வட்டத்‌. பன்ன வரலாற்று ஆண்டு: இ.பி. 10-ஆம்‌ 
ஊர்‌ : கீரனூர்‌ இந்தி நூற்றாண்டு 
ந்தியக்‌ கல்வெட்டு 
: மிழ்‌ ்‌ ள்‌ 
மொழி தமிழ்‌ அன்டு றிக்‌: | 
எழுத்து : தமிழ்‌ 
முன்‌ பதிப்பு : = 
அரசு : சோழர்‌ 
ல்‌ க ஊர்க்‌ கல்வெட்டு ] 
எண்‌ ர்‌ a 
இடம்‌ 2 ஸ்ரீ சவலோகநாத சுவாமி கோயில்‌ கருவறை தெற்குப்புறச்‌ சுவரில்‌ உள்ளது. 


குறிப்புரை : துண்டுக்‌ கல்வெட்டுக்கள்‌, 


கல்வெட்டு 

1 

ம்‌ கல்லி குதைபா வினவ 

2 மாது கா 

3 ளூர்‌ விக்கவும்‌ இ 

4 மா பண ஒன்‌ 

5 னோய்‌ ஸ்தா 

0 லல்லு கு ல்‌ பொல வண்ட ற கடி 
1 


எக்க த்தரப்புத்தசய . . கம்‌ , 
தட க. வாய்க்‌ கல்லில்‌ வெட்டுவித்துக்‌ கொடுத்தோம்‌ . , . 
[இறை]யிலியாக . . ஷட்டனவேதர கடவனாக சுக்கிரன்‌ . . . 


டே ஐ ட 


த்‌. 


நா. தொ ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ [264 த 1978 


மாவட்டம்‌ : தஞ்சை ஆட்சி ஆண்டு : 4-ஆவது 
வட்டம்‌ : நன்னிலம்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி. 9-ஆம்‌ 
ஊர்‌ : கீரனூர்‌ நூற்றுண்டு 
இந்தியக்‌ கல்வெட்டு 
மொழி : தமிழ்‌ ஆண்டு அறிக்கை 274 of 1950-51 
எழுத்து: தமிழ்‌ 
முன்‌ பதிப்பு : வெ 
அரசு : சோழர்‌ 
மன்னன்‌ : ராஜகேசரிவர்மன்‌. ஊர்க்‌ கல்வெட்டு 11 
எண்‌ 
இடம்‌ : ஸ்ரீ சிவலோக நாத சுவாமி கோயில்‌ கருவறையின்‌ வடமேற்கு, தெற்குப்‌ புறச்‌ 


சுவர்களில்‌ உள்ளது. 


North west and South walls, central Shrine. Sivalokanathar 


Temple—Chola—Rajakesarivarman—4th year—Tamil. 


Damaged. Mentions Sivapuramudaiya—Mahadeva. In charac- 


ters of about the 9th century A. D. 


சிவலோக நாதர்‌ கோயில்‌ கருவறையின்‌ வட மேற்கு, தெற்குப்புறச்‌ 


சுவர்களில்‌ உள்ளது-—சோழர்‌-—ராலஜ கேசரி வர்மன்‌— நான்காம்‌ ஆட்சியாண்டு 


-- தமிழ்‌. 


சிதைந்த கல்வெட்டு. சிவபுரமுடைய மஹாதேவர்‌ எனக்‌ குறிப்பிடப்‌ 


பட்டுள்ளது. கி.பி, 9-ஆம்‌ நூற்றாண்டைச்‌ சார்ந்ததாகக்‌ காணப்படுகிறது. 





[ 


இக்கல்வெட்டு தமிழ்நாடு அரசு தொல்பொருள்‌ ஆய்வுத்துறையினரால்‌ படியெடுக்கப்‌ 
படவில்லை, 


த. நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 265/ 1978 


மாவட்டம்‌ : தஞ்சை ஆட்சி ஆண்டு : 11-ஆவது 
வட்டம்‌ : நன்னிலம்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி. 1189 
ஊர்‌ : அச்சு தமங்கலம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு ர 
மொழி : தமிழ்‌ ஆண்டு அறிக்கை 

எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு : ன 

அரசு : சோழர்‌ க்‌ கல்வ ] ர 

மன்னன்‌ : மூன்றாம்‌ குலோத்துங்கன்‌ எ J 

இடம்‌ : ஸ்ரீ சோமநாதசுவாமி கோயில்‌ இழக்குப்புற வெளி மதிலிலுள்ள து. 


குறிப்புரை : இக்கோயிலைச்‌ சேர்ந்த பெரியநாச்சி என்ற பெயரையுடைய தேவரடியாள்‌ ஒருத்‌ 
திக்கு காணியாக நிலம்‌ கொடுத்தது பற்றிக்கூறப்படுகிறது. அவளுடைய தங்கை 
திருவாழ்க்கைப்பட்டாள்‌ என்பாளைப்‌ பற்றியும்‌ குறிப்பிடுகிறது. கல்வெட்டின்‌ 
பிற்பகுதி கிடைக்கவில்லை, 


கல்வெட்டு : 


1 ஸ்வஸ்தி ஸ்ரீ திரிபுவனச்‌ சக்கரவத்திகள்‌ மதுரையும்‌ கருவூரும்‌ 
பாண்டியன்‌ முடித்த[லையுங்‌] கொண்டருளிய குலோத்துங்க 
சோழ தேவர்க்கு யாண்டு பதினொன்றாவது . ...... ன்‌ 


2 யான்‌ பெரிய நம்பி பட்டனுக்கு குலோத்துங்க சோழ வள 
நாட்டு சோமநாத மங்கலத்து . . . . திருநாமத்து கொண்ட 
தேவரடியார்‌ . ம்பு பெரிய நாச்சி குன்று கிழக்கடைய , , . 


J க்கு காணியாகத்‌ தந்தோம்‌ இப்பூசை தனிக்க காணியா . ... 
ல்‌ கத்தித்‌ த்ரி அ வத்து [இவ]ள்‌ தங்கை இம்மேய இரு ,,.. 


பின்னை நாதாள திருவாட்கை பட்டாள்‌ 


4 _வ.. இராச மாணிக்கப்ப செய்வாய்‌ . . . . த்து இ 


த. நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 266 / 1978 


மாவட்டம்‌ : 
வட்டம்‌ : 
ஊர்‌ : 
மொழி : 
எழுத்து : 
அரசு 2 


மன்னன்‌ : 


இடம்‌ ச்‌ 


குறிப்புரை : 


தஞ்சை ஆட்சி ஆண்டு : 11-அவது 

நன்னிலம்‌ வரலாற்று ஆண்டு : கி. பி. 1189 
அச்சுத மங்கலம்‌ 

குமிழ்‌ த வ்‌ 41311978 
தமிழ்‌ 
சோழர்‌ ப அபு 


மூன்றாம்‌ குலோத்துங்கன்‌ 


ஊர்க்‌ கல்வெட்டு 1 ம 
J 


எண்‌ 


ஸ்ரீ சோமநாத சுவாமி கோயில்‌ ராஜ கோபுரத்தின்‌ தென்புறக்‌ கம்பில்‌ உள்ளது. 


சீரன்‌ஆட்கொண்ட நாயனான பாம்பூர்‌ நாட்டுக்‌ கோன்‌ என்பவன்‌ இறையிலி 
தேவதானமாக நிலம்‌ விட்ட செய்தியும்‌ அதன்‌ எல்லைகளும்‌ கூறப்பட்டுள்ளன. 
இறுதியில்‌ லெவரிகள்‌ திடைக்கவில்லை. 


கல்வெட்டு: 


திரிபுவநச்‌ சக்ரவர்த்திகள்‌ மதுரையும்‌ முடித்தலையுங் கொண்ட 
ருளிந ஸ்ரீ குலோத்துங்க சோழ தேவற்கு பதிநொன்றாவது 
குலோத்‌ [துங்க சோழ வள] 

நாட்டுப்‌ பாம்பூர்‌ நாட்டு வில்லிய நல்லூர்க்‌ காணியுடைய 
வில்லிய நல்லூர்‌ [க]ழவன்‌ சரன்‌ ஆட்கொண்ட நாயனான 
பாம்பூர்‌ நாட்டுக்‌ கோன்‌ உடைய 

ஸ்ரீ பா[த]த்து நீர்‌ வார்த்து இறையிலி தேவதானமாகத்‌ 
தன்‌ காணியிலே விட்ட ஆழ்வார்‌ தேவதானத்துக்குத்‌ 
தெற்குக்‌ கொண்டி யென்று பேர்‌ கூவப்‌[பட்ட நிலம்‌] 

ஆறுமாவும்‌ இருவீழிமிழலைத்‌ தேவதானத்துக்குத்‌ தெற்கும்‌ 
புல்லுடையானென்று பேர்‌ கூவப்பட்ட நிலம்‌ எட்டுமாவும்‌ 
மேற்கடைய நிலம்‌ நாலு மாவும்‌] . உலவ லவ 


த. நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 267/ 1978 


மாவட்டம்‌ : 
வட்டம்‌ : 
ஊர்‌ : 
மொழி : 
எழுத்து : 
அரசு : 


மன்னன்‌ : 


இடம்‌ : 


குறிப்புரை : 


தஞ்சை ஆட்சி ஆண்டு : 20-ஆவது 
நன்னிலம்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி. 1236 
அச்சு தமங்கலம்‌ 

வ இந்தியக்‌ கல்வெட்டு சரக 
தமிழ்‌ ஆண்டு அறிக்கை / 
தமிழ்‌ முன்‌ பதிப்பு: — 
சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு ர்‌ 4 
மூன்றாம்‌ இராஜராஜன்‌ வ்‌ 


சோமனாத சுவாமி கோயில்‌-முதல்‌ திருச்சுற்றுக்‌ கிழக்குச்‌ சுவரில்‌ உள்ளது. 


சோமநாத சருப்பேதி மங்கலத்து ஊரார்க்கும்‌ ச தக்க மங்கலத்து ஊரார்க்கும்‌ முடி 
கொண்ட சோழப்‌ பேராற்றிலிருந்து நீர்ப்பாசனத்திற்கு நீர்‌ பாய்ச்சுவது பற்றி 
தகராறு ஏற்பட்டது. அந்தத்‌ தகராறின்‌ காராணமாக உடையோனான இராஜ 
ராஜப்‌ பேரையன்‌ என்பவன்‌ தவறுதலாக மற்றொருவனுக்குப்‌ பதிலாகத்‌ 
தண்டிக்கப்படுகிறான்‌. பின்னர்‌ இவனுடைய மகனுக்கு *உதிரப்பட்டி'யாக நிலம்‌ 
கொடுக்கப்பட்டது, அந்நிலத்தை இரண்டாயிரத்து நூறு காசுகள்‌ பெற்றுக்‌ 
கொண்டு இறையிலியாக விற்றுக்‌ கொடுத்த செய்தி கூறப்பட்டுள்ளது. 


கல்வெட்டு : 


.  ்ரீ இராஜராஜ தேவற்கு யாண்டு இருபதாவது துலா[நாள்‌] 

. சியும்‌ வியாழக்‌ கிழமையும்‌ பெற்ற அத்தத்து நாள்‌ குலோ 

. , னையூர்‌ நாட்டுச்‌ சேராமனாத தேவமங்கல]த்து உடையார்‌ 

. ஆதிசண்டேஸ்வர தேவர்‌ கன்மி]களுக்கு சோமனாத தே 

தம்‌ . , கூடின மாட்டல குடியூரிருக்கும்‌ . , 

ய பாரில்‌ உடையரான்‌]. . ந்தானான எதிரிலா பெரு .உ.. 
ய(ன்‌) னேன்‌ இசைவுத்‌ தீட்டு குடுத்த ப 

7 ரிசாவது பெரிய தேவற்கு முப்பத்தைஞ்சாவது நாளில்‌ இன்னாய 

னார்‌ தேவதானமும்‌ திருநாமத்துக்‌ கா 
8 ணியுமான சோமனாத தேவமங்கலத்துக்கும்‌ சோமனாததேவச்‌ 
சருப்பேதி மங்கல 


ஜெ டெ மே 6. 


(திருப்பவும்‌) 


10 
11 
12 
13 
14 
15 
16 
17 
18 
19 
20 


21 


22 


22 


& o> 


. 24 


கம. 


26 


த்துக்கும்‌ [நாடாய] முடிகொண்ட சோழப்‌ பேராறு நீர்‌ பெருக்‌ 
குறெ இடத்து சீதக்க மங்‌ 

கலகதிரர்‌' உடன்‌ அணைப்பிணக்காகப்‌ பிணங்குகிற இடத்து 
சீதக்க மங்கலத்து அனுஸா 

னத்து . . . ஒருத்தனுக்குத்‌ தலைமாறு என்‌ தவர[ப்‌*]பன்‌ உடை 
ர்வ இராஜராஜ பேரையனை 

தெண்டிக்கையில்‌ இவன்‌ குடும்பமான எனக்கு உதிரப்பட்டி 
யாகப்‌ பெரியதேவற்கு முப்பத்‌ 

தொன்பதாவது நாள்‌ எழுபத்தேழினால்‌ இறையிலி இட்ட நில 

ன்‌ இருமுகப்படியும்‌ இ . . . இன்னாயனார்‌ கோயில்‌ கல்வெட்‌ 
டுப்‌ படியுமாய்‌ இட்டப்பரகுடியில்‌ 

தேவர்‌ காணிபற்றாய பெண்‌ . . . . யார்‌ மாதேவியார்‌ அனுப 
வித்துப்‌ போந்த நிலத்து இ 


்‌ றையிலியாக[வி*]ட்ட. [நில]த்துக்கு நன்னிலமாங்குடியிலும்‌ . . . 


மா இட்டு ஏற்றி இறு 


த்து வருகிற [நிலத்தில்‌] அனுபவித்து வருகிற நிலம்‌ , . . ழய 
புற. . . . லவார்க்கு குடுக்கில்‌ 
இறையிலி , . . .. ன அனுபவித்தபடியே இறையிலியாகத்‌ திரு 


நாமத்துக்‌ காணியாக குடுப்ப ௦ 


தன்று . . சுவாமி இருவுள்ளமாகையாலும்‌ என்னைப்பிள்ளை 


இருக்கேள்‌ இன்னாளிலே 


புணைத்து . . ட, ள்கிற இடத்து டப்‌ உள்ளூது 
இசந்து குடுத்தது போகிற ..... 


இங்கு இ. . . . உற்பத்தி இலோமையில்‌ இன்னிலம்‌ உடையார்‌ 
சுவாமி [தே] ந்‌ 

வர்‌ திருவுள்ள . . ... இன்னாயனார்க்கு திருநாமத்துக்‌ காணி 
யாக குடுத்தாகில்‌ , ... . காக 

கி என்துரை . .... - இறையிலி ஸ்ரீதேவிவதிக்கு மேற்கடைய 


இராசேந்திர சோழ வாய்க்காலு 


திங்க ஆம்‌ [சதிர]த்து ய்‌ நிலம்‌ ஒருமா நீக்கி இதன்‌ 

மேற்கு பா... 

உ உனாயனார்‌. இருமுன்பே நீர்வார்த்து இறையிலியா 

கக்‌ குடுத்து என்‌ . . . .. பண்டாரத்து நான்‌ வாங்கின காசு 
இரண்டாயிரத்தறு நாறு இக்காசு  இரண்டாயிர த்தறுநூறும்‌ 
கொண்டு தேவர்‌ திருவிள்ளமானபடியே இன்னிலம்‌ காலும்‌ 
ஒட்டுபடி நெல்லும்‌ இறையிலியா...யர்‌ காடன்‌ அனுபவித்து 
வருகிற......மக்கு.......சோழ...கண...... தலிகப்‌...... பேறாக 
காணி ஆனமைக்கு , . .. ௨. 


27 


28 


29 


20 


31 


படியே நீர்வார்த்து . . . ... . இன்னிலத்துக்கும்‌ இப்படி 
[நெல்லுக்கும்‌] [இவர்‌] பகன்‌ செய்தருளின திருமுகங்‌ 
களும்‌ . . இப்படி நெல்லு நன்னில மாங்குடியிலும்‌ மாய்‌ 
யார்‌ லும்‌ நிலத்திலே பூமிக்கு ன இங்க பட 
௮... தேவப்ரம்ம .. , ராஜ...து இ. டக்கு 

- . இவை. . . சக்கரவத்தி . . . ட வர்கவிம்‌ ஓ. 

[மு]ன்பே நீர்வார்த்‌[துக்குடுத்து] இக்காசு ன்டரவிரதல்‌: அறு 
நூறு கைக்கொண்டு இசைவு தீட்டுக்‌ குடுத்தேன்‌ உடையார்‌ 
சோமனாத தேவர்‌ கோயில்‌ ஆதிகண்டேஸ்வர தேவர்‌ கன்மி 
களுக்கு இந்தப்‌ பாடி காப்பாரில்‌ உடையான்‌ நின்றாடுவானான 
எதிரிலாப்‌ பெரியான்‌ இப்‌ . . . . - டையார்‌ ஈஸ்வரதேவன்‌ 
எழுத்து இவை கருப்பூரூடையான்‌ . . . . 

இப்படி ஆ[னமை/க்கும்‌ இவை சோமனாத சருப்பேதி மங்கலத்துக்‌ 


காணியுடைய கானிக்காரமகது . . . சுவாமி பட்டன்‌ மகன்‌ 

சோம தேவ பட்டன்‌ எழுத்து இப்படி அறிவேன்‌ சைவர்‌ 

காத்தவேள்‌ இப்படி அறிவேன்‌ இடையாற்று . ... .. கு 

. வனேந்‌ இப்படி அறிவேன்‌ செரு. ..... ளிகுடி 
இப்படிக்கு எதிரிலாப்‌ பெரு . . . 

னேந்‌ இப்படி அறிவேன்‌ . . . . சோமதேவபட்டனேன்‌ இப்படி 


அறிவேன்‌ மங்களூர்‌ நாராயண பட்டன்‌. சோம சாதுன 
சாஜியேன்‌ இப்படி அறிவேன்‌ ஸ்ரீகதை திருவெண்காடுடை 
கடினம்‌ அரத்‌ இப்படி அறிவேன்‌ வரேன்‌ . . . . னேன்‌ ட 
அறிவேன்‌ . . தாலாட்டத்து மணிக்ரொர்ம்த்து சோழ . 
இப்படி அறிவேன்‌ € ..... இப்படி அறிவேன்‌ ட. 
சருப்பேதி மங்கலத்து . . . . .. நாங்குடையான்‌ இப்படி 
அறிவேன்‌ . . . .ழ யானேன்‌ இப்படி அறிவேன்‌ . ... . 


த. நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 268/ 1978 


மாவட்டம்‌ : தஞ்சை ஆட்சி ஆண்டு : 21-ஆவது 
வட்டம்‌ : நன்னிலம்‌ வரலாற்று ஆண்டு : இ.பி. 1199 
ஊர்‌ : அச்சு தமங்கலம்‌ 
ட இந்தியக்‌ கல்வெட்டு 

மொழி தமிழ்‌ ஆண்டு அறிக்கை : 
எழுத்து : மிழ்‌ 

i த முன்‌ பதிப்பு : 408 of 1928 
அரசு : சோழர்‌ 
மன்னன்‌ : மூன்றாம்‌ குலோத்துங்கன்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 4 

எண்‌ 

இடம்‌ : சோமனாதசுவாமி கோயில்‌ முதல்‌ பிரகாரக்‌ கிழக்குச்‌ சுவரில்‌ உள்ளது, 


குறிப்புரை : புதியதாக வீதிகள்‌ செய்யப்பட்டு, அதில்‌ மனைகள்‌ ஒதுக்கப்படுகின்றன. அவ்வாறு 
மனைகளைத்‌ தானமாகப்‌ பெறுபவர்கள்‌ புதியவர்கள்‌ அல்ல. பழைய வீதியில்‌ மனை 
களைப்‌ பெற்றிருந்தவர்களே ஆவார்‌, அம்மனைகளை விற்கவும்‌, பிற மாற்றங்கள்‌ 
செய்யவும்‌ உரிமைகளும்‌ அளிக்கப்படுகின்றன. அடுத்த கல்வெட்டும்‌ இச்செய்தி 
யோடு தொடர்புடையதே. 


கல்வெட்டு 


1 ஸ்வஸ்தி ஸ்ரீ உடையார்‌ அருளிச்‌ செய்யக்‌ குலோத்தங்க சோழ 
வளநாட்டுச்‌ சோமநாத மங்கலத்து உடையார்‌ சோமநாத 


தேவர்‌ காணி சிவ . . . . ப்ரவணதராசாக . . : ஆண்டார்‌ 
சோமநாத [மங்கலத்து உடையார்‌ சோமநாத தேவர்‌ தரமிலி 
நிலத்து வி. . . களும்‌ மற்றும்‌ பல்‌ .. . 


2 காணியாகக்‌ கொண்டும்‌ மனை எடுத்து இருந்த திருவீதி முன்பு 
நின்றபடி. பேர்த்து இரண்டாந்திருவீதியாகச்‌ செய்கையில்‌ 
இத.... வதியி. .. படறி. .. .ம்பழ ....ன்‌ இத்தாய 
முன்பு . . , கள்‌ உள்ளிட்டார்‌ மனைகள்‌ பழம்படியே இவர்‌ 
களுக்கு காணியாக விட்ட பின்பு கொள்வார்க்கு... 

2 னை சண்டேஸ்வரப்‌ பெருவிலையாக தானத்தார்‌ நிச்சைத்த 
காசுக்கு விற்கவும்‌ இம்மனைகளும்‌ முன்பு விலகொண்ட... 
யாமாகக்‌...ண்ணிட்ட ஒரு மனைகளும்‌ இம்மனைகள்‌....தா... 
ஆகக்கடவதாகவும்‌ இப்படிக்கு தான நியோகம்‌ குடுக்கவும்‌ 
இப்படி பேசி கல்வெ 


(திருப்பவும்‌) 


ம 


வெட்டியபடி இறையிலி இருபத்தொன்பதாவது பசான முத்‌ 
லாகவும்‌ சொன்னோம்‌ இப்படி செய்க கவிச்சக்கரவத்தி 
எழுத்து யாண்டு ௨௰௧ ன்‌ வரை...ஆனத்தூருடையான்‌ 
எழுத்து இவை ஞானசிவன்‌ எழுத்து இவை சீகண்ட தேவ 
மூவேந்த வேளான்‌ எழுத்து இவை முதற்கணக்கு . 

குழலூருடையான்‌ எழுத்து இவை முதற்கணக்கு , சோமநாத 
மூவேந்த வேளாள்‌ எழுத்து. 


த. நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 269/ 1978 


மாவட்டம்‌ : 


வட்டம்‌ : 
ஊர்‌ 2 
மொழி : 
எழுத்து : 
அரசு 2 


மன்னன்‌ 2 


இடம்‌ : 


குறிய்புரை : 


தஞ்சை ஆட்சி ஆண்டு : 21-அவது 
நன்னிலம்‌ வரலாற்று ஆண்டு : கி. பி. 1237 
அச்சுதமங்கலம்‌ 
இந்தியக்‌ கல்வெட்டு 16 
தமிழ்‌ அண்டு அறிக்கை | 40711925 
தமிழ்‌ 
சோழர்‌ வ்‌ TT 


மூன்றாம்‌ குலோத்துங்கன்‌ ஊர்க்‌ கல்வெட்டு | 5 


எண்‌ 


சோமனாதசுவாமி கோயில்‌ முதல்‌ பிரகாரக்‌ கிழக்குச்‌ சுவரில்‌ உள்ளது. 


மூன்றாம்‌ குலோத்துங்க சோழனின்‌ இருபத்தொன்றாம்‌ ஆட்சியாண்டில்‌, உடையார்‌ 
சோமனாத தேவர்‌ திருவுலா செல்லும்‌ திருவீதி அகலம்‌ போதவில்லை என்பதால்‌ 
அகலப்படுத்தப்படுறெது. அத்‌இருவீ தியில்‌ வீடுகள்‌ அதிக நெருக்கம்‌ இன்‌ றி இருந்த 
தால்‌, தேவையான அளவு நிலத்தினைத்‌ தூர்த்து அகலப்படுத்தினர்‌. ஆனால்‌ அவ்வாறு 
செய்கையில்‌ சிலர்‌ மட்டும்‌ பாதிப்புள்ளாகின்றனர்‌. எனவே அதை முதையிடு 
கின்றனர்‌ அதைக்‌ கேட்டு ஸ்தானத்தார்‌ சில விதிகளும்‌, முறைகளும்‌ கூறுகின்‌ றனர்‌. 
அதனைஇக்கல்வெட்டு குறிக்கிறது. இங்கு தூர்க்கப்படும்‌ மனைகளில்‌ உள்ளோரை 
புதிதாகச்‌ செய்யப்படுகின்ற இரண்டாம்‌ திருவீதியில்‌ குடியேறச்‌ செய்தல்‌; இத்திரு. 
வீதியில்‌ மனைகள்‌ வாங்கியிருந்த வியாபாரிகளுக்கு, அதே விலையில்‌ புதிய இரண்டாம்‌ 
வீதியில்‌ மனைகள்‌ ஒதுக்குதல்‌; அதுவன்றி பிறமனைகள்‌ வாங்குவதாயின்‌ புதிதாக 
நிச்சயிக்கப்படும்‌ விலைக்கு (அதனை சண்டேஸ்வர விலையெனக்‌ கல்வெட்டு 
குறிக்கிறது) விற்றல்‌; பதிலுக்குப்‌ பெறுகின்‌ ற மனைகளுக்குரிய வரியும்‌, விலையும்‌ 
மாருதுஇருக்கும்‌; என்பன போன்ற விதிகள்‌ இங்கு. குறிக்கப்படுகன்‌ றன. 


கல்வெட்டு : 


1 ஸ்வஸ்தி ஸ்ரீ திரிபுவன சக்ரவத்திகள்‌ மதுரையும்‌ கருவூரும்‌ 
ஈழமும்‌ பாண்டியன்‌ முடித்தலையுங்‌ கொண்டருளிய ஸ்ரீகுலோத்‌. 
துங்க சோழ தேவர்க்கு யாண்டு ௨௰௧ ஆவது மகர 
[நாயற்று]... தங்கள்‌ கிழமையும்‌ பெற்ற பூசத்து நாள்‌ 
குலோத்துங்க [சோ]ழவளநாட்டுப்‌ பனையூர்‌ நாட்டுச்‌ சோம 
நாத தேவமங்கலத்து உடையார்‌ சோம 


(இரும்பும்‌) 


ம 


நாத தேவர்‌ கோயில்‌ ஆதிசண்டேஸ்வர தேவர்‌ திருவருளால்‌ 


இக்கோயில்‌ ஸ்ரீகாரியஞ்‌ செய்வானும்‌ ஸ்ரீமாஹேஸ்வரக்‌ கண்‌ 
காணி செய்வார்களுந்‌ தேவர்கன்மி...உள்ளிட்ட இஸ்தா 
னத்தோம்‌ ஓலை இன்நாயனார்‌...நிலத்துத்தி...களில்‌ மனைகள்‌ 
முன்பு சண்டேஸ்வர விலைகொண்டுடைய வியாபாரிகள்‌ 
பள்ளி 
மக்களும்‌ இவ்வாண்டு கொள்கிற குடிமக்களுங்‌ கண்டு 
இந்நாயனார்‌ எழுந்தருளஞுறெ திருவீதியாட்டில்லாமை குடி 
நெருக்கம்‌ இன்றியே இருந்தமையில்‌ திருவீதியில்‌...ரத்து 
இரண்டாந்‌ திருவீதி ஆகக்‌ கண்டு குடி ஏறவேணுமென்று 
இப்படி ட்வைன்‌ தூர்க்க வேண்டுமிடம்‌ ஸ்ரீபண்டா 
ரத்திலே 


வேண்டுவதிட்டுத்‌ தூர்த்து குடுக்கவும்‌ இத்திருவீதிகளில்‌ மனைக 


ளில்‌ முன்பு வில்கொண்டுடைய வியாபாரிகள்‌ உள்ளிட்‌ 


g டார்க்குத்‌ தலைமாறு இடு/கிற/மனைக/[ளும்‌] .... ப்படி இவ்‌ 
. விலையாய்‌ நிற்கவும்‌ அல்லாத மனைகள்‌ நிச்சயித்த [காணிக்கு 
. சண்டேஸ்வர விலையாகக்‌ கொள்ளவும்‌ இம்மனைகள்‌ தாங்‌. 


களே...து விழாம 

நோக்கி இருக்கும்‌ இடத்து முன்பு காணியாகக்‌ கொண்டு 
இறை இறுத்து வந்தமனைகளுக்குத்‌ தலைமாறு பெற்ற மனைக 
ளும்‌ இவ்வாண்டு விலைகொள்கிற மனைர்க்கு. இறையிலி 
[இறுத்த] வர்த்த தானதமன விக்கிரையங்கள்‌ செல்லக்‌ 
கடவதாகவும்‌ இப்படிக்கு கல்வெட்டவும்‌ முன்பிலாண்டுகள்‌ 
காணி கொண்டார்‌ மனைகள்‌ இடித்து இப்படி நிற்க 


வேண்டுகையில்‌ இவ்வாண்டுகளில்‌ மனை எடுக்க ஸ்ரீபண்டாரத்து 


இட்ட காசும்‌ நெல்லும்‌ பண்டங்களும்‌ இழக்கவும்‌ பெற 
வேணுமென்று நாங்கள்‌ இத்தேவர்க[ன்மிகளுக்கு விண்‌ 
ணப்‌]பஞ்‌ செய்தமையில்‌ இப்படி செய்கவென்று தேவர்‌ ப்ர 
ஸாதஞ்‌ செய்தருளின தஇருமுகந்‌ தந்தமையில்‌ இத்தரமிலி 
நிலத்துத்‌ திருவீதிகளிலும்‌ மனைகளில்‌ வியாபாரி உள்ளிட்‌ 


டார்‌ முன்பு சண்டேஸ்வர விலை கொண்டுடையராய்‌ இருந்த 


மனைகளுக்குத்‌ தலைமாறு பெற்ற மனைகளும்‌ இவ்வாண்டு விலை 

- கொண்டு மனைகளுந்‌ தா...வி...யழாமல்‌ நோக்க இருக்கக்‌ 

கடவார்களாகவும்‌ இம்மனைகளில்‌ மேனோக்னெ மரமும்‌ 

ர கணறும்‌ டட அடல அகப்பட இவ்வாண்டு 
எழுதல்‌ இ 


8 


10 


il 


றையிலி வர்த்ததானதமன விக்கரையங்கள்‌ செல்லக்‌ கடவதாக 
வும்‌ இப்படி சந்திராதித்தவரை அனுபவிக்கக்‌ கடவார்களா 
கவும்‌ முன்பிலாண்டுகளில்‌....... ண்டதா மனைகள்‌ எடுக்க 
ஸ்ரீபண்டாரத்து...க்கக்‌ கடவுதாகவுஞ்‌ சொன்னோம்‌ இப்படி... 
இப்படி 

டிக்கு இவை....க்குச்‌ சருப்பேதி உடையான்‌ அழகிய மணவாளன்‌ 
அம்மை அப்பன்‌ எழுத்து இப்படிக்கு இவை கோயில்‌ கண்‌ 
காணி.. பேராயிரமுடையான்‌ சிவமாதரித்தான்‌ எழுத்து... 
காணி உடைய தேவர்கன்மி கெளதமந்‌...சோமநாத 

தேவனான சோமநாதபட்டன்‌ எழுத்து இப்படிக்கு இவை இக்‌ 
கோயில்‌ சிவப்பிராம்மணக்‌ கண்காணி உடைய பராசரன்‌ 
இருச்சிற்றம்பல... கண்டதேவபட்டன்‌ எழுத்து இப்படி அறி 
வேன்‌ பராசரன்‌ திருச்சிற்றம்பலமுடையான்‌ விஸ்வேஸ்‌ 

வர பட்டன்‌ எழுத்து இவை இக்கோயில்‌ கண்காணிக்‌ கணக்கு 
தூவூருடையான்‌ எழுத்து இப்படிக்கு இவை ஸ்ரீமாஹேஸ்வர 
கண்காணி சோமநாத தவர்‌ கோயில்‌] ஸ்ரீகாரியம்‌ ஜய 
துங்க ப்ரம்மாதிராஜ........ எழுத்து ௨ 


த. நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 270/ 1978 


மாவட்டீம்‌. : தஞ்சை ஆட்சி ஆண்டு : 9-ஆவது 
வட்டம்‌ : நன்னிலம்‌ வரலாற்று ஆண்டு : இ.பி. 1219 
ஊர்‌ : அச்சுதமங்கலம்‌ 

இந்தியக்‌ கல்வெட்டு | 1409/1978 
மொழி : தமிழ்‌ ஆண்டு அறிக்கை / 
எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு: — 
அரசு : சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு ட 
மன்னன்‌ : மூன்றாம்‌ இராஜராஜன்‌ ப்‌ 
இடம்‌ : சோமனாத சுவாமி கோயில்‌, முதல்‌ பிரகாரக்‌ கிழக்குச்‌ சுவரில்‌ உள்ளது. 


குறிப்புரை: முளைத்தான்‌ ஆன சண்டேஸ்வரப்‌ பெருந்தச்சன்‌, அவன்‌ மனைவி சொன்னவாறு 
அறிவாள்‌, இவர்கள்‌ ஆண்‌ மக்கள்‌ நால்வர்‌, மகள்‌ ஒருத்தி ஆகிய ஏழு பேர்கள்‌ 
கொண்ட தச்சர்‌ குடும்பம்‌ தம்மை விற்றுக்கொண்டு அடிமையான செய்தி கூறப்‌ 
படுகிறது. 


கல்வெட்டு : 

1 ஸ்வஸ்தி ஸ்ரீ திரிபுவனச்‌ சக்ரவத்திகள்‌ ஸ்ரீ இராஜாதிராஜ 
தேவர்க்கு யாண்டு ௩ நாள்‌ ஈ௬மஉ னால்‌ 

2 விலை கொண்டு புகுந்த கல்த்தச்சரில்‌ முளைத்தான்‌ ஆன சண்‌ 
டேசுரப்‌ 

2 [பெருந்தச்சனும்‌ இ]வன்‌ அகமுடையான்‌ சொன்னவாரறிவாளும்‌ 
இவள்‌ மகன்‌ நல்லானான 

4 ருந்தச்சனும்‌ இவன்‌ தம்பி உலகனும்‌ இவன்‌ தம்பியம்பலவ 
னும்‌ இவன்‌ தம்பி 

5 அன நங்கைப்‌ பனை ஆண்டாளும்‌ மடவடிமை. 


த. நா. தொ. ஆய்வுத்துறை 


தொடர்‌ எண்‌ : 271 / 1978 


மாவட்டம்‌: தஞ்சை ஆட்சி ஆண்டு : னு 
வட்டம்‌ : நன்னிலம்‌ வரலாற்று ஆண்டு : இ.பி. 12, 18-ஆம்‌ 
நூற்றாண்டு 
ஊர்‌ : அச்சுதமங்கலம்‌ 
i இந்தியக்‌ கல்வெட்டு [0 
மொழி : தமிழ்‌ அண்டு அறிக்கை | 
தா மிட்‌ 
எழுத்து தமழ்‌ மூன்‌ பதிப்பு: ட 
அரசு : 4 
ண்ட னவ 2 ஊர்க்‌ கல்வெட்டு 7 
்‌ எண்‌ 
இடம்‌ : சோமனாத சுவாமி கோயில்‌ முதல்‌ பிரகாரக்‌ கிழக்குச்‌ சுவரில்‌ உள்ளது. 
குறிப்புரை : ராஜராஜப்‌ பேரையன்‌ குடும்பத்துக்கு (இவ்வூர்க்‌ கல்வெட்டு எண்‌ மூன்றில்‌ 
குறிக்கப்படுபவனாக இருக்கலாம்‌,) மூன்று நிலம்‌ கொடுத்ததைக்‌ குறிப்பிடுகிறது. 
அந்நிலத்தின்‌ எல்லைகளும்‌ குறிக்கப்படுகின்றன. இடையிடையே மிகவும்‌ சிதைந்து 
விட்டது. 
கல்வெட்டு: 


1 ஸ்வஸ்திஸ்ரீ உடையார்‌ அருளிச்‌... தவர்க்கும்‌ ஜயதுங்க ப்ரம்மாதி 
ராஜர்க்குப்‌...ராஜராஜ பேரையர்க்‌ குடும்பத்துக்கு சொம 
நாத மங்க 

2 லத்துப்‌ பிடிகுன்‌...... பெற்ற பிள்ளைக்கு நாம்‌ குடுத்த நிலம்‌ ௩ 
இவர்களில்‌...களா உடையார்‌ சோமனாத தேவர்‌ ...... 

3 வெட்டிக்‌ குடுக்கக்‌ கடவார்களாகச்‌... கவிச்சக்ரவத்தி எழுத்து 
யாண்டு ஓஞ்சா.. ந்‌ எழுத்து இவை அத்தன்‌... 

4 முதற்கணக்கு கருப்பூருடையானேன்‌... நாயக.......... ல்லும்படி 
சோமனாத....நிலம்‌ காலும்‌ முண்‌ ...நோக்கு இருமன்னி நஞ்சு 
அரை எழுத்து இ 

5 துக்கு குலோத்துங்க சோழ வளநாட்டு சோமனாதச்‌ சருப்பேதி 
மங்கலத்து [மனகூர்‌] இறுக்குங்‌ கீமை...ராஜன்னா வாய்க்‌ 
காலுக்கு தெற்கு மூத்த தேவ சக்கரவத்தி.... 


6 .தீதுமே...ம்படி... கட்டம்‌ விட்ட நிலம்‌ அரை....இவனுக்கு.... 
னுக்கு....னன்‌ விஸ்வேஸ்வர... கொண்ட... க்கு மூத்த....ணாற்று 
இரண்‌... 


7 இப்படிச்‌ செய்க கவிச்சக்ரவத்தி எழுத்து யாண்‌... 


த. நா. தொ..ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 272 1978 


மாவட்டம்‌: தஞ்சை ஆட்டி ஆண்டு : — 
வட்டம்‌ : நன்னிலம்‌ வரலாற்று ஆண்டு : இ.சி. 12,12-ஆம்‌ 
தர டன்‌. நூற்றாண்டு 

ஊர்‌ : அச்சு தமங்கலம்‌ 

இந்தியக்‌ கல்வெட்டு 1: 
மொழி: தமிழ்‌ ஆண்டு அறிக்கை ] 

ல்‌ மிம்‌ 

எழுத்து தமிழ முன்‌ பதிப்பு : ௮ 
அரசு : சோழர்‌ 
மன்னன்‌ : கோனேரின்மை கொண்டான்‌ ஊர்க்‌ கல்வெட்டு | 8 

எண்‌ 

J 

இடம்‌ ; சோமநாதசுவாமி கோயில்‌--முதலாம்‌ இருச்சுற்று கிழக்குச்சுவரில்‌ உள்ளது, 


குறிப்புரை : சோமநாத மங்கலத்து மகா சபையினர்‌, தங்கள்‌ ஊர்ப்‌ பொதுவான நிலத்தை 
வைத்ய விருத்திக்கும்‌. பிறவற்றுக்கும்‌ அளித்ததைக்‌ குறிப்பதாகத்‌ கோன்றுகிறது. 
மிகவும்‌ சிதைந்து இருப்பதால்‌ கருத்தைத்‌ தெளிவாக அறிய இயலவில்லை. 


கல்வெட்டு: 


1 ஸ்வஸ்திஸ்ரீ திரிபுவந சக்ரவத்தி கோனேரின்மை... கொண்டான்‌ 
[கு]லாத்துங்‌ சோழ வள நாட்டுப்பனையூர்‌ நாட்டு சோம 
நாத சதுப்பேதி மங்கலத்து ஸபை [யார்‌] தங்களூர்‌ நிலம்‌ 
நூற்றி (ருபத்தொ.. த்து வைத்ய விருத்திக்கு அனூபமன்ப... 
லாதிராசன்‌ இறையிலியாகப்‌ பெற்ற பங்கு அரையின்‌....ஈலும்‌ 
அம்பட்டன்‌ கவிச்சக்கரவத்து.. யன்‌ இவை... யாக [வ] 

2 . காலினால்‌ நிலம்‌ எழுமாவரையும்‌ மாவரை நீக்கி நீக்கி நின்ற 
நிலத்துக்கு....னபதானம்‌ நிச்சயித்தபடி தவிர வேலி ஒன்றுக்கு 
ஊர்க்காலால்‌ . [பதி]ன்கலம்‌... தங்கலத்தினால்‌ இருபத்‌...இரு 
நூற்று நாற்பதே முக்காலும்‌ வை[த்த] பங்கு........... பங்கு 
இறையிலி ஆன நிலத்துக்கு... வசைப்பட்ட காசு இரண்‌... 

3 .க்கால்‌... பத்து முன்றே ஒன்று...க்காணிக்கு முக்காலும்‌ இரு 
பதாவது பசான்‌ முதல்‌ தண்டி முதலாம்‌...[மா]கக்‌ காசும்‌ 
இறையிலிக்கு இன்‌... ஒன்பது........ அரையின்‌ தேரைக்‌ காசும்‌ 
ஆக தொண்ணூற்று [ஏழே] முக்கா ...கீழரைக்கா[ல்‌ காரிலும்‌] 
[நிச்சயித்த]... இறுக்கவும்‌ கடவதாக வரியி 


(திருப்பவும்‌) 


10 


. தீதப்படி...வதாவது பசான...படி கடமை இறுக்க எழுதினான்‌ 


திருமந்திர வோலை [நெ]றியுடைச்‌ சோழ...து இவை பிரிதி 
கங்கரையன்‌ எழுத்து இ[வை] பங்களத்தரையனெழுத்து 
இவை...... [இராசா]இிராசனேன்‌ இவை...எழுத்து இவ்வூர்‌ 
[கா]லிங்கராசனெழுத்து இ 

ரிலி சோழ... 


ண னப்‌ சோழ. வளநாட்டு [பனையூர்‌ 


நாட்டு சோமனாத சருப்பேதி மங்கலம்‌ ௫...... பெற்ற 
பங்கால்‌ ௫:...நிற்க்கும்‌ பங்கு ஞனால்‌ ௫ ... அம்பட்டன்‌ 
தவச்‌ சக்கரவத்து(க்‌)கள்‌........... பெற்ற [பங்கு]...ய இறையி 


லிவாயநற்கும்‌ பங்குலினால்‌ ௫ ல ஹம்‌ ஆக ௫௧ ஐ நீக்கி 


நின்ற௫்‌...... புதண்ட திருவாய்மொழிந்தருளினபடி தவிர 
'ஊர்க்காலால்‌ வேலி...ஆக ௫ ..... எப்படி காசு உள ௪௰ 
க்கல்‌ பங்கும்‌ அம்பட்ட பங்கும்‌ ஆய [இதிற்‌ பட்ட]...... 
கழிரையிலியா...... ௫-வ ஆகக்‌ காசு உளசமி௩ 


டட ௰௪ ஆக இறுக்கும்‌ விளை ௫...... இறையிலியால்‌ காசு கவ 


௯ ௪ கு ௫: ஆகக்‌ காசு ஆஎ௰ ஐ ௪ ௫௩ ர பசான மிறுக்‌: 
கும்‌.. ....௫* த்தால்‌........... இரு ௫௩ சம ௫௩ ஞூ... 
ஈர ௫ சொ...... [யாண்‌]டு ௨௰ ஆவது பசான முதல்‌ தண்‌ 


டும்‌ படிக்கு இவை புரவரி ஸ்ரீகரணந[ாயகம்‌] பெருநலூரு., 


டையானெழுத்து இவை [ஸ்ரீகரண] நாயகம்‌ பாலையூர்‌ இழவன்‌ 
எழுத்து 


[கரண நாயகம்‌ குழலூருடையான்‌ எழுத்து [புரவரி 


ஸ்ரீகரண] [நாய]கம்‌ [ப]ந்தணை நல்லூருடையாளெழுத்தூ 
இவை புரவரி ஸ்ரீகரணத்து முக[வெட்டி] [ப]ந்தணை நல்லூ 
ருடை[யானெழுத்து இவை] புரவரி ஸ்ரீகரண [நாயகம்‌] மங்‌ 
கலமுடையானெழுத்[து]...... டி நெற்குன்றற்‌ கழையானெ 
முத்து இவை புரவரி ஸ்ரீகரண(ர)த்து முகவெட்டி......தேவு 
டையானெழுத்து இவை.............த்து... இவை கச்சி 
அராயனெழுத்து 


னெழுத்து இவை சனகராயனெழுத்து...... இவை மூவேந்‌ 


தரயனெழுத்து இவை.......சனெழுத்து இவை வாண.... 
எழுத்து ௨ 


> 


> 


த. நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 273 | 1978 


மாவட்டம்‌ : 
வட்டீம்‌ : 
ஊர்‌ : 
மொழி 
எழுத்து : 
அரசு: 


ஊன்னன்‌ 2 


இடம்‌ : 


குறிப்புரை : 


கல்வெட்டு 


தஞ்சை ஆட்சி ஆண்டு : — 
நன்னிலம்‌ வரலாற்று ஆண்டு க்‌ இ.பி. 72, 19-ஆம்‌ 
அச்சுதமங்கலம்‌ அதரடி 


இந்தியக்‌ கல்வெட்டு ] 


1 405 of 1978 
தமிழ்‌ ஆண்டு அறிக்கை : ர்‌ ட 
மிழ்‌ 
புன்ட முன்‌ பதிப்பு: — 
ட ஊர்க்‌ கல்வெட்டு \ 2 


சோமனாதசுவாமி கோயில்‌ முதல்‌ பிரகாரக்‌ கிழக்குச்‌ சுவரில்‌ உள்ளது, 


சோமநாதமங்கலத்துத்‌ தச்சர்கள்‌ சிலர்‌, தாங்கள்‌ குறிப்பிட்ட அளவு நிலம்‌ 
கொடுபதன்‌ மூலம்‌ வரும்‌ மொத்த நிலம்‌ ஆறு மாவினையும்‌, கொடுத்து இசைவுத்‌ 
தீட்டு எழுதியதைக்‌ குறிக்கிறது, இவ்விசைவுத்‌ தீட்டு, ஆண்டார்‌ சோமநாத 
தேவர்க்கும்‌ ஜயதுங்கப்‌ பிரம்மா திராயனுக்கும்‌ எழுஇக்கொடுக்கப்பட்டுள்ள து. 
எதற்காகக்‌ கொடுத்தனர்‌ என்பதை அறிய இயலவில்லை. 


1 ஸ்வஸ்தி ஸ்ரீ உடையார்‌ அரு[ளி*] செய்யக்‌ ஆண்டா[ர்‌ சோம 
நாததேவர்க்கும்‌ ஜயதுங்கப்‌ பிரம்மராயனுக்கும்‌ சோமநாத 
சருப்பேதி மங்கலத்துத்‌ தச்சரில்‌ குலோத்துங்கச்‌ சோழ[ப்‌] 

2 பெரு[ந்தச்சனும்‌] குடியன்‌ ஆன ஈசுரதேவப்‌ பெருந்தச்சனும்‌ 
ஐஞ்ஞாற்றுவப்‌ பெருந்தச்சனும்‌ தங்கள்‌ அத்தாந்தகெகிற 
வழிக்கு குலோத்துங்க சோழப்‌ பெருந்தச்சன்‌ ஒரு மா வரை 
[நில] 

2 மும்‌ [இவன்‌ த]ம்பி னெம/சி]வாயப்‌ பெருந்தச்சன்‌ [அ]ரை மா 
நிலமும்‌ ஐஞ்ஞாற்றுவப்‌ பெருந்தச்சன்‌ ஒரு மா வரை நில 
மும்‌ இவன்‌ தம்பி திருவகம்படிப்‌ பெருந்தச்சன்‌ அரைமா 
நிலமும்‌ ஈசுரதேவப்‌ [பெரு] 

4 த்தச்சன்‌ ஒரு மா வரை நிலமும்‌ இவன்‌ தம்பி வேச்ச...கம்‌ பெருந்‌ 
தச்‌[சன்‌ அ]ரை [மா] நிலமும்‌ ஆக நிலம்‌ ஆறு மாவும்‌ இன்‌ 


(ிருச்பவும்‌) 


நிலவிழுக்காட்டோமாதயால்‌ வந்த மனை கு[டி]யும்‌ இச்சோம 
நா(த)ச்‌ சருப்பேதி மங்‌[கலத்து] 

பட்‌.... . பணி செய்து பெறுவான்‌ முறை. ... பேறுகள்‌ பெறவும்‌. 
செய்வா]ர்களாகத்‌ தச்சர்களில்‌ இசைந்து இசைவுத்‌ தீட்டு 
இட்டபடியே[செ]ய்யார்‌ சோமநாத தேவர்‌ கோயிலிலே கல்‌ 
வெட்டப்‌ பெறரேவணு] 

மென்‌[று] இவர்கள்‌ ந[மக்குச்‌ சொ]ன்னமையில்‌ இப்படி செய்யக்‌ 
கடவதாகக்‌...... செய்க தவச்சக்ரவத்திகள்‌...... ன்னால்‌ இவை 
திருமந்திர ஒலை அழகிய 

ப்பிரம மாராய[ன்‌ எழுத்து] இவை முதற்‌ க(ஈ)ணக்கு சோழ... ... 
எழுத்து இவை முதற்கணக்கு கருப்புருடையானெழுத்து 
இவை சீக[ர*]ண[த்து முகவெட்டி]...... 

னன்‌ னெழுத்து இவை இராச முனைக்கப்‌ பல்லவரைய கல்‌ 
பரக்‌ கிழானெழுத்து உ 


த.நா. தொ. ஆய்வுத்துறை 


தொடர்‌ எண்‌ : 274/ 1978 


மாவட்டம்‌ : தஞ்சை ஆட்சி ஆண்டு 2 2- அவது 
வட்டம்‌ 2 நன்னிலம்‌ வரலாற்று ஆண்டூ]2 சி. பி. 1220 
ஊர்‌ 2 அச்சு தமங்கலம்‌ 
, இந்தியக்‌ கல்வெட்டு 
மொழி : தமிழ்‌ ண்டு அறிக்கை 41011978 
எழுத்து: தமிழ்‌ 

ட முன்‌ பதிப்பு : — 
அரசு : சோழர்‌ 
மன்னன்‌ : மூன்றாம்‌ இராஜராஜன்‌ ்்ு கல்வெட்டு | 10 

எண்‌ 


இடம்‌ : 


குறிப்புரை : 


சோமனாத சுவாமி கோயில்‌ முதல்‌ பிரகாரத்‌ தெற்குச்‌ சுவரில்‌ உள்ளது. 


மூன்றாம்‌ இராஜராஜ சோழனின்‌ நான்காவது ஆட்சியாண்டில்‌ திருநட்டப்‌ 
பெருமாள்‌ உலகனான விசையாலைய முத்தரையன்‌ என்பவன்‌ இவ்வூர்‌ கோயில்‌ திருப்‌ 
பணி முதலியவைகளுக்கு இறையிலியாக நிலம்‌ பதின்மூன்றே முக்காலும்‌ காணியும்‌ 
பல்வேறு இடங்களிலிருந்து கொடுத்த. செய்தி கூறப்பட்டுள்ளது. அவ்வாறு இரு 
நட்டம்‌ பெருமாள்‌ நிலம்‌ கொடுத்தது தன்‌ தந்தையின்‌ (பிதாக்களுக்கு நன்றாக) 


நன்மைக்காக வென்று கூறப்பட்டுள்ளது. 


கல்வெட்டு : 


ஸ்வஸ்தி ஸ்ரீ திரிபுவன சக்ரவத்திகள்‌ ஸ்ரீ ராஜராஜ தேவர்க்கு 


யாண்டு ௪ வது கன்னி நாயற்று அபரபக்ஷ்த்து ஸப்தமியும்‌ 
தங்கள்‌ கிழமையும்‌ பெற்ற மிருகசீரிஷத்து நாள்‌ குலோத்துங்க 
சோழ வளநாட்டுப்‌ பனையூர்‌ நாட்டுச்‌ சோமநாத மங்கலத்து 
உடையார்‌ சுவாமிதேவர்‌ எழுந்தருளுவித்த உடையார்‌ 
சோமனாத தேவர்‌ கோயில்‌ ஆதி சண்டேஸ்வர தேவர்‌ கன்மி 
களுக்கும்‌ இவ்வூரில்‌ [எழுந்த]ருளுவித்த உடையார்‌ விஸ்வேஸ்‌ 
வரதேவர்‌ கோயில்‌ ஆதி சண்டே 


ஸ்வர தேவர்கன்மிகளுக்கும்‌ அகரம்‌ ஸ்ரீசோமனாதச்‌ சருப்பேதி 


மங்கலத்து ஸ்ரீகைலாஸத்து எழுந்தருளுவித்த உடையார்‌ 
விஸ்வேஸ்வரமுடையார்‌ இக்கோயில்‌ ஆதிசண்டேஸ்வர 
தேவர்கன்மிகளுக்கு மனை மயகுடிவளம்ப குடியான்‌ திரு 
நட்டப்பெருமான்‌ உலகனான விசையாலைய முத்தரையனேன்‌ 


(திருப்பவும்‌) 


எங்கள்‌ பிதாக்களுக்கு நன்றாக இக்கோயில்களில்‌ திருப்பணி 
களுக்கும்‌... ... : இறையிலியுமாக நான்‌ ப்ரமாணம்‌ பண்ணிக்‌ 
குடுத்த . 
நிலமாவது பரண்டி குலாசனி வளநாட்டுக்‌ கிளியூர்‌ நாட்டுக்‌ 
்‌ கள்ளிக்குடியில்‌ காணிப்பற்றான நிலத்துக்‌ கதழக்கடைய உடை 
யார்‌ சோம[னாத] தேவர்‌ கோயில்‌ திருப்பணிக்கும்‌ உடையார்‌ 
விஸ்வேஸ்வரதேவர்‌ கோயில்‌ திருப்பணிக்கும்‌ விட்ட நன்‌ 
செய்யும்‌ புன்செய்யும்‌ ௫-௫லி இந்நிலம்‌ ஐவேலியும்‌ இன்னம்‌ 
இந்நாயன்மார்‌ கோயில்‌ திருப்பணிகளுக்குடலாக விட்ட 
என்‌ அகம்படி மனிச்சரில்‌ . சொக்கனான உலக விடங்‌/[கர]ப்‌ 
பேரையனும்‌ இவன்‌ தம்பி தில்லைக்குடி ்‌ 
யனான விசையாலைய நாடாழ்வானும்‌ விலை கொண்டுடைய நில 
மாய்‌ காணிப்பற்றான குன்‌... மென்று பேர்கூவப்பட்ட 
நிலத்துக்கு கீழ்பார்க்கெல்லை மண்டபபுறத்து நிலத்துக்கு 
மேற்கும்‌ வடபாற்கெல்லை உப்பிலிக்குடி நிலத்துக்கு த்தெற்கும்‌ 
, மேற்பாற்கெல்லை காமதமங்கலத்துக்கு கீழைவடிக்கொடி 
வாய்க்காலுக்குக்‌ கிழக்கு கிளிவாய்க்காலுக்கு வடக்கும்‌ இந்‌ 
“நான்‌ கெல்லையுளகப்பட்ட நன்செய்யும்‌ பண்டு சயம்‌ ௫௩ ௬௫ 
இந்நிலம்‌ ஆறரையும்‌ கிளி வா . 
ய்க்காலுக்கு தெற்கும்‌,..னகத்துக்குடலான நத்தமும்‌ புன்செய்யும்‌ 
௫ ௨ வ இந்நிலம்‌ இரண்டே காலும்‌ ஆகநிலம்‌ எட்டே 
முக்கால்‌ இ[]லகினி வாய்க்காலுக்கு வடக்கு மேற்கடைய 
உடையார்‌ சோமனாத தேவர்‌ கோயில்‌ திருப்பணிக்கும்‌ 
: உடையார்‌ விஸ்வேஸ்வர தேவர்‌ கோயில்‌ திருப்பணிக்கும்‌ ௫- 
௫லி இந்நிலம்‌ ஐவேலியும்‌ இதன்‌ கிழக்கு உடையார்‌ ஸ்வாதி 
கவிவேசஸ்வரமுடையார்‌ கோயில்‌ திருப்பணிக்கு ௫ நலி 
இந்நிலம்‌ . வேலியும்‌ இ 
தன்‌ கிழக்கு இக்கோயில்களில்‌' திருப்பணிக்‌ கண்காணி. காரிக்‌ 
.. . குடையான்‌ சிறியானா[நத்‌]தவச்‌ சக்கரவத்திப்‌ .பல்லவரையன்‌ 
மகன்‌ ஆனையரான்‌ தவப்‌]பெருமானுக்கு இறையிலி விட்ட 
௫: ரூ இந்நிலம்‌ அரையும்‌ ஆக நில[ம்‌*] ஆறரையும்‌ 
கிளிவாய்க்காலுக்குத்‌ தெற்குப்‌ பட்ட நிலத்து மேற்கடைய 
்‌ உடையார்‌ சோமனாத தேவர்‌ கோயில்‌ திருப்பணிக்கும்‌ 
உடையார்‌ விஸ்வேஸ்வர தேவர்‌ கோயில்‌ திருப்பணிக்கும்‌ 
விட்ட நத்தமும்‌ புன்செயும்ம்‌* ௫ வ இந்நி 


லம்‌ ஒன்றே காலும்‌ இதன்‌ கிழக்கு உடையார்‌ ஸ்வாதி கவிவே 
கீஸ்வரமுடையார்‌ கோயில்‌ திருப்பணிக்கு விட்ட நத்தமும்‌ 
புன்செய்யும்‌ ௫ லி இந்நிலம்‌ வேலியும்‌ ஆக நிலம்‌ இரண்‌ 
டேகால்‌ ஆக ௫: ௮ ஐ ஆக ௫- மக ஐ இந்நிலம்‌ பதின்‌ 
மூன்றே முக்காலும்‌ எங்கள்‌ பிதாக்களுக்கு நன்றாக நீர்‌ 
வார்த்து இந்நான்கெல்லைகளிலே திருச்சூலக்‌ கல்லு நாட்டிக்‌ 
குடுத்தேன்‌ இந்நிலம்‌ பதின்மூன்றே முக்கா[ஓலு]ம்‌ காணியும்‌ 
இறையிலியுமாய்‌ சந்திராதித்த வரை 

செல்லக்‌ கடவதாக சில்வரி புறவெட்டி தேவை கடமை ஆயம்‌ 
உள்ளிட்டின? தவிர்ந்து பிரமாணம்‌ பண்ணிக்‌ குடுத்தேன்‌ 
இக்கோயில்களில்‌ ஆதிசண்டேஸ்வர தேவர்‌ கன்மிகளுக்கு 
இப்பிரமாணம்‌ படியே [உடையார்‌ இந்நெ]டுங்களமுடையார்‌ 
கோயிலிலே கல்வெட்டவும்‌ கடவதானமைக்கு இவை விசை 
யாலைய முத்தரையன்‌ எழுத்து இப்படி சாமந்தனா[ர்‌ அருளிச்‌ 
செய்ய] இப்பிரமாணம்‌ 

எழுதினேன்‌ இவை காமுதவல்லி உடையான்‌ திரி[புவன] 
மூவேந்த வேளான்‌ எழுத்து இவை குலோத்துங்க முத்தரை 
யன்‌ எழுத்து இவை திரிபுவன வீர முத்தரையன்‌ எழுத்து 
இவை செழியதரையன்‌ எழுத்து ௨ 





1 “புன்‌ செய்யும்‌” என்‌ றிருத்தல்‌ வேண்டும்‌. 


2. 


*உள்ளிட்டன” என்றிருத்தல்‌ வேண்டும்‌. 


த. நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ . 275/ 1978 


மாவட்டம்‌ : தஞ்சை ஆட்சி ஆண்டு : ன 

“உம்‌ 2 எனிலம்‌ வரலாற்று ஆண்டு : சகம்‌ 7226 
பக அட பவனை இ.பி. 1404 
ஊர்‌ : அச்சுதமங்கலம்‌ தி 

இந்தியக்‌ கல்வெட்டு | 401/1925 

மொழி : தமிழ்‌ ஆண்டு அறிக்கை J 
எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு): — 
அரசு : விஜயநகர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு i க 
மன்னன்‌ : ஸ்ரீவீரபுக்கண்ண உடையார்‌ எண்‌ | 
இடம்‌ : சோமனாதசுவாமி கோயில்‌ மகாமண்ட்பம்‌ வட்க்கு குமுதத்தில்‌ உள்ளது. 


குறிப்புரை : அச்சுதமங்கலத்து கோயில்‌ தேவகன்மிகளும்‌ தானத்தாரும்‌ சேர்ந்து இவ்வூரைச்‌ 
சேர்ந்த கைக்கோளர்‌ அண்ணாமலையார்‌ கலிங்கதரையர்‌ என்பவருக்கு கல்வெட்டிக்‌ 
கொடுத்த செய்தி கூறப்பட்டுள்ளது, கயிலைநாயகப்‌ பெருமாளுக்கு அம்பலம்‌ பிரி 
யாத நாச்சியாரை செய்துவித்த செய்தியைக்‌ கூறுவனவாக இருத்தல்‌ வேண்டும்‌. 
கல்வெட்டு பாதியில்‌ நின்று விட்டதால்‌ பிறசெய்திகளை அறிந்து கொள்ள இயல 
வில்லை. 


கல்வெட்டு : 


1 ஸ்வஸ்திஸ்ரீ மந்மகா மண்டலேஸ்வரன்‌ பாஷைக்குத்‌ தப்பும்‌ 
இராயர்‌ கண்டன்‌ மூவராயர்கண்டன்‌ அரிராயவிபாடன்‌ 

2 கண்டநாடு கொண்டு கொண்ட நாடு குடாதான்‌ ஸ்ரீ அரியண 
உடையா[ர்‌*] குமாரன்‌ ஸ்ரீ வீரபொக்கண உடையா[ன்‌*] ப்ர 
இவிராஜ்யம்‌ பண்ணியருளா நின்ற சகாப்தம்‌ சூ௩௱ஈஉ௨௰௯ ன்‌ 
மேற்செல்லா 

3 நின்ற யாணி வருஷம்‌ துலா நாயற்று பூர்வபக்ஷத்து சதுத்தசி 
யும்‌ வெள்ளிக்‌ கிழமையும்‌ பெற்ற அஸ்வதி நாள்‌ குலோத்‌ 
துங்க சோழ வளநாட்டு பனையூர்‌ நாட்டு 


4 அச்சுதமங்கலம்‌ சிவபாதசேகேர மங்கலமான சோமநாதச்‌ சதுர்‌ 
வேதிமங்கலத்து உடையார்‌ சோமனா[த*]தேவர்‌ கோயிலில்‌ 
அதிசண்டேஸ்வரர்‌ 


(திருப்பவும்‌) 


5 தேவகன்மிகள்‌ கோயிற்‌ த[ஈ*]ணத்தாரோம்‌ இவ்வூரில்‌ கைக்‌ 
கோளரில்‌ அண்ணாமலையா[ர்‌*] கலிங்கத்‌ தரையர்க்கு . கல்‌ 
வெட்டிக்‌ குடுத்த பரிசாவது பெருமா 

6 ள்‌ கயிலை நாயகப்‌ பெருமாளுக்கு உடனம்பலம்‌ பிரியாத: நாச்சி 

யாரையும்‌ ஏ[றி அ]ருளப்‌ பண்ணித்‌ திருக்கல்லியாணம்‌ பண்‌ 
ணிக்‌ குடுத்த ...........ஃஃஃஃஃபிள்ளை* 


* கல்வெட்டு இத்துடன்‌ நின்று விட்டது. 


த. நா. தொ, ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 276 / 1978 


மாவட்டம்‌ 2 
வட்டம்‌ : 
ஊர்‌ : 
மொழி: 
எழுத்து : 
அரசு : 


மன்னன்‌ : 


இடம்‌ 2 


குறிப்புரை : 


நன்னிலம்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி. 1478 
அச்சு தமங்கலம்‌ 

த இந்தியக்‌ கல்வெட்டு 
தமிம்‌ ஆண்டு அறிக்கை : 

மிழ்‌ 
பத்‌ முன்‌ பதிப்பு : — 
ட) ஊர்க்‌ கல்வெட்டு 12 

எண்‌ 


சோமனாத சுவாமி கோயில்‌ மகாமண்டபம்‌ வடக்கு ஜகதியில்‌ உள்ளது. 


துண்டுக்‌ கல்வெட்டு. 


கல்வெட்டு : 


i ஸ்வஸ்தி ஸ்ரீ ௯௪௱ இதன்‌ மேல்‌ செல்லா நின்ற கலக ஸம்வத்‌ 
ஸரத்து [தனு] நாயற்று பூர்வபக்ஷத்து.......படருளு....... 
ம வில்ல வுடையார்‌ புத்ரன்‌ 


கோத்ரத்து போன... ௰௫......த்து 
மஹாதேவப்பட்டன்‌....... திருக்கோயில்‌ 


2 ண்பந்த. இவை எழுந்த[ருள] பண்‌[ணி]...... நாயனாற்கு 
நாம 

ஜ்‌ ல முடைய,...... இந்தி வம்பை [மன்னு] சீயாத்த மங்‌ 
கையில்‌ நான்‌ கொண்டுடைய அஷ்மமாய..... வடக்கு தடி 


த. நா. தொ. ஆய்வுத்துறை 


மாவட்டம்‌ : 
வட்டம்‌ 2 
ஊர்‌ 2 
மொழி; 
எழுத்து : 
அரசு : 


மன்னன்‌ : 


இடம்‌ . 


குறிப்புரை : 


கல்வெட்டு : 


தொடர்‌ எண்‌ : 277 1978 
தஞ்சை ஆட்‌ ஆண்டு : வண்‌ 
ன்‌ வரலாற்று ஆண்டு : இ.பி, 11-ஆம்‌ 
அச்சு தமங்கலம்‌ ல த \ நூற்றாண்டு 
ள்‌ ந்தியக்‌ கல்வெட்டு 
தமிழ்‌ அண்டு அறிக்கை ர்‌ 40311925 
மிட்‌ 
த முன்‌ பதிப்பு : ம 
சோழர்‌ 
வீரராஜேந்திரன்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 1 க 
எண்‌ ] 


சோமனாதசுவாமி கோயில்‌ மகாமண்டப வட்புற ஜகதியில்‌ உள்ளது. 


சோமனாததேவர்‌ கோயில்‌ நிலமான பதினைந்து வேலி நிலத்திற்கு தலைமாறாக 


[Exchange] வேறு இடத்தில்‌ 


வெட்டு இடையிடையே மிகவும்‌ சிதைந்துள்ளது. 


நிலம்‌ கொடுத்த செய்தி கூறப்பட்டுள்ளது. கல்‌ 


A ஸ்வஸ்தி ஸ்ரீ திரிபுவனச்‌ சக்ரவத்திகள்‌ ஸ்ரீ வீரராஜேந்திரதேவற்‌ 


விக்கல்‌ வேறு பிரிந்த சோம[நாதமங்‌ 
கலத்து] தேவதான [இரிறையிலியான நிலம்‌ பதிநைய்‌ வேலி 
யும்‌ சொலாமையில்‌ மாறி இன்நிலத்துக்கு தலைம[£]று நில 
மான சிவபாதசேகர மங்கலத்துச்‌ சோமனாததேவர்‌ கோயில்‌ 
தேவர்‌ கன்மிக்கும்‌ ஸ்ரீ மாஹேஸ்வரக்‌ கண்காணி செய்வார்‌ 


அச்சுதமங்கலமான சிவபாத சேகர மங்கலத்/[துக்‌].....- தேவர்‌ 
கன்மிக்கும்‌ ஸ்ரீ மாஹேஸ்வரக்‌ கண்காணி செய்வார்களுக்குஞ்‌ 
சீகாரியஞ்‌ செய்வானுக்கும்‌ இத்தேவர்கு இன்னாட்டு குலோ 
க்‌ வேறு பிரிந்து சோமஃ.......தேவதான [இ]றையிலி 
யான நிலம்‌ பதிநைய்‌ வேலியும்‌ சொலாமையில்‌ மாறி இன்‌ 
நிலத்துக்கு தலைம[ாறு]... 45 


(திருப்பவும்‌ 


3 


கீ 


க 


டும்‌ நிலம்‌ உட்பட இடுகிற நிலமும்‌ இக்கோயிலில்‌ ஸ்ரீ [கா]... 
ப அச்சுதமங்கலமான சிவபாத சேகரமங்கலத்‌...ுஃஃ முந்‌ 
இரிகைக்‌ சீழ்‌ நாலு மாக்காணியும்‌ தரமிலி நிலத்து.......... 
நிலம்‌ அரையே இருமாவரை அரைக்காணிக்‌ கீழாறு மாக்‌ 
- காணியும்‌ ஆக நிலம்‌ இருபத்தொன்றரையே நான்‌ மாவரை 
முந்திரிகைக்‌ கழரையேஅரைமாஅரைக்காணியும்‌ ஏழாவது 
[முதில்பழம்பேர்‌ தவிர்ந்து தேவதான இறை[யிலியாக சோம] 
நாதமங்கலமென்னும்‌ பேரால்‌ வேறு பிறிந்ததும்‌ ல்ல 
நீக்கி நெல்லுக்கு ஊர்க்காலாக்கி வந்த நெல்லும்‌ அந்தரா 
யம்‌ பாட்டத்துக்கு நாடு இறுக்கும்படி காசும்‌ எழுபது முதல்‌ 
இறுக்கவும்‌ இந்நிலத்து சோமனாத தேவற்கு.......... தொன்ப 
தரையே நான்‌ மாவரை முந்திரிகைக்‌ கீழரையே அரை மா 
அரைக்காணி நிலமும்‌ இக்கோயிலில்‌ சீகண்டிதேவர[ர்க்கு]... 
த்த க்கு இருவேலி நிலமும்‌ தேவதா[ன இறையிலியா] 
ய்‌ நிற்கக்கடவதாக வரியிலாரும்‌ வரிக்கூறு செய்வார்களும்‌ 
இறையிலியாகக்‌ கைக்கொண்டு நிமந்தஞ்‌ செலுத்தப்‌ பண்‌... 
த முத்தான திருமந்திர ஒலை நெறியுடை சோழ மூவேந்த 
வேளான்‌ யாண்டு எ௱ச௰க காடுவெட்டி எழுத்து காங்கேய 
ராஜன்‌ எழுத்து [இ]ராஜாதிராஜன்‌ எழுத்து இவை சீகண்டி 
ள்‌ ஜன்‌ எழுத்து இவை வயிராகு...... ஜன்‌ எழுத்து 
இவை கோ..ன்‌ எழுத்து இவை வேசாலியரையன்‌ எ[ழுத்து] 


த. நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 278 / 1978 


மாவட்டம்‌ : 
வட்டம்‌ 2 
ஊர்‌ 2 
மொழி 2 
எழுத்து : 
அரசு : 


மன்னன்‌ : 


இடம்‌ | 


குறிப்புரை : 


தஞ்சை ஆட்சி ஆண்டு : ல்‌ 
நன்னிலம்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி. 17, 18-ஆம்‌ 
அச்சு தமங்கலம்‌ அல்கு 
1 இந்தியக்‌ கல்வெட்டு 
தமிழ்‌ ஆண்டு: அறிக்கை 40411925 
மிம்‌ 
ட்ட முன்‌ பதிப்பு : _— 
ஊர்க்‌ கல்வெட்டு | 


ச | 14 
எண 


ஸ்ரீ சோமனாதசுவாமி கோயில்‌ மகாமண்டப வடக்குப்‌ புறபட்டியில்‌ உள்ளது. 


இது ஒரு பாடல்‌ கல்வெட்டு, மஹாதேவி பட்டன்‌ என்பவன்‌ விஸ்வநாதனை 
பிரதிஷ்ட்டை செய்த செய்தி கூறப்பட்டுள்ளது. 


கல்வெட்டு : 


1 இது வெண்பா : தாசினியிலுள்ளீர்‌ கருத்தார்மே........... யனா 
செய்தால்‌ மாசிலாத தென்‌ கயிலை மேவி நீத்தார்‌ தவனத்‌... 
வென்றிங்‌ கென்கையினால்‌ [லெ]ன்‌ எழுத்து இந்தத்‌ 
திருநாமம்‌ [வே]ண்டுஞ்‌ பொன்னவறு மகாதேவிப்‌ ப[ட்டன்‌] 
இருவாஞ்சியத்திலும்‌ 

7: இது கலிதுனா பூங்கொம்புஞ்‌ சென்னிதனிலே...... லைகொம்பும்‌... 
மதந்‌...புலித்தொழுந்துஞ்‌ சடைதோலுஞ்‌ சமனையுங்‌ தாயத்து 
திரங்கச்சுதமங்கையி[ல்‌] சோமநாத னென்றம்‌ புவிமே 
லோங்கிய ஞானக்கனி சார்ந்து நிற்கும்‌ ஒரு தருவே ௨ 
பிரதிஷ்டை. பண்ணினாந்‌ விஸ்வனா தனை 


த. நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 279/ 1978 


மாவட்டம்‌ : 


வட்டம்‌: 


மொழி : 
எழுத்து : 
அரசு ; 


மன்னன்‌ : 


இடம்‌ : 


குறிப்புரை : 


கல்வெட்டு 


தஞ்சை ஆட்சி ஆண்டு : ணன்‌ 
நன்னிலம்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி, 11-ஆம்‌ 
அச்சு தமங்கலம்‌ தாதருண்டு 
ன்‌ இந்தியக்‌ கல்வெட்டு | _ 
ல்‌ ஆண்டு அறிக்கை J 
தமிழ்‌ . ்‌ 
சோழர்‌ பத்து இ 
த ஊர்க்‌ கல்வெட்டு | க 
எண்‌ ர்‌ 


சோமனஞதசுவாமி கோயில்‌ முன்‌ மண்டபத்தின்‌ தெற்குச்‌ சுவரிலும்‌ பட்டியிலும்‌ 
உள்ளது, 


சோமனாதசுவாமி கோயிலுக்கு இறையிலியாக நிலம்‌ விட்ட செய்தியும்‌ அதற்கு. 
எல்லைகளும்‌ கூறப்பட்டுள்ளன. 


1 ஸ்வஸ்இஸ்ரீ உடையார்‌ அரு[ளிச்செய்ய] தன்ம அன்‌ எரு சோழ 
[வள]நாட்டு &ய்ய.......த்து..-.- பட மாாஹேஸ்வரர்‌ கன்‌ 
காணி செய்வார்களுக்கும்‌ A ரம்‌: ல்லும்‌ தேவ 
கன்மி கேராயில்‌] க[ணக்‌]கனுக்கும்‌ அச்சுதமங்கலமான வெ 
பாதசேக[ர]மங்கலத்து நிலத்து இத்தேவர்க்கு நாம்‌ ஊற்‌ 
கீழ்‌ இறையிலி இட்ட நிலம்‌ இத்தேவர்‌ இரண்டாம்‌...... ங்கு 
மேற்கு நோ... த்தரமிலி நிலத்து..... ஈன ஓம்பத்து நாற்‌ 
கோலுக்கு மேற்கு இருபத்திரண்டரைக்கோல்‌ அறுதியாகச்‌ 
சிற்றையூரெல்லைக்குத்‌ தெற்கு முடிகொண்ட சோழ [பேரா 
ற்றுக்கு] வடக்கும்‌ கண்‌ உட்பட நிலம்‌ முக்காலே...... 
முடிகொண்டசோழப்‌ பேராற்றங்கரைக்கு ............யாய்த்‌ 
திருச்சிற்றம்பல வதிக்கு மேற்கு சிவபாத சேகரமங்‌[கல] 

2 த்து உட்டையான நிலத்து... .ஃஃ க்காணியும்‌...... இங்கே ஆற்றுன்‌ 
வாய்ப்படுகையில்‌ [நன்‌]செய்‌ நிலம்‌ [கா]லே காணி முந்திரி 
கையும்‌ இதன்‌ கிழக்குக&ழ்‌...... நூர்க்கு மேற்கு[முடி] கொண்ட 
சோழப்‌ பேராற்றங்கரைக்கு உள்வரிய்ப்‌ படுகைய்யே நாம்‌ 


(திருப்பவும்‌) 


பெற்ற புன்செய்‌ நிலம்‌ அரையே இருமாவரையும்‌ முடி 
கொண்ட சோழப்‌ பேராற்றுக்கு தென்கரைய்‌...க்கு நெக்கு. 
....அரையே அரைமாமுக்காணி முந்திரிகைக்‌ கீழ்‌, அறு[மா]வும்‌ 
ஆக நிலம்‌ இரண்டரையே மூன்று மா முக்காணி அரைக்‌ 
காணி முந்திரிகைக்‌ கீழ்‌ அறு மாவும்‌ ஊற்கீழ்‌ இறையிலி 
யாக விட்ட இந்நிலம்‌ ஐஞ்[சா]வது பசான முதல்‌ கைக்‌ 
கொள்க, 


த. நா. தொ, ஆய்வுத்துறை 


தொடர்‌ எண்‌: 


280 / 1978 


ஆட்சி ஆண்டு; அம்‌ 


வரலாற்று ஆண்டு : தி.பி, 12, 19-ஆம்‌ 
நூற்றாண்டு 

இந்தியக்‌ கல்வெட்டு | 39411925 

ஆண்டு அறிக்கை ] 

மூன்‌ பதிப்பு = 


16 


ஊர்க்‌ கல்வெட்டு \ 


சோமனாதசுவாமி கோயில்‌, மகாமண்டபம்‌ தெற்குப்‌ பட்டியில்‌ உள்ளது, 


கோனேரின்மை கொண்டானின்‌ ஆட்சி காலத்தைச்‌ சேர்ந்த கல்வெட்டு, உள்‌ வரி 


யைப்‌ பற்றிக்‌ கூறுகிறது. கல்வெட்டு மிகவும்‌ சிதைந்து முடிவின்றி காணப்படுகிறது. 


மாவட்டம்‌ : தஞ்சை 

வட்டம்‌ 2 நன்னிலம்‌ 

ஊர்‌ : அச்சுதமங்கலம்‌ 

மொழி : தமிழ்‌ 

எழுத்து : தமிழ்‌ 

அரச : சோழர்‌ 

மன்னன்‌ : கோனேரின்மை கொண்டான்‌ 
இடம்‌ : 

குறிப்புரை : 

கல்வெட்டு : 


J திரிபுவனச்‌ சக்ரவத்தி கோனேரின்மை கொண்டான்‌ குலோத்‌ 


துங்க சோ.............. 

இட ஜனித்த கொண்டு இப்போக்குத்‌ தரப்படியால்‌ வந்த எண்ணை... 
கழதிலால்ல்‌ல்‌ ஆறாவது முதல்‌ இத்தேவற்க்கு நிமந்தத்துக்குடலாக 
உைடயார்‌] 


நீக்கி [வரியி]லாரும்‌ வரிக்கு கூறு செய்வார்களும்‌ 


எழுத்திட்டு உள்வரி தரச்‌ சொன்னோம்‌ இன்நிலம்‌ ஆறாவது....... 
5 கண்காணி செய்வார்களுக்கும்‌ ஸ்ரீ காரியஞ்‌ செய்வானுக்கும்‌ 


இன்னாட்டு இந்நூர்‌ நிலத்தே நின்று விக்கிரமபாண்டிய.....- 


த. நா. தொ. ஆய்வுத்துறை 


தொடர்‌ எண்‌ : 281 / 1978 


மாவட்டம்‌ : தஞ்சை ஆட்டி ஆண்டு 2 7-ஆவது* 
வட்டம்‌ : நன்னிலம்‌ வரலாற்று ஆண்டு : தி. பி. 1070 
ஊர்‌ : அச்சுதமங்கலம்‌ 
, ட இந்தியக்‌ கல்வெட்டு 

மொழி : தமிழ்‌ ண்டு அணல்‌ 39911925 
எழுத்து : தமிழ்‌ 

முன்‌ பதிப்பு : ட 
அரசு : சோழர்‌ 
மன்னன்‌ : வீரராஜேந்திரன்‌ ட கல்வெட்டு |. ப 

எண்‌ 
J 

இடம்‌ : சோமனாதசுவாமி கோயில்‌ கருவறை மேற்கு ஜகதியில்‌ உன்ளது. 


குறிப்புரை : வீரராஜேந்திரன்‌ ஆட்சி காலத்தைச்‌ சேர்ந்த சிதைந்த கல்வெட்டு. 


தேவற்கு ஸ்ரீகோயிலும்‌ 
எடுப்பது பற்றி கூறுகிறது. 


கல்வெட்டு 


திருமுற்றமும்‌ திருமடை விளாகமும்‌ 


சோமனாத 
இருநந்தவனமும்‌ 


ஸ்வஸ்திஸ்ரீ திரிபுவனச்சக்ரவத்திகள்‌ ஸ்ரீவீரராஜேந்திரதேவற்கு 
யாண்டு... கல்வெட்டின படிக்கு உள்வரி........... மனாத [சோ] 
தேவரும்‌ இக்கோயில்‌ ஸ்ரீகண்டீஸ்வரமுடையாரும்‌ 

தேவதானம்‌ இவ்வூர்ப்‌ பிறிந்த சோமனாத மங்கலம்‌ நிலம்‌ ரூ ய 
. உடோகடு௰%. ...ப.௪...ல்‌ நிச்சயித்த ௩௪ 
ராவுமஉஉள உத ங ௫௩ ஆக உ வுரா௩௰ 

டு ள 8௨5 உடையார்‌ குலோத்துங்க சோழ தேவற்கு டு ஆவது 
இந்நிலத்தால்‌ காணிக்கடன்‌ ..... ரஎமஉளஉகு௩ ௫- ஜனுலய 


1௬ஆகந்உககராள...௨௯ உண இவ்‌ 


ரோடும்‌ சோமனாத தேவற்க்கு ஸ்ரீ கோயிலுந்‌ திருமுற்றமும்‌ 
திரும[டைவிளாகமும்‌] திருநந்தவனமும்‌ . . . ஆவது இறை 
[மிலிகா] ணிக்கட 38௯௨3,௫௰%, நிச்சயித்த உவுராந்த ௪ 
உ ௩௰எ ட 
ஆவது நிச்சயித்த உ௫௰உ௱ஊரூ . . . ந்த நிலத்த . . . இறை 
கட்டின நிலத்தால்‌ காணிக்கட . உவம௰டு௱ஷஊ 


இதன்‌ ப அபபட? உட மடம்‌ தரன்‌ டட ட ஆடம்‌ அரமபப மடை பரப பன்‌ அவி ரட்ட அம ட்ட உ ப ட. 
* ஆட்சியாண்டு இந்தியக்கல்வெட்டு ஆண்ட றிக்கையின்படி தரப்பட்டுள்ளது. 


த. நா. தொ. ஆய்வுத்துறை 


மாவட்டம்‌ : 
வட்டம்‌ : 
ஊர்‌ : 
மொழி : 
எழுத்து : 
அரசு £ 


மன்னன்‌ : 


இடம்‌ : 


குறிப்புரை : 


கல்வெட்டு 


தஞ்சை ஆட்சி ஆண்டு : 
நன்னிலம்‌ 


அச்சு தமங்கலம்‌ 


மூன்றாம்‌ குலோத்துங்கன்‌ 


தொடர்‌ எண்‌ : 282 / 1978 


16-ஆவது 
வரலாற்று ஆண்டு : கி. பி. 1194 


த்‌ ன்‌ த்‌ | 39711925 


முன்‌ பதிப்பு : —_— 


. 18 
எண்‌ 


ஊர்க்‌ கல்வெட்டு } 


சோமனாதசுவாமி கோயில்‌ முன்மண்டபத்தின்‌ தென்புறச்‌ சுவரில்‌ உள்ளது. 


மூன்றாம்‌ குலோத்துங்க சோழன்‌ காலத்தைச்‌ சேர்ந்த சிதைந்த கல்வெட்டு. 
சோமனாத தேவர்‌ கோயில்‌ பூஜை பற்றிய செய்தியைக்‌ குறிப்பனவாக இருத்தல்‌ 
வேண்டும்‌. கல்வெட்டு சிதைந்து செய்தியை அறிந்துகொள்ள இயலவில்லையாத 
லால்‌ மத்திய அரசு தொல்‌ பொருள்‌ ஆய்வுத்துறையினரால்‌ வெளியிடப்பட்ட 
அறிக்கையினையும்‌ இத்துடன்‌ பிரசுரித்திருக்கிறோம்‌. 


ஸ்வஸ்திஸ்ரீ திரிபுவனச்‌ சக்கரவத்திகள்‌ மதுரையும்‌ ஈழமும்‌ 
கருவூரூம்‌ பாண்டியன்‌ முடித்தலையுங்‌ கொண்டருளிய 
ஸ்ரீ குலோத்‌.........ஃ 

[யாண்டு] மக வது நாள்‌ பத்தி...... இருமுகப்படி உடையார்‌ 
அருளிச்‌ செய்ய... ... தொங்க பிரம்ம...... ராஜற்கும்‌.......... 

ங்கசோழவளநாட்டு...... நாட்டு சோமநாத மங்கலத்து 
உடையார்‌ [சோம]நாத தேவர்‌ கோயில்‌ பூஜை..... 

இன்னிலம்‌ [இவர்களு]க்கு காணியாக கோயிலிலே கல்வெட்டி 
யது... யும்‌ பூஜைப்‌[பே]ற்றுக்கு நாங்கள்‌........... 


Tribhuvana chakravartin Kulottunga Chola deva, who was 
pleased to take Madurai, Ilam (ceylon) karuvur and the crowned 
head of the Pandya - 16th year 10th day - Tamil - Ends the lines 


built in. 


Seems to record the appointment of some priests for 


worship in the temple of Somanathadeva at Somanathamangalam 
with provision for their maintenance. 


த. நா. தெ 


மாவட்டம்‌ 2 
வட்டம்‌ : 
ஊர்‌ 2 
மொழி : 
எழுத்து : 
அரசு : 


மன்னன்‌ 2 


இடம்‌ 2 


குறிப்புரை : 


£. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌: 


தஞ்சை ஆட்சி ஆண்டு; 
நன்னிலம்‌ வரலாற்று ஆண்டு > 
அச்சு தமங்கலம்‌ 
, இந்தியக்‌ கல்வெட்டு 
தமிழ்‌ ஆண்டு அறிக்கை 
மி்‌ 
றல்‌ முன்‌ பதிப்பு 
சோழர்‌ 
மூன்றாம்‌ குலோத்துங்கன்‌ பத்ம கல்வெட்டு \ 
எண ] 


283 [ 1978 


ண்‌ 


கி.பி. 77, 12-ஆம்‌ 
நூற்றாண்டு 


19 


சோமனாதசுவாமி கோயில்‌, இழக்குப்புற வெளிமதிலில்‌ உள்ளது. 


மூன்றாம்‌. குலோத்துங்க சோழனின்‌ ஆட்சி காலத்தைச்‌ 


கல்வெட்டு : 


கல்வெட்டுக்கள்‌, 

] 
00 
2 ங்கள்‌ இசைந்து தான்‌ இன்‌... 
3 சு எண்ணாயிரமும்‌ [ஸ்ரீ] பண்ட... 
4 வரதேவர்‌ திருவருளால்‌ இவ்‌... 
5 ஜயதுங்கப்‌ பிரம்மாதராயர்‌ 
ததத ட ட ட டட oe 

I 
த்‌ பாப த 1 
2 இடத்து இப்படி செய...... 
2 இ வித்துக்‌ குடுக்கக்‌ கடவதான 
4... பெல்‌ வெண்டி டுப்‌ உக 

111 
ம்‌ அக்க ன்‌ 
2 லையுங்‌ கொண்டு வீராபிஷேகம்‌ . . . . 
2 டையராய்‌ . . . தேவர்‌ கோயில்‌ 


சேர்ந்த துண்டுக்‌ 


(திருப்பவும்‌) 


31 நே கு மே நு வ 


ளே கூ ஜே றந வ மே 05 வப ஷூ தே மக வ 


டது வூ 


NN 


ப்பியே அனுபவிக்கக்‌ கடவனாகச்‌ செ 
னாவும்‌ , ௨.௨.௨; 


(ததத த த கக்க உ ந்த கா உக த ககக கக 


[மங்கலத்து உடையார்‌ வி... 


ட கள்‌ பலவும்‌ உண்டாய்‌ இக்‌... 


தியிலேய்‌ சயமாகத்த 

ம்‌ இக்கோயில்‌ நிமந்தக்க.... 

ட்டுக்கள்‌ இருக்க தடுத்த... 
V 


அன்பே இப்படியே உடையார்‌ வ 


ண்டு இப்படி உபையமாகச்‌ செய்வித்‌  . . 


வை கோயில்‌ கணக்குச்‌ சருப்பேதி ௨ . . 


VI 


ய நாரை நாள்‌ இட்ட . . ற்றுபதி 


[ம 4 த உ.உ. உ உ: 


நாயனாரை எழுந்தருளவிப . . . . 
ராத்து ஒடுக்குவித்துக்‌ ௦. . . 
ர்‌ கன்மிகளோம்‌ இப்படிக்கு . . 


111 


அபிஷேகமு விசையா அபிஷே.. . . 
வர்‌ தேவர்‌ கோயிலிலே . . . 


[மது]ரையும்‌ ஈழமும்‌ கருவூரு[ம்‌] 
[குலோ]த்துங்க சோழ வள நாட்‌[டு] 


த. நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌: 284/ 1978 


மாவட்டம்‌ : தஞ்சை ஆட்சி ஆண்டு : — 
வட்டம்‌ : நன்னிலம்‌ வரலாற்று ஆண்டு : தி.பி, 11,12-ஆம்‌ . 
. வ்‌ ன்‌ தூற்றாண்டு 

ஊர்‌ 2 அச்சு தமங்கலம்‌ 

- இந்தியக்‌ கல்வெட்டு \ 
மொழி : தமிழ்‌ ஆண்டு அறிக்கை ] 
எழுத்து : தமிழ்‌ & ்‌ 

முன்‌ பதிப்பு : — 
அரசு : சோழர்‌ 
மன்னன்‌ : மூன்றாம்‌ குலோத்துங்கன்‌ ட்ட கல்வெட்டு 1 20 
எண்‌ 

இடம்‌ : சோமநாதசுவாமி கோயிலில்‌ உள்ளது. 


குறிப்புரை : மூன்றும்‌ குலோத்துங்க சோழனின்‌ ஆட்சியாண்டைச்‌ சேர்ந்த துண்டுக்‌ 
கல்வெட்டுக்கள்‌. 


கல்வெட்டு 
I 


ராஜகோபுரம்‌ படிக்கட்டில்‌ உள்ளது. 
நாள்‌ (ரா) ௪௰௫ னால்‌ 
[கு]லோத்துங்க [சோழ] 

. மேற்க்‌ கல்லின... 


ப்பரையன்‌ நமக்‌... 


நே டக டே 659 வ 


11 


ராஜகோபுரம்‌ வலப்புற உள்‌ சுவரில்‌ உள்ளது. 
3. அல்ல கட வ்வ்வவு ட 
ழ்வீ மகன்‌ இராச வலிச்ச... 


2 
2 யான உலகுய்யக்‌... 
4 


கொண்ட ஆண்‌... 


(திருப்பவும்‌) 


செல்வியான வஞ்‌... 
இவள்‌ தம்பி இராச... 
நாடுடையான்‌ இர... 
க்கம்‌ சோழியும்‌ இ... 
[ற்றும்‌] ஆகயடுயன்‌.... 

10 LI 


11 


ம சேவு நள 


ராஜகோபுரத்தின்‌ மேற்குப்புற ஜகதியில்‌ உள்ளது. 
த பக்க oss 
2 கொண்டருளிய ஸ்ரீகுலோத்துங்க சோழ தேவர்க்கு யா[ண்டு 
பதினொன்றாவது கல்வெகுன்று கிழக்கடைய நின்‌ 
2 ங்கை இம்மேயே தருவாள்பிள்ளை என்நாதாள திருவாட்கைப்‌ 
. பட்டாள்‌ 


4 ததக உக 256058. TE: 0.09 ss soso 


த. நா. தொ. ஆய்வுத்துறை 


தொடர்‌ எண்‌ : 286 / 1978 


மாவட்டம்‌: தஞ்சை ஆட்‌ ஆண்டு : = 
வடகம்‌ மன்னலும்‌ வரலாற்று ஆண்டு: இ,பி, 12, 18-ஆம்‌ 
ரண்‌ 
ஊர்‌ 2 அச்சு தமங்கலம்‌ நூற்றாண்டு 
த இந்தியக்‌ கல்வெட்டு |. 
மொழி : தமிழ்‌ அண்டு அறிக்கை | க்‌ 
த்து ! மிழ்‌ 
எழுத்து தமிழ்‌ நன்றக ne 
அரசு : வை 
மன்னன்‌ : — டடத கல்வெட்டு ்‌ த 
எண்‌ 
இடம்‌ 1 ஸ்ரீ சோமனாதசுவாமி கோயில்‌, (1) வசந்த மண்டபப்‌ படிக்கட்டிலும்‌, (2) அம்மன்‌ 


சன்னதி கிழக்கு வாசல்‌ சுவரிலும்‌ உள்ளது, 


குறிப்புரை : துண்டுக்‌ கல்வெட்டு. 


கல்வெட்டு: 


௯ ஜே 5 ௨ 
லீ 
6 
3 
டி 
9, 
டூ 
© 
19. 
9 
& 
ம்‌. 
C 
வ] 
69 
(1 
5 
ரச 
ர] 
ர. 
டு 


மெய கே (க வ 


வந்த...... நிலம்‌ ஆறு மாவு... 
இறையி[லியு]மாக இவர்களே... 
படியே [செய்யக்‌] கடவர்களாகவும்‌... 


[கா]ணியும்‌ இ[றையி]லியுமாகப்‌ பெற்று அ... 


த. நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 287/ 1978 


மாவட்டம்‌ : தஞ்சை ஆட்சி ஆண்டு : — 
ல்தான்‌ தன்னிலம்‌ வரலாற்று ஆண்டு : இ.பி. 12. 13-ஆம்‌ 
ஊர்‌ 2 அச்சுதமங்கலம்‌ நூற்றாண்டு 
© ட ௫. ட . 

மொழி: தற்‌ இத்தியக்‌ பல்‌ வட்டு He. 

ஆண்டு அறிக்கை : 
எழுத்து: தமிழ்‌ 

முன்‌ பதிப்பு: — 
அரசு : — 
மன்னன்‌: ௨ ஊர்க்‌ கல்வெட்டு L ன 

எண்‌ 

J 

இடம்‌ : சோமனாத சுவாமி கோயில்‌ கருவறை தெற்கு கம்பில்‌ உள்ளது. 


குறிப்புரை : துண்டுக்‌ கல்வெட்டு. 


கல்வெட்டு: 


1 சங்கரப்‌ பா[டி]யார்‌ பேர்‌ பன்னிரண்டு ஆக இக்‌...... காய இத்‌ 
தேவர்‌ திருமடவிளாகத்து ஐஞ்சாவது இட்டு...... ஆறாவது 
புது முதலாக இருஞ்சேகரனெ[ன்று]ம்‌ செ....... 


சோழ...... வட... குடியான சேவூர்ரெல்லைக்குத்‌ தெற்கும்‌ 
வீராகி......சேவூர்ரெல்லைக்கு மேற்கும்‌ நடுவு பட்ட நிலம்‌ 


த. நா. தொ. ஆய்வுத்துறை 


மாவட்டம்‌ : 
வட்டம்‌ : 
ஊர்‌ ; 
மொழி : 
எழுத்து : 
அரசு : 


மன்னன்‌ : 


இடம்‌ : 


தொடர்‌ எண்‌ : 


288 | 1978 


நன்னிலம்‌ வரலாற்று ஆண்டு : இ.பி. 12, 12-ஆம்‌ 
அச்சு தமங்கலம்‌ தப்த 
மி்‌ இந்தியக்‌ கல்வெட்டு = 
த்‌ ஆண்டு அறிக்கை 
தமிழ்‌ 
முன்‌ பதிப்பு : — 
ன இ ஊர்க்‌ கல்வெட்டு 1 ச்‌ 
எண்‌ J 


சோமனாதசுவாமி கோயில்‌ கருவறை வட்க்கு பட்டியில்‌ உள்ளது. 


குறிப்புரை: இறையிலி நிலம்‌ பற்றிக்‌ கூறுகிற துண்டுக்‌ கல்வெட்டு. 


கல்வெட்டு 


N 


க தத்த ந: 5 ௧௮ நந த ந தத 


யிலியாய்‌ வேறு பிறிந்த சோமனாத நல்லூர்‌ நிலம்‌ பதிநைய்‌ 


வேலியும்‌ சேரவல்லாமையில்‌ மாறி இன்நிலத்துக்குத்‌ தலை 
மாறு இட 


கல ல்‌ ஸ்ரீ கண்டீஸ்வரமுடையாற்கு இவ்வூரில்‌ தேவதான 


இறையிலி [அச்சுத மங்கலமான சிவபாத சேகர மங்கலத்து 
உடையார்‌ சுவாமி தேவர்‌........ களில்‌ சோமநாத தேவரான 
இராஜகூரியபிரம்மாராயரும்‌ திவாகரன்‌  இரா[ஜாராஜ] 
திவாகரபிரம்மராயரும்‌ காணியான ஈஸ்வரதேவ விளாக 
மென்று பேர்‌ கூவப்பட்ட நிலத்துக்கும்‌ அனபநாயகன்‌ 
வாய்க்காலுக்கு மேற்கும்‌ ஜனநாதன்‌ வாய்க்காலுக்கும்‌ இத்‌ 
தேவ.......திருமடைவிளா... 


த. நா. தொ. ஆய்வுத்துறை 


தொடர்‌ எண்‌ : 289/ 1978 


மாவட்டம்‌: தஞ்சை ஆட்சி ஆண்டு : அமை 
வட்டம்‌ : நன்னிலம்‌ வரலாற்று ஆண்டு : தி.பி. 12, 13-ஆம்‌ 
ற்ருண்டு 
ஊர்‌ : அச்சு தமங்கலம்‌ மல்லு 
. , இந்தியக்‌ கல்வெட்டு \ et 
மொழி : தமிழ்‌ ஆண்டு அறிக்கை ர 
எழுத்து: தமிழ்‌ ்‌ 
முன்‌ பதிப்பு : — 
அரசு 2 ர 
தம்ப க்கல்‌ கல்‌ ஊர்க்‌ கல்வெட்டு | வ 
எண்‌ 
இடம்‌ : ஸ்ரீ சோமனாதசுவாமி கோயில்‌ கருவறை மேற்குப்‌ பட்டியில்‌ உள்ளது. 


குறிப்புரை : துண்டுக்கல்வெட்டு. ஸ்ரீகோயில்‌, தீர்த்தக்குளம்‌, திருநந்தவன ம்‌ ஆகியவை அமைக்க 
தேவதானமாக நிலம்‌ கொடுத்த செய்தி குறிக்கப்படுகிற து. 


கல்வெட்டு : 


1 0969000605060 60060S0C00S 


2 வானுக்கும்‌ இத்தேவற்கு இவ்வூரில்‌ £ கோயிலு[ம்‌ தீர்‌]த்தக்‌ 


குளமுந்‌ திருநந்தவனமுமாக முன்பு நீக்கனநிலம்‌ ஐ வேலியும்‌ 
மடமும்‌ பெயர்தவிர்ந்து இத்தேவரும்‌ இக்கோயிலில்‌ ஸ்ரீ கண்‌ 
டீஸ்வரமுடையாருந்‌ தேவதானத்‌ தோடுங்கூடி இந்நிலம்‌ பழம்‌ 


ழான்‌ எழுத்து... ஸ்ரீ காண நாயகம்‌...டயான்‌ எழுத்து புரவு 


வரி ஸ்ரீ கரண நாயகம்‌ ஆளுடையான்‌ எழுத்து புரவுவரி 
ஸ்ரீகரணத்து...ஆக நீக்கியும்‌ நீக்கி நின்ற நிலம்‌ பழம்‌ படி 
யே இத்தே[வர்‌]...நிற்கவுங்‌ கடவதாக வரியிலிலாரும்‌ வரிக்கு 
கூறு செய்வார்களும்‌ எழுத்திட்ட உள்வரி தரச்‌ சொன்னோம்‌ 
இந்நிலத்து நீங்கலாக நீக்கன நிலம்‌ பழம்படியே நீங்‌[கின] 
படியே இத்தேவர்களுக்குத்‌ தேவதான இறையின்‌ ஸ 


4 


ல முடையான்‌ எழுத்து புரவுவரி ஸ்ரீகரணத்து முகவெட்டி ....ஃ 
எழுத்து வாணாதி ராஜன்‌ எழுத்து வேணாட்டரையன்‌ எழுத்து 
சோழ விச்சாதிர பல்லவரையன்‌ ... ஈகவுங்‌ கைக்கொள்க 
எழு இநான்‌ இருமந்திர ஓலை காடுவெட்டிகளும்வயிரா தராஜரும்‌ 
இவ்‌[வனைவோமும்‌]பட்டன்‌ விஜயராஜரும்‌ [பார உட]யராயர்‌ 
மழவராஜரும்‌ கா[ங்‌]கேயராஜரும்‌ கொங்கராஜாதநுளம்பா த 
ராஜரும்‌ ..ஃஃஃஃ ராஜரும்‌ எழுத்திட்டது யாண்டு எ௱௪௰க:- 


[அ 


௩ 5659202000 


த. நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 290/ 1978 


மாவட்டம்‌ 2 
வட்டம்‌ : 
ஊர்‌ 2) 
மொழி: 
எழுத்து : 
அரசு : 


மன்னன்‌ : 


இடம்‌ : 
குறிப்புரை : 


கல்வெட்டு: 


நன்னிலம்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி. 12, 19-ஆம்‌ 
அச்சு தமங்கலம்‌ ம்‌ 
இந்தியக்‌ கல்வெட்டு | 
தமிழ்‌ ஆண்டு அறிக்கை | 
பிம்‌ 
ண்ட முன்‌ பதிப்பு : — 


ட ஊர்க்‌ கல்வெட்டு 1 ந 


சோமனாதசுவாமிகோயில்‌ கருவறை வடக்குப்பட்டியில்‌ உள்ளது. 


இறையிலி நிலம்‌ பற்றிக்‌ கூறுறெ துண்டுக்கல்வெட்டு, 


1 [வாய்க்காலுக்கு தெற்க்கு நடுவுபட்ட நிலமாய்‌ இடுகிறநிலத்துக்கு 


ஊர்க்‌ . . க்கு. . . வேறு பிறிந்த சோமனாத மங்கலத்தார்‌ 
பெற்ற நிலம்‌ ௨௰ லி ஊர்க்கீழ்‌ இறையி[லி/நிலத்து ஒபாதி 
நிலம்‌. . . . .. கீழ்‌... ....தரமிலி நிலத்து ஓபாதி நிலம்‌ 


வ்‌ ஆக நிலம்‌ ௨௰ கர....கீழ்‌ இ ௪௱னால்‌ நிலவோ 
பாதி பழவிறை ௨௨த...... நிச்சயித்த ஓபாதி உவுரா ௩௰ ௪ள 
ஊ௩ பச ௩ம்‌ ஏழாவது நிச்சயித்த உ௫௰ ௨ஊ௩ப நிச்சயித்திலா 
பதக்கு நெல்லும்‌ புடவை முதலுக்கு ஆண்டுக்கு பதின்‌ 
அஞ்சுபணமும்‌ [செலுத்த] கடவராகவும்‌ வடக்கில்‌ மடை 
டத்‌ த க்கு கிழக்கு இறையிலி . . . 


ஓ உள ஊ ௩௫ ஆக உ அள ௩மி ௬ள ௨௧௭ உடையார்‌ குலோத்‌ 


துங்க சோழ...க்கடன்‌ உரா ௫௩ * ஆக உ உதராள உள 
௨௧ ௩௮ ௫௦ னால்‌ மசர ஆக தீ ௨ ஆ ௩ள ௩த ௫ம 
யாண்டு ஏழாவது முதல்‌ தேவிகள்‌ இறையிலியாய்‌ வேறு 
பிறிந்த...இன்‌ நிலத்துக்கு குடிமை இறுக்குமடத்து அடை 
முதற்‌...யாய்‌ முன்பு இறுத்து வருகிறபடி...காணிக்கடன்‌ 
மச ஆகக்‌ நெல்லுக்கு ஊர்க்காலாக்கி வந்த நெல்லும்‌ அந்த 


(திருப்பவும்‌) 


ராயம்‌ பாட்டத்துக்கு நாடு இறுத்தபடி ஆக குடுத்த மனை 
கள்‌ கோல்‌ ௩ இந்த மனையில்‌ மேல்‌ நோக்கின மரமும்‌ கீழ்‌ 
நோக்கின கிணறும்‌ தறிக்கடமை உள்ளிட்ட...... வரையும்‌ 
இறையிலி ஆக 

வீ இதில சோமனாததேவர்‌ தேவதான இறையிலி நிலம்‌ மக இ ௪ 
எ கீழ்‌ இவை நெற்குன்றக்‌ கிழான்‌ எழுத்து புரவரி ஸ்ரீ 
கரண நாயகம்‌ மேலூருடையான்‌ எழுத்து புரவரி ஸ்ரீ கரண 
நாயகம்‌ ஆரூருடையான்‌ எழுத்து புரவரி ஸ்ரீ கரணத்து முக 
வெட்டி.......... கிழான்‌ எழுத்து புரவரி ஸ்ரீ கரணத்து முக 
வெட்டி வையகழிபாக்கமுடையான்‌ எழுத்து, புரவரி ஸ்ரீ 
கரணத்து முகவெட்டி பிரம்மன்‌ எழுத்து புரவரி - ஸ்ரீகரணத்து 
முகவெட்டி பேர்‌ மங்கல முடையான்‌ எழுத்து வாணாதிராஜன்‌ 
எழுத்து [இப்படி] பெறக்கடவாரகவும்‌ இப்படி சம்மதித்து 
கல்வெட்டிக்குடுத்தோம்‌ நாயனார்‌ சோமனாத தேவர்‌ கோயில்‌ 
ஆது சண்‌[டேஸ்வர தேவ கன்‌] மிகள்‌ கோயில்‌ கணக்கரோம்‌ 
இவை பன்மாஹேஸ்வரர்‌ எழுத்து. 


த. நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌: 292/ 1978 


மாவட்டம்‌ : தஞ்சை - ஆட்‌ ஆண்டு : 11-ஆவது 
வட்டம்‌ : நன்னிலம்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி, 1189 
ஊர்‌ : அச்சு தமங்கலம்‌ 
ல்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
மொழி : தமிழ்‌ ஆண்டு அறிக்கை 396/1925 
எழுத்து: தமிழ்‌ 
முன்‌ பதிப்பு : _ 
அரசு : சோழர்‌ 
மன்னன்‌ : மூன்றாம்‌ குலோத்துங்கன்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 1 28 


எண்‌ ] 


On the North wall of the Somanathesvara Temple-chola- 
Kulottunga chola deva 1[1]th year [31]st day. Tamil-Built in the 
middle. Engraved in continration of the previous inscription. 
Records the grant of ulvari for another gift of 2 veli of land free 
of taxes (to the same temple) made by the king. 


சோமனாதேஸ்வரர்‌ கோயிலின்‌ வடக்குச்சுவரில்‌ உள்ளது. 
குலோத்துங்கசோழதேவரின்‌ பதினோறாம்‌ ஆட்சியாண்டு 31-வது நாளைச்சேர்ந்த 
குமிழ்க்கல்வெட்டு. கல்வெட்டு நடுப்பகுதியிலிருந்து கட்டிடத்திற்குள்‌ மறைந்து 
விட்டது. முந்தியகல்வெட்டின்‌ தொடர்ச்சியாக இக்கல்வெட்டு உள்ளது. 
இரண்டுவேலிநிலத்தின்‌ உள்வரியை இறையிலியாக கோயிலுக்கு மன்னனால்‌ 
கொடுக்கப்பட்ட செய்தியைக்‌ குறிக்கிறது, 


த. நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 293 / 1978 


மாவட்டம்‌ : தஞ்சை ஆட்சி ஆண்டு : ந 
வட்டம்‌ : நன்னிலம்‌ வரலாற்று ஆண்டு : ன 
ஊர்‌ : அச்சு தமங்கலம்‌ தி ன்‌ 
ன்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
மொழி : குமிழ்‌ ஆண்டு அறிக்கை 39811925 
எழுத்து: தமிழ்‌ இப்‌ 
முன்‌ பதிப்பு ன 
அரசு 2 = 
மன்னன்‌ : ட ஊர்க்‌ கல்வெட்டு 1 த 
எண ‘| 


On the North and west walls of the Somanathesvara temple 
— ... — .... — Tamil-Built in the middle. Seems to record another 
grant of land to the temple by the king. 


சோமனாதேஸ்வரர்‌ கோயிலின்‌ வடக்கு மேற்குப்‌ புறச்சுவர்களில்‌ உள்ள 
தமிழ்க்‌ கல்வெட்டு. இக்கல்வெட்டின்‌ நடுப்பகுதியிலிருந்து கட்டிடம்‌ மறைத்து 
விட்டது. மன்னவனால்‌ கோயிலுக்கு நிலம்‌ தானமாக கொடுக்கப்பட்ட செய்தி 
கூறப்பட்டுள்ளது. 


த. நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 294/ 1978 


மாவட்டம்‌ : தஞ்சை ஆட்சி ஆண்டு : 7-ஆவது 
வட்டம்‌ : நன்னிலம்‌ வரலாற்று ஆண்டு : ன 
ஊர்‌ : அச்சு தமங்கலம்‌ 

இந்தியக்‌ கல்வெட்டு 4001 1925 
மொழி : தமிழ்‌ ஆண்டு அறிக்கை 
எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு: _— 
அரசு : சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு | Ji 
மன்னன்‌ : கோனேரின்மை கொண்டான்‌ எண்‌ 


On the west wall of the Somanathesvara temple - Chola - 
Tribhuvanachakravartin - Konerinmei Kondan - 7th year 49th day - 
Tamil - Registers the royal order to grant the ulvari mentioned 
above. 


சோமனாதேஸ்வரர்‌ கோயில்‌ மேற்குச்‌ சுவரில்‌ உள்ளது. திரிபுவனச்‌ 
சக்கரவத்திகள்‌ கோனேரின்மை கொண்டான்‌ ஏழாவது ஆட்சியாண்டையும்‌ 
நாற்பத்தொன்பதாவது நாளையும்‌ சேர்ந்த தமிழ்க்கல்வெட்டு. உள்வரி பற்றிய 
அரசனின்‌ ஆணையைக்‌ குறிப்பிடுகின்றது 


த. நா, தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 295/ 1978 


மாவட்டம்‌ : தஞ்சை ஆட்சி ஆண்டு 2 — 
வட்டம்‌ : நன்னிலம்‌ வரலாற்று ஆண்டு : கி. பி. 17, 18-ஆம்‌ 
ஊர்‌ : அச்சுதமங்கலம்‌ தூத்றாண்டு 
, ட இத்தியக்‌ கல்வெட்டு 

மொழி : குமிழ்‌ அண்டு அறிக்கை 41211925 
எழுத்து : தமிழ்‌ 

தம முன்‌ பதிப்பு : ல 
அரசு 2 நாயக்கர்‌ 
மன்னன்‌ : இரகுநாத நாயக்கன்‌ தல்ல கல்வெட்டு ்‌ 21 

எண்‌ 


In the front gopura of the Somanathesvara temple — . . — 
ர Sarvari Adi . 1 Tamil . fragment. Mentions a certain [El] 
lappa Nayakkar the agent of Raghunatha Nayaka. 


சோமனாதேஸ்வரர்‌ கோயில்‌ முன்னுள்ள மண்டபத்தில்‌ உள்ளது. சார்‌ 
வரி வருடம்‌ ஆடி மாதம்‌ ஒன்றாம்‌ தேதியைச்‌ சேர்ந்த துண்டுக்‌ கல்வெட்டு. 
ரகுநாதநாயக்கனின்‌ பிரதிநிதி (88௦14) எல்லப்ப நாயக்கன்‌ என்றும்‌, அவன்‌ 
மாதைய நாயக்கனின்‌ மகன்‌ என்றும்‌ குறிக்கப்படுகிறான்‌. 


த. நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌; 296 / 1978 


மாவட்டம்‌ : 


வட்டம்‌: 
அளர்‌ : 
மொழி: 
எழுத்து : 
அரசு : 


மன்னன்‌ 2 


இடம்‌ 


குறிப்புரை : 


தஞ்சை ஆட்சி ஆண்டு : 5-அவது 
நன்னிலம்‌ வரலாற்று ஆண்டு : இ.பி. 1221 
திருப்புகலூர்‌ ப்தி தன்னது 
தமிழ்‌ இத்தக சுவடு 10311927-28 
ஆண்டு அறிக்கை : 

மிட்‌ 
த சி முன்‌ பதிப்பு : — 

சாழர்‌ 


மூன்றாம்‌ ராஜராஜன்‌ 
எண்‌ 


ஊர்க்‌ கல்வெட்டு | g 


அக்னீசுவரர்‌ கோயில்‌-2-ஆம்‌ திருச்சுற்று மதிலின்‌ தென்புறம்‌ உள்ளது. 


இக்கல்வெட்டில்‌ இவ்வூர்‌ கோயிலில்‌ ராஜராஜ மங்கலாதராயர்‌ இஷபவாகன 
தேவரை எழுந்தருளிவித்த செய்தியும்‌, இக்கோயிலுக்கு சபாவாரியப்‌ பெரு. 
மக்களாகிய சந்திரசேகரபட்டன்‌, தருவண்ணாமலைபட்டன்‌, ராஜராஜபட்டன்‌ 
ஆகியோர்‌ நிலவிலைப்பிர மாணம்‌ செய்து கொடுத்த செய்தியும்‌ நிலத்திற்கு விலையாக 
நாற்பது காசுகள்‌ பெற்றுக்கொண்ட செய்தியும்‌ கூறப்படுகிறது. ராஜராஜ 
மங்கலாதராயர்‌ என்பவர்‌ தாம்‌ எழுந்தருளிவித்த இஷபவாகனதேவர்க்கு வேண்டிய 
செங்கழுனீர்‌ திருத்தாமத்துக்கு செங்கழுநீர்குளம்‌ ஏற்படுத்துவதற்காக கொடுத்தார்‌ 
என்றும்‌, அக்காசு கொண்டு மேற்கூறிய வாரியப்‌ பெருமக்களிடம்‌ நிலம்‌ விலைக்கு 
வாங்கப்பட்டதென்றும்‌ தெரியவருகிறது. சபாவாரியப்‌ பெருமக்கள்‌ அனைவரும்‌ 
ஊர்க்கணக்கும்‌ கையெழுத்திட்டுள்ளனர்‌. 


கல்வெட்டு : 


1 ஸ்வஸ்திஸ்ரீ திரிபுவனச்‌ சக்கரவத்‌[திகள்‌] ஸ்ரீராஜராஜ தேவர்க்கு 
யாண்டு ௫வது கன்னிநாயற்று பூர்வ பக்ஷத்து பஞ்சமியும்‌ 
திங்கள்ழெமையும்‌ பெற்ற விசாகத்து நாள்‌ ரா[%]ஜந்திர 
சோழ வளநாட்டு அளநாட்டு.......- விலான ராஜராஜ சருமப்‌ 
பேதி மங்கலத்து சபைக்கு சமைந்த வாரியப்பெருமக்களில்‌ 
மாசரைத்‌ திருவெண்காடு பட்டனும்‌ இடையாற்றகஞ்‌ சந்திர 
சேகர பட்டனும்‌ குண்டூர்‌ திருவெண்‌ *]ணாமலைப்‌ பட்டனும்‌ 
குஞ்சப்ப[வ வினை] ராஜராஜ [பட்ட] 


2 னும்‌ இவ்வனைவோம்‌ நிலவிலை ஆவணம்‌ குலோத்துங்க சோழ 
வளநாட்டு பனையூர்‌ நாட்டு ஸ்ரீபுகலூர்‌ தேவர்கோயில்‌ 


(திருப்பவும்‌) 


உடையார்‌ ராஜராஜ மங்கலா தராயர்‌ எழுத்தருளிவித்த இஷ 
[ப*]வாகன தேவர்‌ ராஜராஜவிடங்கர்‌ திரிபுவனசண்டேஸ்வர 
தேவர்‌ கன்மிகளுக்கு நாங்கள்‌ விற்றுக்குடுத்த குளநிலமாவது 
இவ்வூர்ப்‌ பிடாகை மீனவ நல்லூரில்‌ பெருங்கோ வாய்க்‌ 
காலுக்கு வடக்கு முதல்‌ கண்டத்துபட்டக்‌ குளம்‌ ௫*றா உப 
இதில்‌ கிழக்கடைய ௫ ப தெற்க- 

டைய ௫-௮ ௮ந௫ கப நீக்கி ௫ 'வ...ரண்டாங்கண்டத்துப்‌ 
படர்குளம்‌ ௫௫ ௩ல ஓ ௨௫ இதில்‌ மேற்கடைய முன்பு விற்ற 
௫- ப ௨ -௦ நீக்கி ௫ ௦ இதில்‌ இழக்கடைய ௫: ௨௫ ௧ 
௫-ர௫பம அஃ.கலி இந்நிலம்‌ வெலியும்‌ விற்றுக்குடுத்ததற்க்கு 
கீழ்பாற்கெல்லை வடை: பொதுவாக நீங்கின நிலத்துக்கு 
மேற்கும்‌ தென்பாற்கெல்லை ........ பொதுவாக நீங்கின 
நிலத்துக்கு வடக்கும்‌ மேல்பாற்கெல்லை புள்ள 

- மங்கலத்து நீத்தான்‌ நீக்‌... இடையாற்றுக்கு சூரியன்‌ பூவத்த 
பட்டனும்‌ நிலத்துக்கு கிழக்கும்‌ வடபாற்கெல்லை கண்ணாற்று 
வாய்க்காலுக்கு தெற்கும்‌ ஆக இசைந்த பெருநான்கெல்லையுள்‌ 
நடுவுபட்ட ௫- நலி இந்நிலம்‌ வேலியும்‌ விற்றுக்குடுத்தோம்‌ 
இத்தேவர்‌ கன்மிகளுக்கு இ வாரியப்‌ பெருமக்களும்‌ விற்றுக்‌ 
குடுத்து கொள்வதான எம்மிலிசைந்த விலைப்பொருள்‌ அன்றாடு 
- நற்காசு ௪௰ இக்காசு நாற்பது 

கொண்ட பரிசாவது இந்நாயனாற்கு சந்தி தத்வ செங்‌ . 
கழுநீர்த்திருப்பள்ளித்தாம சாத்துகைக்கு செங்கழுநீர்க்‌ 
குளம்‌ கொள்ள உடையார்‌ ராஜராஜ மங்கலாதராயர்‌ 
இத்தேவர்க்கு குடுத்து ஒடுக்கி இருந்த காசு ௪ம இக்காசு 
நாற்பதும்‌ இத்தேவர்‌ க[ன்மி] கள்‌ பக்கலே ஆவணக்களரி 
யேவ காட்‌ டேற்[ற]கைச்‌ செல்வறக்‌ கொண்டு விற்று விலைப்‌ 
பிரமாணம்‌ செய்து குடுத்தோம்‌ இந்தேவர்‌ கன்மிகளுக்கு 

சபைக்கு இந்த இவ்வாரியப்‌ பெருமக்களோம்‌ இக்குள நிலத்‌ 
துக்கு இதுவே விலைஆவதாகவும்‌ இதுவே விலை ஆவண 
மாவதாகவும்‌ இதுவே பொருமாவறுதி பொருள்‌ செல 
வோலை ஆவதாகவும்‌ இது அல்லது வேறு பொருள்மாவ 
அதிப்‌ பொருள்‌ செலவோலை காட்டக்‌ கடவதல்லா தாகவும்‌ 
இப்படி விலைக்கற விற்றுப்‌ பொருளறக்‌ கொண்டு விற்று 
விலைப்‌ பிறமாணஞ்‌ செய்து குடுத்த.......... 

த்‌ தேவர்‌ கன்மிகளுக்கு ஸபைக்கு சமைந்த இவ்வாரியப்‌ பெரு 
மக்களேம்‌ இக்குள நிலத்துக்கு நீர்க்கய்ந்த படி பாயவும்‌ 
வாரவும்‌ பெறுவதாகவும்‌ இக்‌ குளம்‌ முன்பு தரமிலியாய்‌ 
பன்னிரண்டாந்‌ தரத்து இறுத்து வருகிற படியே சந்திரா 
தித்த வரையும்‌ பன்னிரண்டாந்தரத்திலே ஊர்‌ மாவிந்த 


கடமை இறுக்க கடவதாகவும்‌ இப்படி இசைந்து விலைக்கற 
விற்று பொருளறக்‌ கொண்டு] 

விற்று விலைப்‌ பிரமாணம்‌ செய்து குடுத்தோம்‌ இத்தேவர்‌ கன்‌ 
மிகளுக்கு வபைக்குச்‌ சமைந்த வாரியப்‌ பெருமக்கள்‌ மா 
ஸரைதிருவெண்காடு பட்டனும்‌ இடையாற்றக்குடி சந்திர 
சேகர பட்டனும்‌ குண்டூர்‌ இருவெண்ணாமலை பட்டனும்‌ 
குஞ்சப்பவ்வில்‌ எஞ்னூற்றுப்‌ பட்டனும்‌ இவ்‌[வ]னவோம்‌ 
இவர்கள்‌ பணிக்க இந்த ஸபைப்பிரமாணம்‌ எழுதினேன்‌ 
இவ்வூர்க்கடிகாமத்தியத்தன்‌ அலங்‌ 

காரப்‌ பிரியன்‌ கழ்‌ கணக்கு இவ்வூர்‌ கமகாலத்தியத்தன்‌ ஏறு 
சேவகன்‌ மணிவண்ணனான சாதுப்பிரியன்‌ எழுத்தென்றும்‌ 
இப்படிக்கு இவை மாசரைத்‌ தஇருவெண்காடுபட்டன்‌ 
எழுத்தென்றும்‌ இப்படிக்கு இவை இடையாற்றக்குடி. சந்திர 
சேகர பட்டன்‌ எழுத்தென்றும்‌ இப்படிக்கு இவை குண்‌ 
டூர்த்‌ திருவெண்ணாமலை பட்டன்‌ எழுத்தென்றும்‌ இப்படிக்கு 
இவை குஞ்சப்ப வ்வில்‌ எஞ்ஞாற்று 

ப்‌ பட்டன்‌ எழுத்தென்றும்‌ இப்படிக்கு இவை இவ்வூர்‌ சிவப்‌ 
பிராமணன்‌ நித்தானந்த பட்டன்‌ எழுத்தென்றும்‌ இப்படிக்கு 
இவை இவ்வூர்‌ வைகாதன்‌ பாரத்து வாசி திருவரங்க பட்‌ 
டன்‌ எழுத்‌ தென்றும்‌ இப்படிக்கு இவை இவ்வூர்‌ அம்பட்ட[ன்‌] 
மூவாயிர வருண பேரகையன்‌ எழுத்தென்றும்‌ இப்படிக்கு 
இவை இவூர்‌ பாசிவன்‌ நாலாயிர[தேவன்‌] எழுத்தென்றும்‌ 
இப்படிக்கு இவ்வூர்‌ வீரக்‌ கத்தரயன்‌ 

கழையில்‌ நா - - மவ - - - எழுத்தென்றும்‌ இட்ட சுதன்ம 
படி யாண்டு இருவது நாள்‌ ௧௰எ னால்‌ வாலாவின்‌ யோகத்‌ 
துக்கு உடையார்‌ ராஜ ராஜ மங்கலாதராயன்‌ எழுந்தருளி 


வித்தஸ்ரீ புகலூர்‌ இப்ப ...... தேவர்‌ ராஜராஜ விடங்க 
தேவர்‌ கன்மிகள்‌ ராஜராஜச்‌ சருப்பேதி மங்கலத்து பிடாகை 
மீனவநல்லூரில்‌ ஸபைப்‌ பொது ப -- ...... ச[ஸசை]பவிலை 


கொண்டு இவ்வூர்‌ பெரு 


மக்கள்‌ வசம்‌ ஓடுககின காசு ௪ம்‌ இக்காசு நாற்பதுக்கும்‌ இவை 
ஊர்கணக்கு அலங்காரப்பிரியன்‌ எழுத்தென்றும்‌ இக்காசு 
நாற்பதும்‌ கைக்‌ கொண்டமைக்கு இவை வாசரை திருவெண்‌ 
காடு பட்டன்‌ எழுத்தென்றும்‌ இவை இடையாற்றுக்குடி 
சந்தரசேகரபட்டன்‌ எழுத்தென்றும்‌ இவை குண்டூர்‌ திரு 
வெ[ண்ணா]மலை [பட்ட]ன்‌ எழுத்தென்றும்‌ இவை குஞ்சப்ப 
வ்வில்‌ எஞ்ஞாற்று பட்டன்‌ எழுத்தென்றும்‌ இடகிரேயத்‌ 


த. நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 297/ [976 


மாவட்டம்‌ : தஞ்சை ஆட்சி ஆண்டு ; 9-ஆவது 
வட்டம்‌ 2 நன்னிலம்‌ வரலாற்று ஆண்டு : இ.பி. 1142 
ஊர்‌ ; திருப்புகலூர்‌ \ 
மொழி : தமிழ்‌ ட 704/1927-28 
எழுத்து : தமிழ்‌ 3 i 

முன்‌ பதிப்பு : க 
அரசு : சோழர்‌ 
மன்னன்‌ : இரண்டாம்‌ குலோத்துங்கன்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 1 2 

எண்‌ 

J 

இடம்‌ : அக்னீஸ்வரர்‌ கோயில்‌--இரண்டாம்‌ திருச்சுற்று தென்புற மதிலிலுள்ளது. 


குறிப்புரை : இக்கல்வெட்டில்‌ தானதுங்க சதுர்வேதி மங்கலத்து பெருங்குறி மஹ ஈசபையோர்‌ 
இவ்வூர்‌ கைலாசநாதர்‌ கோயில்‌ திருமண்டபத்தில்‌ கூடியிருந்து முக்காலே அரைமா 
அரைக்காணி நிலத்தை நாற்பது காசுகளுக்கு விற்ற செய்தியும்‌ பலரும்‌ கையெழுத்‌ 
இட்டுள்ள செய்தியும்‌ தெரிய வருகிறது. 


கல்வெட்டு 


1 ஸ்வஸ்தி ஸ்ரீ பூமன்னு பதுமம்‌ பூத்தவேழுலகுந்‌ தாமுன்செய்‌ 
தவத்தால்‌ பகுதி வழித்தோன்றி நெடுமாலிவனெந சுடர்முடி 
சூடியிருநிலமகளையுரிமையிற்‌ புணர்ந்து திருமகள்‌ பனைமுலை 
செஞ்சாந்தணிந்து பருமணி மார்வம்‌ பநிவரை நிகர்ப்பச்‌ 
ஜயமகள்‌ செழுந்தண்‌ சந்தனச்சுவட்டால்‌ புயமிரு ............... 


2 ப்பவளச்‌ சேயொளி படைத்தநன்‌ யானெநத்‌ தவளநன்நிறந்‌ 
தநித்துடையேனெறநப்‌ புகழ்மகள்‌ சிந்தைமகிழ நாளிலும்‌ ஒரு 
குடை நிலவப்‌ பொருபடை திரி வெயிலிருங்கிருங்கலியிரு 
ளெனத்‌ துரப்ப நீடு பல்லூழி [ஏழ்கடற்‌ புற/த்திநுங்‌ 
கோடாச்‌ செந்தனிக்‌ கோலினிதுலாவ [மீ]நமுஞ்‌ சிலையுஞ்‌ 
சிதைத்து வாநுயர்‌ பொந்னெடு மேருவிற்‌ புலி வீற்றிருப்ப 
[உ]ம்பரியானை யோரிட்டிநுக்கும்‌ ஸ்தம்பமெந்ந தநித்தநி 


3 'இசைதொறும்‌ விஜையஸ்தம்பம்‌ எழில்பெற நிற்ப பசிபகையாதி 
யாந தீதுநீங்கி மந்நுயிர்‌ தழைப்ப மநுவாறு விளங்க 
மாதவர்தவழு மங்கயர்‌ கற்பும்‌ ஆதியந்தணராகுதிப்‌ புகையும்‌ 


(திருப்பவும்‌) 


மீதெழு கொண்டல்‌ வீசுதண்‌ புநலு மே[தினிவளரு]ஞ்‌ சாதி 
யொழுக்கமும்‌ நீதியறமும்‌ பிறழாது நிகழப்‌ பாவும்‌ பழநப்‌ 
பரப்பும்‌ [பணைக்கை மா]வுமல்லது வந்றளை படுதல்‌ கநவிநுங்‌ 
காண்டற்கரிதெந வருந்திப்‌ பு[டையினும்‌ பல்வேறுபுள்ளினும] 

ல்லது சிறையெநப்‌ படுதலிந்றி நிறைபெருஞ்‌ செல்வமோடவநி 
வாழப்‌ பல்லவர்‌ தெலுங்கர்‌ மாளவர்‌ கலிங்கர்‌ கோசலர்‌ 
கந்நடர்‌ கடாரர்‌ தெந்நர்‌ கேரளர்‌ சிங்களர்‌ கொங்கணர்‌ 
சேதியர்திரிகர்த்தர்‌ வங்கரங்கர்‌ மத்திர... [சொநகர்‌ கையாமர்‌ 
சீநரெந்றறைகழல்‌ மநிதரும்‌ [எல்‌]லா வேந்தரும்‌ முறைம/யில்‌ 
வகுந்தி] இறை குணர்ந்திறஞ்ச வம்பொன்‌ பவர்கட்‌ 
செம்பியன்‌ [கிழானடி ஒருமருங்கு] 


5 * டநமர்ந்திப்ப வருபுரிசிமயப்‌ பொற்கோட்டிமய பாவையுஞ்‌ 


10 


சிவநும்‌ போலச்‌ செம்பொன்‌ வீரஸிம்ஹாஸனத்துப்‌ புவந 
முழுதுடையாளொடும்‌ விற்றிருந்தருளிய கோவிராசகேசரி 
பந்மராந திரிபுவந சக்கரவர்த்திகள்‌ [ஸ்ரீ குலோ]த்துங்க 
சோழ தேவற்கு யாண்டு ௯-ஆவது மக நாயற்று அபரபக்க்ஷ 
[த்து] இங்கட்கிழமையும்‌ பெற்ற திருவோணத்து நாள்‌ ....[ப] 

னையூர்‌ நாட்டு ப்ரம்மதேயம்‌ ஸ்ரீதாநதுங்க சதுர்வேதி மங்கலத்‌ 
துப்‌ பெருங்குறி . மஹாஸபையோம்‌ இவ்வூர்‌ ஸ்ரீ கயிலாஸ 
முடைய மஹாதேவர்‌ கோயில்‌ திரும[ண்‌]டபத்தில்‌ கூட்டம்‌ 
குறைவறக்‌ கூடியிருந்து ....... ஸ்ரீ புகலூர்‌ தேவர்‌ திரிபுவந 
சண்டேஸ்வரதேவற்கு சத்திராதித்தவ ............... குடுத்த 
பரிசாவது எங்க(ள்‌)னில்‌ ...... ........ ல 


க்கு வடக்கு ...... சதுரத்து கிழக்கடைய பழம்‌ படி நிலம்‌ ௫ 
௯௪ம்‌ ௨ சதுரத்து மேற்கடைய பழம்‌ படி ௫ ...ஆக பழம்‌ படி 
௫ ௬ உப இந்நிலம்‌ முக்காலே அரைமா அரைக்‌ 
காணிக்கு கீழ்பாற்‌ கெல்லை கொ ... தென்பாற்கெல்லை 
சபை பொதுவுக்கு வடக்கு மேல்பாற்கெல்லை இத்தேவர்‌ ... 
நிலத்துக்குக்‌ கிழக்கும்‌ வடபாற்கெல்லை .. 


இவ்விசைந்த பெருநான்கெல்லையில்‌ தருவ ... பட்ட நிலம்‌ 
இவ்வூர்ச்‌ ............. “௨... குழி கொண்ட தொரு மாவாக 
வந்த நிலக்குழி எ ... பலவும்‌ உடையார்‌ 


இறையிலி செய்து குடுத்து சாலியன்‌ நாகன்‌ நம்பியிடை கழ்‌ 
முதலுக்கு நாங்கள்‌ கொண்ட அன்றாடு நற்காசு ம இக்காசு 
பத்தும்‌ இறையிலியாக இறையிழிச்சு , ,மேற்படியான்‌ பக்கல்‌ 
கொண்ட அன்றாடு நற்காசு ௩௰ இக்காசு முப்பதும்‌ ஆ . 
முதலுட்பட்‌ இவன்‌ பக்கல்‌ கொண்ட இக்காசு கற்பதும்‌ 
ஆவணக்களரி கையொ 


ற்றி கைச்செலவறக்கொண்டு சந்திராத்தவற்‌ செல்ல இறையிலி 


செய்து குடுத்தோம்‌ உடையார்‌ ஸ்ரீபுகலூர்‌ தேவர்‌ திரிபுவன 


11 


12 


13 
14 


15 


16 


சண்டேஸ்வரதேவர்க்கு இத்தாநதுங்கசதுர்வேதி மங்கலத்துப்‌ 
பெருங்குறி மகாசபையோம்‌ இன்னிலக்குழி இரு...யிரத்தினால்‌ 


நிலம்‌ வெ ... இக்காசு நாற்பதும்‌ செய்து குடுத்தோம்‌ 
உடையார்‌ ஸ்ரீபுகலூர்‌ தேவர்‌ திரி 
புவனசண்டேஸ்வரதேவற்கு இத்‌ தாநதுங்கசதுர்வேதி 


மங்கலத்துப்‌ பெருங்குறி மஹாசபையோம்‌ இன்னிலம்‌ 
வேலிக்கும்‌ கீழ்‌ . லுட்பட இக்காசு நாற்பதுமே விலையாகவும்‌ 
இதுவே பொருளறுதிப்‌ பொ[ருள்‌ செலவோலை] யாவு 
தாகவும்‌ இது.. ருளாவதி பொருள்‌ செல ல்வதாகவும்‌ இறை 


க்கு . ல இறுக்க ய்‌ .....,, சந்திராதித்தவர்‌ 
இறையிலி அனு - 
டட ௨௨விக்க. ..  யராக , த்திருவழுது செய்விக்கக்‌ 
கடவதாகவும்‌ ... ங்கைக்‌ கொண்டு 


க அதல்‌ நலல அம மதகுரு அத்தர்‌ ..சிவநென்‌ .... ... கல்லிலுஞ்‌ 

செம்பிலும்‌ வெட்டிக்கொள்‌ ... ல ன ரு 

ல நம்பி பட்டனும்‌ ஆத்ரயன்‌ பரமாறபன்ஞாந விளக்கும்‌ 
காஸ்யபன்‌ நனிபவழக்குன்றும்‌ காஸ்யபன்‌ காரி பஞ்சநெதி 
வாணனும்‌ காஸ்யபன்‌....... ளித்தான்‌ கவுணியன்‌ திருச்சிற்றம்‌ 
பலமுடையான்‌ னல வலு எதிரிலிசோழப்‌ பிரம்ம 
ராயரும்‌ காஸ்யபன்‌.. க 

இவர்கள்‌ பணியால்‌ ல்ல எழுதிநேன்‌ இவ்வூர்‌ 
மத்தியன்‌ எயின்னூருடையான்‌ கரணத்தான்‌ எயிற்றூருடை 
யானேன்‌ இவை... தாமோதரன்‌ குனிக்கும்‌ பிரானும்‌ கவுணி 
யன்‌ தாமோதரன்‌ அக்கி தேவனும்‌ காஸ்யபன்‌ காரி திருச்‌ 
சிற்றம்‌ பல]னும்‌ இவ்வநைவோ 

ம்‌ எழுத்து இப்படிக்கு இவை காஸ்யபன்‌ காரி சோலைமலயென்‌ 
எழுத்து இக்காசு நாற்பதுமே கொண்டு இன்னிலம்‌ வேலியும்‌ 
விற்‌....கொண்டு இன்னிலம்‌ வேலியும்‌ விற்றுக்‌ வேலியும்‌ குடுத்‌ 
தமைக்கு இவை கவுணியன்‌ அக்கிநிதேவன்‌ திருச்சிற்றம்பல 
முடை...சோழ பிரம்மர 

தகதக காரி எழுத்து இப்படிக்கு இவை காரிபஞ்சநெதிவாணன்‌ 
எழுத்து இப்படிக்கு இவை கவுணியன்‌ தாமோதிரன்‌ குனிக்‌ 
கும்‌ பிரான்‌ எழு...மாறுபன்‌... ரிய நம்பியேன்‌ எழுத்து இக்‌ 
காசு நாற்பதுங்‌ கொண்டு இன்னிலம்‌ வேலியும்‌ விற்று கொ 
ன நீறணிபவழக்கு*....... 


* இறுதியில்‌ சில பகுதிகள்‌ கிடைக்கவில்லை. 


த. நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 298/|978 


மாவட்டம்‌ : தஞ்சை ஆட்சி ஆண்டு : 10-ஆவது 
வட்டம்‌ : நன்னிலம்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி, 1188 
ஊர்‌ : திருப்புகலூர்‌ 


இந்தியக்‌ கல்வெட்டு 


மொழி : தமிழ்‌ அண்டு அணித்‌ 80/1927-28 
எழுத்து : தமிழ்‌ 

முன்‌ பதிப்பு : ட்‌ 
அரசு : சோழர்‌ 
மன்னன்‌ : மூன்றாம்‌ குலோத்துங்கன்‌ ர கல்வெட்டு 1. 3 

எண்‌ 

J 

இடம்‌ : : அக்னீசுவரர்‌ கோயில்‌ மதிற்சுவரில்‌ கிழக்குப்‌ புறத்தில்‌ உள்ளது. 


குறிப்புரை : இக்கல்வெட்டில்‌ இருநாமத்துக்‌ காணியாக நிலம்‌ விற்றுக்‌ கொடுத்த செய்தி கூறப்‌ 
பட்டுள்ளது. மன்னன்‌ மெய்8ீர்த்தியுடன்‌ தொடங்கும்‌ இக்கல்வெட்டில்‌ பலரும்‌ 
கையெழுத்திட்டுள்ளனர்‌. இடையிடையே சிதைந்து காணப்படுகிறது. 


கல்வெட்டு: 


1 ஸ்வஸ்திஸ்ரீ புயல்‌ வா[ய்‌*] த்து வளம்‌ பெருக பொய்யாத நான்‌ 
மறையின்‌ [செயல்வாய்ப்பத்‌] திருமகளும்‌ ஜயமகளும்‌ சிறந்து 
வாழ வெண்மதுபோற்‌ குடைவிளங்கவேல்‌ வேந்தரடி வணங்க 
மண்ம[ட]ந்தை மனங்களிப்ப மனுநீதிதழைத்‌ தே[ாங்க]சக்கர 
முஞ்‌ செங்கோலுந்தி...புய....மாய்‌... பாண்டியன்‌ தன்‌ மகன்‌ 


2 ... கொண்டு விக்ரெம பாண்டியர்க்கு கூடல்‌ ... குது பொரு 
காடி [எடு]த்து வள்‌ ... செரு வீரபாண்டியன்‌ முடித்தலை 
கொண்ட மந்து முடி..., ௨... தார்‌ வீரக்‌ கொடியுந்‌ 


தியாகக்‌ [கொடியும்‌ முடன்‌ எடுத்து செம்‌ பொன்‌ 
வீரசிங்ஙாஸினத்து புவனமுழுதுடையாளோடும்‌ வீற்றி[ருந்‌ 
தருளிய திரிபுவன சக்கரவத்திகள்‌ மதுரையும்‌ பாண்டியன்‌ 
முடித்தலையும்‌ கொண்டருளிய ஸ்ரீ குலோத்துங்க சோழ 
தேவற்கு யாண்டு ப[த்‌*]தாவது நாள்‌ ௫மஉ னால்‌ திரிபுவனச்‌ 
சக்கரவத்திகள்‌ 

3 கோனேரின்மை கெண்டான்‌ கு[லோத்துங்க சோழ] வளநாட்டு 
பனையூர்‌ நாட்டு உடையார்‌ திருபுகலூர்‌ உடையார்‌ கோயில்‌ 


(திருப்பவும்‌) 


தேவகன்மிகளும்‌ ஸ்ரீமாஹேஸ்வர கண்காணி செய்வார்களு[ம்‌] 
இத்தேவர்க்கு புதிதாக செய்த ராஜாக்கள்‌ தம்பிரான்‌ திரு 
வீதிக்கு இத்தேவர்‌ தேவதான பிரம்மதேயம்‌ [இருப்‌ 
புகலூரிலும்‌ தோட்டக்குடியான ராஜேந்திர சோழ 
. நல்லூரிலும்‌ நிலத்துக்கு கோயில்‌ கணக்கு திருப்புகலூரு 
டையாந்‌ எழுந்திட்ட கணக்‌ ... ........ 
டங்க சோழ தேவற்க்கு பதி ... த நிலத்து ஓபாதி ௫-கி 
தோட்டக்குடியான ராஜேந்திர சோழநல்லூர்‌ ........ ஷம்‌ 
சுங்கந்தவிரீத்தருளின குலோத்துங்க சோழ தேவர்க்கு பதி 
னாறாவகு ........ க்க குறைந்த நிலத்து ஒபாதி ௫ ஐம்‌ 
ஆக மாங௩த& ப்பழம்‌ பேர்‌ தவிந்து இத்தேவர்‌. தேவ 
தான ஊர்களில்‌ ...ஃஃஃ ம்‌ இவ்வூரில்‌ இத்தேவர்‌ எழுன்தருள 
திருப்பொ[ய்‌]கைக்கரை சூழ்ந்த ஒருச்சிறகன்‌ மடதிருவி...... 
குரை .. சா .. யனும்‌ பெரியநம்பி பட்ட[னு]ம்‌ [த]ச்சாசரியஞ்‌ 
செ[ய்‌*]வார்களும்‌ நிச்சயித்த ... நில பெரியநம்பி பட்டனும்‌ 
சீகாரியம்‌ [குற்‌]றுலமுடையாந்‌ தாநவிநோத மூவேந்தவேளா 
நும்‌ ஊர்க்கணக்கு திருப்புகலூ[ருடையாநு[ம்‌] ஸ.. அளந்த 
படி இவ்வூர்‌ கூடின நிலம்‌ நீக்கி நின்ற...அகப்பட்ட நிலமும்‌ 
ப்ரம்மதேயம்‌ திருப்புகலூரிலும்‌ விதத்‌ க்‌ ராஜேந்‌ 
இர சோழநல்லூரிலும்‌ .... நில... 


ரக நீங்கலாக ... கணக்கு ர ட ட அண்‌ எழுத ....... 
கணக்கும்‌ படி இவ்வூர்‌ கூடின விளை நிலத்து ஒன்றே 
முக்காலே நாலுமா முந்திரிகை கழ்‌ மு[க]காலே நாலுமா 
முக்காணி அரைக்காணியும்‌ சுங்கத்‌ [தவிர்‌]த்தருளின கு 
லோத்துங்க சோழ தேவற்கு பதினாறாவது உடல கூஹுல 
மஸஷ ... திருப்புகலூரில்‌ நின்றும்‌ ... ன..... 

இராஜேந்திர சோழநல்லூரில்‌ நின்றும்‌ கூடின ௫௩௯37௬. 
ஆக நிலம்‌ ௪5௩௯௨௨௮73, 3௩௯ ஃ ஈரும்‌ இறைகட்டுக்‌ குடலாய்‌ 
வருகி[றப]டியும்‌ தவிர்ந்து பத்தாவ[து] முதல்‌ நீங்கலாக 


நீக்கியும்‌ இந்நிலம்‌ முக்காணி ... த்தருளின ... க்கு வேலி 
[பொற்]காசு இருநாருக வந்த ...... ஸ்ரீ பண்டாரத்திலே 
குடிக்‌ .... ... ஆதிசண்டேஸ்வர தேவர்‌ திருநாமத்துக்‌ 


காணியாக [ஓ]லை கொள்ளவும்‌ இந்நிலம்‌ விற்றகாணியா ... 
நிலத்‌ ...... 


லேய்‌ திருநாமத்துக்காணியாக நிலத்திலே சண்டேஸ்வரப்‌ பெரு 
விலை/யா]/க. விற்கவும்‌ கடவதாக வரியி...களும்‌ , எழுத்திட்ட 
உழ்வரி தரச்‌ சொன்றேனோம்‌] இப்படி [செய்ய]ப்பண்ணின 
திருமந்திர ஓலை நெறி உடைச்‌ சோழ மூவேந்த வேளானான 
காணி உடை . ... சிங்களராயரும்‌ விழிஞத்தரையரும்‌ அனக 
ராயரும்‌ கனகராயரும்‌ மழவராயரும்‌' நுளம்பராயரும்‌ 
பாண்டியராயரும்‌ வில்லவராயரும்‌ எழுத்திட்டு 


த. நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 299 1 1978 


மாவட்டம்‌ : 
வட்டம்‌ : 
ஊர்‌ : 
மொழி ச 
எழுத்து : 
அரச : 


மன்னன்‌ : 


இடம்‌ : 


குறிப்புரை : 


கல்வெட்டு 


தஞ்சை ஆட்சி ஆண்டு : 10-ஆவது 
நன்னிலம்‌ வரலாற்று ஆண்டு : — 
திருப்புகலூர்‌ 


இந்தியக்‌ கல்வெட்டு | 


927- 
தமிழ்‌ அண்டு அதிகம்‌ | 84/1927-28 
தமிழ்‌ முன்‌ பதிப்பு : _— 
பாண்டியன்‌ 
ஜடாவர்மன்‌ சுந்தர ஊர்க்‌ கல்வெட்டு 1 4 
ட்‌ . எண்‌ 
பாண்டியன்‌ J 


அக்னீசுவரர்‌ கோயில்‌ மதிற்சுவரில்‌ ழ்புறத்தில்‌ உள்ளது. 


இவ்வூர்‌ 


கோயிலுக்கு ஸ்ரீமாகேஸ்வரரும்‌, அகம்படியாரும்‌, காணியாளரும்‌ 


வெள்ளாளரும்‌, கைகோளரும்‌, சேனை கைக்கோளரும்‌ கண்ணாளரும்‌ களப்பாளரும்‌ 


சேர்ந்து தானமளித்த செய்தி கூறப்பட்டிருப்பதாகத்‌ தெரிகிறது. கல்வெட்டு 
பாதியில்‌ நின்று விட்டது. 


ஸ்வஸ்திரீ [கோச்‌]சடையபன்மர்‌ திரிபுவனச்‌ சக்கரவத்திகள்‌ 
ஸ்ரீசுந்தர பாண்டிய தேவற்க்கு யாண்டு பத்தாவ[து அ]ற்‌ 
பசி மாதம்‌ நாலாந்தியதி நாள்‌ 

குலோத்துங்‌[க] சோழவளநாட்டு பனையூர்‌ நாட்டு திருப்புகலூர்‌ 
உடையார்‌ (திருப்புகலூர்‌ உடையார்‌) கோயில்‌ [பண்டாரத்‌ 
தாற்கு இவ்வூர்‌ ஸ்ரீ 

மாஹேஸ்வரரும்‌ திரு அகம்படியாரும்‌ காணியாளரும்‌ வெள்ளா 
மரும்‌ சேனை கைகோளரும்‌ கண்ணாளரும்‌ மற்றும்‌ பல கல்‌ 

வனையில்‌ உள்ளாரும்‌ மற்றும்‌ காலோடைக்‌ களப்பாளரும்‌ 

இவ்வனை[வ]ரோம்‌ ஒருமை [யூறி]குடுத்த பரிசாவது இவூர்‌ 

வலங்கை நியாயத்திலும்‌ 


இடங்* 





*இத்துடன்‌ கல்வெட்டு நின்று விட்டது. 


த. நா. தெ 


மாவட்டம்‌ : 
வட்டம்‌ : 
ஊர்‌ : 
மொழி: 
எழுத்து : 
அரசு : 


மன்னன்‌ : 


இடம்‌ : 


குறிப்புரை : 


கல்வெட்டு: 


ர. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 300 / |978 
குஞ்சை ஆட்சி ஆண்டு : 2-அவது*்‌ 
தன்னிலம்‌ வரலாற்று ஆண்டு : இ.பி. 1053 
திருப்புகலூர்‌ 
தமிழ்‌ இந்தியக்‌ | 81/1927-28 
ஆண்டு அறிக்கை : 

மிழ்‌ ‘ 
தட்‌ முன்‌ பதிப்பு : த 
சோழர்‌ 
இரண்டாம்‌ ராஜேந்திரன்‌ ஊர்க்‌ கல்வெட்டு | 


2 ர்‌ 5 
எண்‌ 
அக்னீஸ்வரர்‌ கோயில்‌ - உள்மதில்‌ - உட்கோபுரத்தின்‌ தென்புறம்‌ உள்ளது. 


இரண்டாம்‌ இராஜேந்திர சோழனின்‌ இரண்டாவது ஆட்சியாண்டில்‌ காரைக்‌ 
காலைச்‌ சேர்ந்த ஊரார்கள்‌ பலர்‌ இவ்வூர்‌ கோயிலில்‌ இருந்து இருபத்தைந்து 
காசுகள்‌ பெற்றுக்‌ கொண்டு பொன்‌ மேந்த சோழன்‌ என்ற பெயருடைய நிலத்தை 
இருநந்தா வனப்புறமாக இறையிலி செய்து கொடுத்த செய்தி கூறப்பட்டுள்ளது. 


1 ஸ்வஸ்திஸ்ரீ நமசிவாய : திருமருவிய செங்கோல்‌ வளவன்றந்முந்‌ 
... நதுவாக்கி முந்வந்து செந்று இரட்டபாடி 
2 ஏழரை இலக்கமுங்‌ கொண்டு கொல்லாபுரத்து ஜெய ஸ்தம்ப 


நாட்டி எதிர்‌ .... .... ஃ ழப்‌ பறையது கறங்கப்‌ பேராற்றங்‌ 
கரை கொ 


3 ப்பத்தாகவ மல்ல .... குடற்‌ பெருஞ்சேநை எல்லாம்‌ பாரது 
நிகழப்‌ பசும்பிணமாக்கி ... ... ... முதுட்டோட அவராநை 

4 - யுங்‌ குதிரையும்‌ ஓட்டக நிரைகளும்‌ பெண்டிர்‌ பண்டாரமும்‌ 
விபவமுமடங்களும்‌ கைய்‌ ... .... செய்து வீரசிம்ஹா 

5 சநத்து விற்றிருந்தகருளிந கோவிராசகேசரி பந்மராந உடையார்‌ 
ஸ்ரீராஜேந்திரதேவற்கு யாண்டு .... ... சோழவளநாட்டுக்‌ 
குறும்பூர்‌ 


(திருப்பவும்‌) 


த. நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 301 / 1978 

மாவட்டம்‌ : தஞ்சை ஆம்‌ ஆண்டு 2 பத்து 

வட்டம்‌ : தன்னிலம்‌ வரலாற்று ஆண்டு ! 11781218 

ஊர்‌ : ப்புகலூர்‌ 
க இந்தியக்‌ சல்வெஃ்டு  82/1927-28 

மொழி : தமிழ்‌ ஆண்டு ௮றிக்சை / ந 

எழுத்து : மிழ்‌ 

முத்து தமிழ்‌ கன்றை டட 
அரசு £ சோழர்‌ 
மன்னன்‌ : மூன்றாம்‌ குலோத்துங்கன்‌ ஊர்க்‌ சுல்வெட்டு | த்‌ 
எண்‌ 

இடம்‌ ; திருப்புகலூர்‌ அக்னீஸ்வரர்‌ கோயில்‌ மதிலின்‌ £ழ்ப்புறம்‌ உள்ளது. 

குறிப்புரை : திருநீலகண்ட உய்யவந்தானன இராஜேந்திரசோழ ஆசாரியனுக்கும்‌, இருநீல 
கண்டன்‌ தில்லை நாயகனான திருப்புகலூர்‌ ஆசாரியனுக்கும்‌ தச்சு ஆசாரியக்‌ காணி 
யாக நிலம்‌ கொடுத்தது பற்றி இக்கல்வெட்டுக்‌ குறிக்கிறது. 

கல்வெட்டு: 


1 ஸ்வஸ்திஸ்ரீ புயல்‌ வா[ய்‌*]த்துவளம்‌ பெருகப்‌ பொய்யாத நாந்‌ 

5 மறையின்‌ செயல்‌ வாய்ப்பத்‌ திருமகள்‌ ... வெண்மதி போல்‌ 
குடை விளங்க வேல்‌ வேந்தரடி வணங்க மண்மடந்தை 
மனங்களிப்ப மனுநீதி தழைத்தோங்க சக்கரமுந்‌ செங்கோலுந்‌ 
இக்கனைத்துஞ்‌ செல நடப்ப கற்ப காலம்‌ புவி 


2 [காப்ப பொற்பமைந்த முடிபுனைந்து விக்கிரமபாண்டியந்‌ வேண்ட 
விட்ட தண்டால்‌ வீர படமறப்படை பட சிங்களப்‌ 
படை முகம்‌ கறுப்புண்டு மேலைக்‌ கடல்புக வீரபாண்டியந்‌ 
முதுகிடும்படி தாக்கி செயத்தம்பம்‌ நாட்டின மதுரையும்‌ 
அரசும்நாடும்‌ அடைந்த பாண்டியற்கருளி மெய்ம்மலர்ந்த தியா 


௨௨௪௨௨௨ 


3 கொடியும்‌ எடுத்து செம்பொன்‌ வீர ஸிம்ஹாஸநத்து புவன 
முழுதுடையாளோடும்‌ . பந்மரான திரிபுவனச்‌ சக்கர 
வத்திகள்‌ மதுரை கொண்டருளிய ஸ்ரீ குலோத்துங்க சோழ 
தேவர்க்கு யாண்டு பத்தாவது திரிபுவன சக்கரவத்தி 
கோனேரின்மை கொண்டான்‌ குலோத்துங்க சோழ வள 
நாட்டு உடையார்‌ [புகலூர்‌] 


(திருப்பவும்‌) 


4 [கோயில்‌] தேவர்கன்மிக்கும்‌ ஸ்ரீமாஹேஸ்வரக்‌ கண்காணி 
செய்வார்களுக்கும்‌ ஸ்ரீகாரியஞ்‌ செய்வா ... தச்சாசரிய கண்‌ 
காணிகச்சன்‌ திருநீலகண்டன்‌ உய்ய வந்தானான இராசேந்திர 
சோழ ஆசாரியனுக்கும்‌ திருநீலகண்டன்‌ தில்லைநாயகனான 
திருப்புகலூர்‌ ஆசாரியனுக்கும்‌ முன்பு காணியாய்‌ வரும்‌ 
என்றும்‌ காணிபழம்‌ படியே இவர்களுக்கு காணியாக பெறவு 

5 மிக்கோயிலிலே கல்வெட்டவும்‌ பெறவேணுமென்று ராஜராஜ 

மங்கலாதராயன்‌ நமக்கு [சொன்னமையில்‌] இப்படி செய்யக்‌ 

கட[வதாகச்‌] சொல்லி கணக்கிலும்‌ இட்டுக்‌ கொள்ளக்‌ 
கடவர்களாக . வரிக்கூறு செய்வார்க்குச்‌ சொன்னோம்‌ இக்‌ 
கோயில்‌ தச்சாசாரியக்‌ காணி பழம்படியே இவர்களுக்கே 
காணியாய்‌ அனுபவிக்கவும்‌ இக்கோயிலிலே கல்வெட்டவும்‌ 


பண்ணுக எழுதிநான்‌ தி......... 

டூ... க்க மூவேந்த வேளான்‌ எழுத்து கங்கராயரும்‌ மும்முடி நுளம்‌ 
பாதராயரும்‌ விழுப்பாதராயரும்‌ மலையப்ப...... கனகராயரும்‌ 
நந்தயராயரும்‌ அன......... எழுத்திட்டு நாள்‌ ளஉ௰ நால்‌ 


த. நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 302/ 1978 


மாவட்டம்‌ : 
வட்டம்‌ : 
ஊர்‌ : 
மொழி : 
எழுத்து : 
அரசு : 


மன்னன்‌ : 


இடம்‌ : 


குறிப்புரை : 


கல்வெட்டு 


குஞ்சை ஆட்சி ஆண்டு : ்‌ 17-ஆவது 

நன்னிலம்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி. 1163 

திருப்புகலூர்‌ ்‌ ல்‌ ட 

ர ந்தியக்‌ கல்வெட்டு \ 

தமிழ்‌ ஆண்டு அறிக்கை | 85/1927-28 

மிழ்‌ 

க முன்‌ பதிப்பு : டம 

சோழர்‌ 

இரண்டாம்‌ இராஜ ராஜன்‌ அர்க்‌ கல்வெட்டு 1 7 

எண 
J 

அக்னீசுவரர்‌ கோயில்‌ மதிலின்‌ கிழக்குப்புறம்‌ உள்ளது. 

இவ்வூர்‌ கோயிலுக்கு பெரிஞார்‌ கிழவன்‌ இருச்சிற்றம்பலமுடையான்‌ என்பவன்‌ 

இரவை சந்தி விளக்கு எரிப்பதற்காக பத்து காசுகள்‌ கொடுத்த செய்தியும்‌ அக்‌ 

கோயில்‌ சிவபிராமணர்கள்‌ அதனைப்‌ பெற்றுக்‌ கொண்டு விளக்கெரிக்க சம்மதித்த 
செய்தியும்‌ கூறப்படுகிறது. 

1 ஸ்வஸ்திஸ்ரீ திரிபுவன சக்கரவத்திகள்‌ ஸ்ரீ[ராஜராஜ தேவர்க்கு 
யாண்டு] ....... வது ...... 

2 யார்க்கு ராஜேந்திர சோழவளநாட்டு இடைஅள நாட்டு 
பெரிஞார்‌ கிழவன்‌ வோளந்‌ திருச்சிற்றம்பலமுடையாந்‌ 
வைத்த இரவை சந்தி எரியும்‌ விளக்கு 

3 ஒந்றுக்கு இக்கோயிலில்‌ சிவபிராமணரில்‌ பாரத்‌[து வா] ச 
திருவையாறுடையான்‌ புகலூரில்‌ ந... ஃ _ ௨. பொன்னும்‌ 

ல்‌ . தேவன்‌ திருநட்‌ 

4 வ்வண்னான்‌ ஏகனாயகபட்டனும்‌ குமுதவந்‌ உய்யக்‌ 
கொண்டாந்‌ வாநவர்‌ பிரானான [சண்டேஸ்வரப்‌ பட்டனும்‌ 
காஸ்யபந்‌ ஸ்ரீகையிலாசமு 

5 டையானும்‌  திருக்காமீஸ்வரமுடையானுள்ளிட்ட இவ்வனை 


வோம்‌ இவர்‌ பக்கல்‌ உபயங்கொண்ட காசு ம்‌ [இக்கா]சு 
பத்து இவர்‌ பக்கல்‌ கொண்டு இ 


(திருப்பவும்‌) 


6 ந்த சந்தி விளக்கொந்றும்‌ இரவை சந்தி திருவ[த்த] யாமம்‌ 
அறுதியாக எரிக்க கடவோம்‌ சந்திராதித்த[வற்‌] நாங்‌ 
களும்‌ எங்கள்‌ வற்கத்தாருமே செலு 

7 த்தக்‌ கடவோமாக .. உ ௨ ச இருவையாற்றுடை ... ... .. 


பொன்‌ எழுத்து 


* ஆட்சியாண்டு கல்வெட்டு ஆண்டறிக்கை 85/1927-28 ன்‌ படி போடப்பட்டுள்ளது. 


த. நா. தொ. ஆய்வுத்துறை 


மாவட்டம்‌ : தஞ்சை 


தொடர்‌ எண்‌: 303 / 1978 


ஆட்சி ஆண்டு : 21-ஆவது 

வட்டம்‌ : நன்னிலம்‌ வரலாற்று ஆண்டு : இ.பி. 12,13-ஆம்‌ 

இந்‌ 2 நூற்றாண்டு 
ஊர்‌ : ருப்புகலூர்‌ 

இத்தல டது 89/ 1927-28 
மொழி : தமிழ்‌ ஆண்டு அறிக்கை 
த்து £ மிழ்‌ 
எழுத்து தமழ்‌ தென்படத்‌ ட 
அரசு 2 சோழர்‌ 
மன்னன்‌ : கோனேரின்மை கொண்டான்‌ னம்‌ கல்வெட்டு 1 8 
ஏரண J 

இடம்‌ : அக்னீசுவரர்‌ கோயில்‌ மதிலின்‌ கிழக்குப்புறம்‌ உள்ளது 
குறிப்புரை : ஆசாரியக்காணி பற்றிய செய்தி குறிப்பிடப்படுகிறது. ஆசாரியக்காணியிலே 


பாதிகாணியை இருவர்‌ அனுபவித்து வந்த செய்தியும்‌, கோயில்‌ திருமாளிகையில்‌ 


கல்வெட்டும்படி காலிங்கராயன்‌ கூறியதாகவும்‌ தெரிய வருகிறது, 


வில்லவராயர்‌, 


காலிங்கராயர்‌, தொண்டைமானார்‌, வரகுணராயர்‌, மூவேந்தராயர்‌, வீரகங்கரை 
யர்‌ ஆகியோர்‌ கையெழுத்திட்டுள்ள இக்கல்வெட்டு மன்னனின்‌ ஆணையெனத்‌ 


தெரியவருகிறது. 


கல்வெட்டு : 
1 


ஸ்வஸ்தி ஸ்ரீ திரிபுவனச்‌ சக்கரவத்தி கோனேரின்மை கொண்டான்‌ 
குலோத்துங்க சோழ 


வளநாட்டு உடையார்‌ சீபுகலூர்‌ 


உடையார்‌ கோயில்‌ தேவகன்மிக்கும்‌ ஸ்ரீ மாஹேஸ்வர க[ண்‌7 
காணி செய்வார்களுக்கும்‌ ஸ்ரீ காரியஞ்‌ செய்வானுக்கும்‌ இக்‌: 
கோயில்‌ தச்சாசாரியக்‌ காணியிலே செம்பாதிக்‌ காணியாஞ்‌ 
சோதி திருவேகம்பமுடையானான தேவப்பெருமாள்‌ 
ரி/ய*]னும்‌ பரஞ்சோதி 


மன்றுளாடுவானான பொன்படு குட்‌[ட] ஆசாரியநும்‌ என்பார்‌ 


இருவர்க்குக்‌ காணியாய்‌ அனுபவித்துவாரா நின்றார்களென்‌ 
றும்‌ இப்படிக்கு இக்கோயிலை திருமாளிகையிலே கல்வெட்டக்‌ 
கடவதாகப்‌ பெறவேணுமென்று காலிங்கராயன்‌ நமக்கு 
சொன்னயமையில்‌......- சொன்னோம்‌ இப்படி செய்யப்பண்ணுக 


எழுதினான்‌ திருமத்திரவோலை ..... மூவேந்தவேளான்‌ 


எழுத விவ்லவராயரும்‌ காலிங்கராயரும்‌ தொண்டைமானாரும்‌ 


வரகுணராயரும்‌ மூவேந்தராயரும்‌ வீரகங்கரையரும்‌ எழுத்து 
இட்டு யாண்டு உ௰க நாள்‌ ௩௭௭ நால்‌ பிரஸாதஞ்‌ செய்‌ 
களி எழுதியபடி, 


த. நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 304/ 1978 


மாவட்டம்‌ : 
வட்டம்‌ : 
ஊர்‌ ; 
மொழி : 
எழுத்து : 
அரசு : 


மன்னன்‌ : 


இடம்‌ ; 


குறிப்புரை : 


தஞ்சை ஆட்சி ஆண்டு : 29% 

நன்னிலம்‌ வரலாற்று ஆண்டு : தி.பி. 1099 

திருப்புகலூர்‌ 

தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு ள்‌ 91/1927-28 
ஆண்டு அறிக்கை J 

தமிழ்‌ 

ரபர்‌ முன்‌ பதிப்பு : — ‘ 


முதலாம்‌ குலோத்துங்கன்‌ 


ஊர்க்‌ கல்வெட்டு 


எண்‌ 1 
J 


9 


அக்னீஸ்வரர்‌ கோயில்‌-உள்மதிற்‌ சுவரில்‌ உள்ளது. 


* 


மிகவும்‌ சிதைந்து காணப்படுகின்ற இக்கல்வெட்டின்‌ மூலம்‌ எச்செய்தியையும்‌ 
தெரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால்‌ இந்தியக்கல்வெட்டு ஆண்டறிக்கையின்‌ 
மூலம்‌ இக்கல்வெட்டுச்‌ செய்திகளை தெரிந்து கொள்ள இயலுகிறது. எனவே 
அவ்வறிக்கையினையும்‌ இத்துடன்‌ வெளியிட்டிருக்கிறோம்‌. 


கல்வெட்டு : 


ப னது உ, னது: இது. - ஜே மட வ 


மே 


10 
11 
12 


ஸ்வஸ்தி ஸ்ரீ [புகழ்மாது விளங்க செயமாது விரும்ப] 

நிலமகள்‌ நிலவ மலர்‌[மகள்‌ புணர] 

[உரிமையிற்‌ சிறந்த மணிமுடி சூடி] 

மீநவர்‌ [நிலைகெட வில்லவர்‌ குலைதர] 

[விக்கலர்‌ சிங்களர்‌ மேல்கடல்பாய] 

[திக்கனைத்துந்தன்‌ சக்கர நடாத்து] 

[அவனி முழுதுடையாளோடும்‌] வீற்றிருந்தருளிய கோ[ப்பர 
கேசரி பன்மர்‌ான] 

[ஸ்ரீ குலோத்துங்கசோழ தேவர்க்கு யாண்டு ௨0௯ ஆவது] 

அவர பக்ஷத்து ...ஃ திங்கள்‌ கிழமை... 

ஸ்வர தேவர்‌ கோயில்‌ காணி உடை 

... மிவகோசர்‌ சீராளந்‌ பெரியாந்‌ ஸத்தி 


 ரிலங்கு பொன்‌ காயெபந்‌ கெயிலா 


(திருப்பவும்‌) 


13 
14 
15 
16 
17 
18 
19 
20 
21 
22 


22 


24 
24 


26 


27 


28 


29 


20 


. பட்டந்‌ எந்தம்‌ பிடாரர்‌...ளாகுத 
லாலி நலிங்கசுவர உடையாந்‌ உய்ய 
ள பட்டந்‌ கவிசிகந்‌ கற்றளி மாச ... 
ம்‌ பாரத்துவாசி புற .. 
ரஈணியாந அபிமான பூஷண ... 
இ புகலூர்‌ தேவறும்‌ பாரத்து ... 
சி புகலூர்‌ தேவந்‌ ஆடவல்லாந்‌ பட்டந்‌ ... 
இரிவடுகந்‌ நம்பியாரூரந்‌ உள்ளிட்ட சிவ ... 


சீவ தேவர்‌ கந்மிகள்‌ பக்கல்‌ ... ... .. பிர மாணஞ்‌ செய்து 
்‌ குடுத்த பரிசாவது உடை .... .... .... 

௨. இருப்பள்ளித்‌ தாமஞ்‌ ... ௨. உடையார்‌ .. .. 

ங்‌ காசு ... இக்காசு .. றெளட்டு ... முதல்‌ .... உடையாரே 
சந்திராதித்த[வற்]ஸாஸ்வதிகமாக .. ௨ ஃஃ 

டாரும்‌ நாளோபாதி ஆண்டாண்டு .... .... முதல்‌ நிற்க்க இது 
கடவோமாசவும்‌ ... க்கு மடத்து ... ... 

ம்‌ இப்படிக்‌ ளது soo க்‌ காசு முப்பத்திரண்டுங்‌ 
கொண்டு ... ல 

வந்‌ சண்டேஸ்வர(ர்‌) தேவ[ர்‌*]க்கு இக்‌ .... .... ப்பிராமணரோம்‌ 
ஈண்டு புகழப பற்கே ... .... ண்டபுக .... .... வக்கு .... 


ற்றூர்‌ நங்களிராமந்‌ புலவோர்‌ த .... ல்லவரையர்‌ பேர்‌ கோயில்‌ 
ரகத்‌ பலிகளும்‌ ... ... சந்திருவநத்த 

ஸ்ரீ மாயேஸ்வர ரக்ஷை காணி உடைய தட்டான்‌...அரை சிந்‌ 
எழுத்து 


On the east wall of the second prakara of the Agnipurisvarar 
Temple-chola-Rajakesarivarman alias Chakravartin Kulottunga- 
Choladeva-29th year-Tamil-Begins with the introduction புகழ்மாது, 
etc. Registers the remission of taxes by the assembly of Mudikonda 
sola-chaturvedimangalam, on a flower garden presented to the 
temple by Araiyan-Kalasingam alias Arindavan- Palfavan, a vellala 


of Iraiyur. 








* ஆட்சியாண்டு, இந்தியக்கல்வெட்டு ஆண்ட றிக்கை91/1927-78ன்‌ படி போடப்பட்டிருக்றெது. 


த. நா. தொ, ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 305/ 1978 


மாவட்டம்‌ : தஞ்சை ஆட்சி ஆண்டு : 19-ஆவது 
வட்டம்‌ : தன்னிலம்‌ வரலாற்று ஆண்டு : ப 
ஊர்‌ : திருப்புகலூர்‌ 
மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு | 611927-28 
ஆண்டு அறிக்கை : 
எழுத்து: தமிழ்‌ ர த்‌ 
முன்‌ பதிப்பு : _ 
அரசு : சோழர்‌ _ 
மன்னன்‌ : இரண்டாம்‌ இராஜராஜன்‌ க்ஸ்‌ கல்வெட்டு | 10 
எண்‌ 
J 
இடம்‌ : அக்னீஸ்வரர்‌ கோயிலின்‌ உள்மதிலில்‌ கிழக்குப்‌ புறம்‌ உள்ளது. 


குறிப்புரை : தோட்டக்குடியான ராஜேந்திர சோழ மங்கலத்தில்‌ உள்ள குளிச்செழுந்த நாயனார்‌ 
கோயிலுக்கு ஊர்‌ கீழ்‌ இறையிலியாக நிலம்‌ விட்ட செய்தி தெரியவருகிறது. அந்‌. 
நிலம்‌-இக்கோயில்‌ பழுதுபட்டு கிடக்கும்‌ போது கோயிலும்‌, திருமண்டபமும்‌, 
சுற்றுத்‌ திருப்பணிகளும்‌ செய்வதற்கு [ஒரு முக்காணி சந்தம்‌ நிலம்‌] கொடுத்ததாக 
தெரியவருகிறது. ஊரார்‌ பலர்‌ கையெழுத்திட்டுள்ளனர்‌. 


கல்வெட்டு : 


1 


ட வீற்றிருந்தருளிய கோப்பரகேசரிபந்மரான திரிபுவனச்‌ 
சக்கரவத்திகள்‌ ஸ்ரீ ராஜராஜதேவர்க்கு யாண்டு ம௯ ஆவது 
கும்ப நாயற்று அபரபக்ஷத்து த்ரதியையும்‌ திங்கள்ழெமையும்‌ 
பெற்ற அத்தத்து நாள்‌ குலோத்துங்க சோழ வளநாட்டு .... 
உடையார்‌ ஸ்ரீபுகலூர்‌ [உடையார்‌] தேவதானம்‌ தோட்ட . 


குடியான ராஜேந்திர சோழ நல்லூரோம்‌ இவ்வூர்‌ எழுந்தருளி 
இரு[க்கும்‌] குளிச்செழுந்த நாயனார்‌ கோயிலில்‌ தேவர்கன்மி 
யும்‌ கோயில்க்கணக்க[ர௬]ம்‌ கண்டு இந்நாயனார்‌[க்‌]கு திருப்படி 
மர்ற்றுக்கு நாங்கள்‌ ஊர்‌ தீழிறையிலியாக விட்ட ௫ வஸஃ? 
சிந்நம்‌ இந்நிலம்‌ ஏழுமாக்காணிச்‌ சின்நத்துக்கு முன்பி 
லாண்டுகள்‌ இந்நிலத்துக்கு அந்தராயம்‌ கொண்டுவருகையில்‌ 
இப்படி னு 


யாண்டு ௰௪ ஆவது முதல்‌ காசுகொள்ளா இறையிலியாவது இத்‌ 
நிலத்தில்‌ உடல்‌ கொண்டு திருப்படி மாற்றுக்கு வேண்டுவது, 


(இருப்பவும்‌) 


நிறுத்தி இக்கோயில்‌ ஜீ[ர*]1ண்ணித்து அழிவுபட்டுக்‌ கிடக்கை 
யில்‌ கோயிலும்‌ திருமண்டபமும்‌ சு[ற்‌]றுத்‌ திருப்பணிகளும்‌ 
உடையார்‌ கோயிலும்‌ இட்டிகையாலே செய்விக்க கடவதாக 


வும்‌ பின்பு உடல்‌ மிகுதிப்பட்டது நிவந்தத்தே 


கீ [சா]ற்றித்திருப்படி மாற்றுச்‌ செலுத்தி வரக்கடவதாகவும்‌ இப்‌ 
படியே செய்யக்கடவர்களாக இ[ந்‌]நிலம்‌ ஏழுமாக்காணிச்‌ 
சிந்நமும்‌ காசு கொ[ள்‌*]ளா விறையிலியாகச்‌ சந்திரா தித்தவற்‌ 
காசு கொ[ள்‌*]ளா விறையிலியாக விட்டு இப்படி கல்லிலும்‌ 
செம்பிலும்‌ வெட்டிக்‌ கொள்ளக்‌ கடவதாநமைக்கு இவை 
பணியால்‌ [அரக்க] ..... ...... உடையாந்‌ ராஜேந்திர சோழப்‌ 
[பெருங்‌] கோவேளா . 


5 ந்‌ எழுத்து இப்படிக்கு இவை புளியங்குடையாந்‌ கிளியூர்‌ நாட்டு 
்‌ விழுப்பரையந்‌ எழுத்து இப்படிக்கு இவை புளியங்குடையாந்‌ 
வெ ... கங்கை[கொண்டாந்‌] செம்பியந்‌ கிளியூர்‌ நாட்டு 
மூவே[ந்த] வேளா[]ந்‌ எழுத்து இவை தேவபட்டந்‌ எழுத்து 
இப்படிக்கு இவை கூத்தனூர்‌ உடைய வேளாந்‌ இம்மையே 
தருவானான எம்பி ... பனையூர்‌ நாட்டு கோந்‌ எழுத்து 
இப்படிக்கு இவை 
ட ஆழிபுக்குடையாந்‌ தேவந்திருவெண்காடுடையானான தெந்கரை 
நாட்டு மூவேந்தவேளாந்‌ எழுத்து இப்படிக்கு இவை காரம்பி 
செட்டு ஸோமதேவ பட்டன்‌ எழுத்து இப்படிக்கு 
இவைநெடுங்காடுடையாந்‌ அரையன்‌ சனநாய[க]த்‌ எழுத்து 
இப்படிக்கு இவை இரையூருடையாந்‌ அரையந்‌ இம்மையே 
தருவாந்‌ எழுத்து இப்படிக்கு இவை....கிழவந்‌ உய்ய வந்தா 
நான புருடேராத்தமன்‌] [எழுத்து] .......... 


த. நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 306/1978 


மாவட்டம்‌ 2 தஞ்சை ஆபச ஆண்டு : 72-ஆவது 
வட்டம்‌ 2 நன்னிலம்‌ வரலாற்று ஆண்டு ! சி, பி. 1190 
ஊர்‌ : திருப்புகலூர்‌ 


இந்தியக்‌ கல்வெட்டு 


மொழி ! தமிழ்‌ அண்டு அறிக்கை | கி 
எழுத்து : மிழ்‌ - 
முத்து தமிழ்‌ ல்க Ea 
அரச : சோழர்‌ 
மன்னன்‌ ! மூன்றாம்‌ குலோத்துங்கன்‌ கக கல்வெட்டு | ட்ட 
எண்‌ 
இடம்‌ 2 அக்னீஸ்வரர்‌ கோயிலின்‌ உள்மதிலில்‌ கிழக்குப்‌ புறம்‌ உள்ளது. 


குறிப்புரை : கல்வெட்டின்‌ ஒரு பகுதி மட்டும்‌ காணப்படுகிறது. மற்ற பகுதிகள்‌ சிதைந்தூ 
உள்ளன. ்‌ 


கல்வெட்டு : 


திரிபுவனச்சக்கரவத்திகள்‌ மதுரையும்‌ , [ஈழமும்‌ கருவூரும்‌ 
பாண்டியன்‌ முடித்தலையுங்‌ கொண்டருளிய ஸ்ரீகுலோத்துங்க] 
சோழ தேவற்கு யாண்டு ௰௨ ... ... நாயற்று அபரபக்ஷத்து 
உ குடுத்து. 4 


மாணிக்கச்‌ சதுர்வெதி மங்‌[கலத்து] ...... அம்பலத்து பேர்‌ 
கருவறை போல்‌ நின்றான்‌ பட்டன்‌ நாராயண பட்டனேன்‌ 
உடையார்‌ சீ புகலார்‌ தேவர்‌ திரிபுவனசண்டேஸ்வர தேவர்‌ 
கன்மிகளுக்கு காணி 


சோழவதிக்குக்‌ கிழக்கு .. ... துர்த .... திருப்பே ... ... பட்ட 
இவ்வூர்‌ ... ... கூறிட்ட 


லல இதத பட்டன்‌ ... ... காணியும்‌ 


த. நா. தொ, ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 307/ 1978 


மாவட்டம்‌ : 
வட்டம்‌ : 
ஊர்‌ : 
மொழி: 
எழுத்து : 
அரசு : 


மன்னன்‌ : 


இடம்‌ : 


குறிப்புரை : 


தஞ்சை ஆட்சி ஆண்டு : க 
வமல்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி. 11,12-ஆம்‌ 
திருப்புகலூர்‌ நூற்றாண்டு 
மிட்‌ இந்தியக்‌ கல்வெட்டு ன 
ஷ்‌ ஆண்டு அறிக்கை 2 J 
மிட்‌ 
க்‌ முன்‌ பதிப்பு : — 
சோழர்‌ 
முதலாம்‌ குலோத்துங்கன்‌ ல்‌ கல்வெட்டு | ந 
எண்‌ 


அக்னீஸ்வரர்‌ கோயிலில்‌ &ழ்புற மதிலின்‌ உட்கோபுரத்தின்‌ தென்புறம்‌ உள்ளது. 


இறைவனுக்கு, செங்கழுனீர்‌ திருப்பள்ளித்தாமம்‌ [மாலை] சாத்துவதற்கு செங்‌ 
கழுனீர்‌ பயிரிட ஓடை தோண்டுவதற்கு நிலம்‌ இறையிலி செய்து கொடுத்த செய்தி 
கூறப்பட்டுள்ள து. 


கல்வெட்டு: 


1 [ஸ்வஸ்திஸ்ரீ புகழ்மாது விளங்க ஜெயமாது விரும்ப] லவ்‌ 
நிலவ மலர்மகள்‌ புணர உரிமையிற்‌ 


2 சிறந்த மணிமுடி சூடி மீனவர்‌ நிலைகெட வில்லவர்‌ குலைதர ஏனை 
மன்நவரி [ரிய லுற்றிழிதர] 


3 [திக்கனைத்துந்தன்‌ சக்கர நடத்தி வீரசிங்ஙா] 


தீ ஸநத்து ... ரும்‌ வல்லி உலகுடையாளொடும்‌ வீற்றிருந்தருளிய 


கோ ராஜகேசரி ப[ந்‌]ம ரான திரிபுவனச்சக்கரவர்த்திகள்‌ ஸ்ரீ 
குலோத்துங்க சோழ . ஃஃ 


5 சோழ வளநாட்டு பநையூர்‌ நாட்டு தோட்டக்‌ குடியாந 
ராஜேந்திர சோழ நல்லூர்‌ ஊர்க்கு சமைந்த [அ]ரை/[சூ] 
ருடையான்‌ அரயன்‌ கடல்‌ சிறு காவன்‌ ஆந அரி. . 


6 ு தேவந்‌ ... தித்த பல்லவரையறும்‌ ... ங்‌ குடையாந்‌ வேளான்‌ 
தில்லை வேந்தநாந செம்பிய[ந்‌] [பனை]யூர்‌ நாட்டு மூவேந்த 
வேளாநும்‌ மணிமங்கலமுடையாந்‌ கோந்‌ சீரிளங்‌ 


(திருப்பவும்‌) 


10 
11 


12 


க ற்றிவாந ... செம்பியந்‌ பனையூர்‌ நாட்டு மூவேந்த 
- வேளாநும்‌ கிரமமேறூர்‌ கிழவன்‌ கருணாகரந்‌. திருவாய்க்கு 
பலமுடையாநாந குமர நாராயணன்‌ மூவேந்த வேளா . 


ஊரோம்‌ உடையார்‌ ஸ்ரீ புகலூர்‌ தேவர்‌ திரிபுவந சண்டேசுவர 
(தேவர்‌) (ர்‌) தேவர்க்கு நாங்கள்‌ இறையிலி செய்த பரிசாவது 
நித்தவிநோத [வளநாட்டு] ஆவூர்‌ ... .... 


சா த்தியருளுகைக்கு செங்கழுநீர்‌ திருப்பள்ளி தாமஞ்‌ சாத்தியரு 


ளுகைக்கு செங்கழுநீர்‌ ஓடை கல்லுகைக்கு எங்களுரில்‌ இை 
[றயி]லி செ[ய்‌*]த நிலமாவது 


, மிறையி ... மேல்பாற்கெல்லை முடி கொண்ட 


வற்‌ இந்நிலத்துக்கு திருவாசலில்‌ போந்த குடிமையும்‌ 
்‌ பெருவரி சில்வரி வெட்டி மட்டை எச்சோறு கூற்றரிசி 


மற்றும்‌ எப்பேர்ப்ப[ட்‌*]டிது ... இப்பரிசு ஒன்றுங்‌ கொண்டு 
உடையார்‌ புகலூர்தேவர்‌ திரிபுவநசண்டேசுவர தேவர்‌ கந்மி 


களுக்கு ராஜேந்திர சோழ நல்லூர்‌ ஊரோம்‌ இ ....... 
ஸ்ரீ மாயேஸ்வரரகை : காணி உடைய தட்டான்‌, 


த. நா. தொ, ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 308/ 1978 


மாவட்டம்‌ : 
வட்டம்‌ : 
ஊர்‌ : 
மொழி? 
எழுத்து : 
அரசு : 


மன்னன்‌ : 


இடம்‌ : 


குறிப்புரை : 


தஞ்சை ஆட்சி ஆண்டு : 47-ஆவது 
நன்னிலம்‌ . வரலாற்று ஆண்டு : இ.பி. 1117 
திருப்புகலூர்‌ டட கலன்‌ 
தமிழ்‌ இந்தியன்‌ கல்வெட்டு | 105/1927-28 
ஆண்டு அறிக்கை : 
மிழ்‌ ்‌ 
ன்‌ சி முன்‌ பதிப்பு : — 
சாழர்‌ 
முதலாம்‌ குலோத்துங்கன்‌ பு கல்வெட்டு | 13 
எண்‌ 


அக்னீஸ்வரர்‌ கோயில்‌ உள்மதில்‌ உட்கோபுரத்தின்‌ தென்புறத்தில்‌ உள்ளது. 


இக்கல்வெட்டில்‌ நக்கன்‌ சொஷ்னவாறறிவானான செம்பியன்‌ என்பவன்‌ இவ்வூர்‌ 
கோயிலுக்கு வேண்டிய அமுதுபடி செய்வதற்கு நிலம்‌ தானமாக கொடுத்த செய்தி 
யும்‌ அந்நிலத்திற்கு வரி நீக்கம்‌ செய்து ராஜேந்திரசோழநல்லூர்‌ ஊரார்‌ 
கொடுத்த செய்தியும்‌ அந்நில த்திற்கு எல்லைகளும்‌ கூறப்பட்டுள்ளன. 


கல்வெட்டு: 


1 ஸ்வஸ்திஸ்ரீ புகழ்மாது விளங்க ஜெயமாது [விரும்ப உரிமையிற்‌ 
சிறந்த] மணிமுடி சூடி மீனவர்‌ நிலைகெட வில்லவர்‌ குலைதர 
[ஏனைமன்னவரி] யலுற்றிழி ... 

தவல்‌ க்கிலுந்தந்‌ சக்கரநடாத்தி வீரசிங்ஙாசநத்து உ[லக 
முழுதுடையாளொடும்‌ விற்றிருந்தருளி 

2 ய கோவிராசகேசரி பந்மராந திரிபுவனசக்கரவத்திகள்‌ ஸ்ரீ 
குலோத்தங்க சோழ 

4 [தேவற்]கு யாண்டு ௪௰எ [ஆ/வது குலோத்துங்க சோழ வள 
நாட்டு பநையூர்‌ நாட்டு உடையார்‌ ரா 

5 ஜேந்திர [சோழ நல்‌]லூர்‌ ம்‌ உடையாந்்‌ நக்கத்‌ சொந்த 
வாறறிவாந்‌ செம்பியந்‌ .. 

6 ஸ்ரீ புகலூர்‌ [தேவர்க்கு] ல்‌ செம்மண்டை அழுது செய்தருள 
நாள்‌ நக்கு ப்‌ பழவரிசி 


(திருப்பவும்‌) 


10 


11 


12 


13 


14 


1 


16 


17 


18 


19 


ரூ இந்‌... ஃ ௩ ஒம்‌ குயிரமுது லக்கு உரு... 

ருந்தக்கு மிளகு 
பக கலம்‌ அ அம வலம்‌ அபு . காய்‌ உ சாயள [இரா]நேதிர 

ம நல்லூர்‌ ஊரோம்‌ இறையிலி செய்து குடுத்‌[த பரிசாவது] 
கீழ்‌ பாற்கெல்லை வேளாந்‌ .. . நிலத்துக்கு மேற்கும்‌ தெந்‌ 
பாற்கெல்லை 

ஊர்‌ நத்தத்துக்கு வடக்கும்‌ மேல்பாற்கெல்லை ஊரந்‌ குளத்துக்கு 
இழக்கும்‌ ... ... முத நாயகந்‌ நிலத்துக்கு தெற்கும்‌ ஆ 

க இவ்விசைத்த பெருநாந்கெல்லையுள்‌ நடுவுபட்ட நிலத்தக்குழி 
உ௱ ப யரு நால்‌ ௫ ... .... தேவர்‌ கந்மிகளுக்கு நாங்‌ 
களிறையிலி 


செய்து குடுத்துக்‌ கொண்ட அந்ருடு நற்காசு ... .... ... அரைக்‌ 
காலும்‌ .... ... கொண்டு இறையிலி செய்து குடுத்‌ 

தோம்‌ ... ... இது இந்நிலத்துக்கு வந்த பெருவரி சி[ல்வ]ரி 
வெட்டி ... 4 எச்சோறு கூற்றரிசி மற்றும்‌ எப்பேர்‌ 
பட்டிதுவும்‌ நாங்களே இறு 

[க்கக்கட]வோமாக இறையிலி செய்து குடுத்தோம்‌ 


இராஜேந்திர சோழ நல்லூர்‌ .. ல அரயந்‌ கடல்‌ சிறு 
காளையூர்‌ .... ஃஃ ல்லவ 
க்‌ யூருடையாந்பட்டாலக தெவ ....... ராசாதிஞப்‌ பல்லவ 


ராயரும்‌ பநையூருடை ... நாந செம்பியந்‌ பனையூர்‌ நாட்டு. 
௨. வேளாந்‌ காம்புகழ்வநகரு 


முடையா .. ஃ மாநாரய .... ஃ. வேளாநும்‌ இள இ... ரோம்‌ 
ட தக செய்வித்தோம்‌ ... ... சொல்லப்‌ பிரமாணம்‌ எழுத்தி 
அ பட்டாலக .. திருவேகர உடையார்‌ 

நேந்‌ ஊர்‌ அருளிச்செ ... ... துவெட்டினேன்‌ காணி உடைய 
தட்டாந்‌ .... தில்லை ... யோம்‌ .... செய்தாந்‌ ... ..... 


வேளாளந்‌ எழுத்து இவை உடையார்‌ நக்கத்‌ 


சொந்நவாறறிவாநாந .. பநையூர்‌ நாட்டு மூவேந்த வேளாந்‌ 
ஸ்ரீமாஹேஸ்வர ரக்ஷை ்‌ 


த. நர, தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 309/ |978 


மாவட்டம்‌ : தஞ்சை ஆட்சி ஆண்டு : _— 
வட்டம்‌ : நன்னிலம்‌ வரலாற்று ஆண்டு: . கி.பி. 12-ஆம்‌ . 
ட்‌ நூற்றாண்டு 
ஊர்‌ : திருப்புகலூர்‌ 
இந்தியக்‌ கல்வெட்டு 
s மிட்‌ 2 
மொழி : தமிழ அண்டு அறிக்கை ] 
எழுத்து : தமிழ்‌ ர 
முன்‌ பதிப்பு : — 
அரசு : சோழர்‌ 
மன்னன்‌ : இரண்டாம்‌ குலோத்துங்கன்‌ ஊர்க்‌ கல்வெட்டு |, 14 
இடம்‌ : அக்னீஸ்வரர்‌ கோயில்‌ இரண்டாம்‌ மதிலின்‌ தென்புறத்திலுள்ளது. 


குறிப்புரை : இரண்டாம்‌ குலோத்துங்கனின்‌ “பூமன்னுபதுமம்‌ பூத்த” என்ற மெய்க்கீர்த்தி 
காணப்படுகிறது. ஆயினும்‌ மெய்க்கீர்த்தியின்‌ முடிவு இல்லை. தொடர்ந்து கல்‌ 
வெட்டுச்‌ செய்‌ திகளும்‌ இல்லை. 


கல்வெட்டு 


2 ஸ்வஸ்திஸ்ரீ பூமன்னுபதுமம்‌ பூத்த வேழுலகுந்தா முன்செய்‌ 
தவத்தால்‌ பகுதிவ[ழி]த்‌ தோன்‌[றி] நெடுமாலிவனெ[ன ச்‌ 
சுடர்‌ [முடிசூடி யிருநிலமகளை உரிமையிற்‌ புணர்ந்து தி[ரு] 
மகள்‌ பனைமுலைச்‌ செஞ்சாந்தனைந்து பருமணி மார்வம்‌ பணி 
வரை நிக[ர்ப்ப] ஜயமகள்‌ செழுன்தென்ச்‌ சன்தநச்‌ சுவட்‌ 
டால்‌ புயமிரு[க]யிலைப்‌ பொருப்பெனத்‌ தோன்றி நாமகள்‌ 
தானுமெங்கோமகன்‌ செவ்வாய்ப்பவளச்‌ சேயொளி படைத்‌ 
தனன்‌ யானெனத்‌ தவள நன்னிறந்தனித்துடையேனெ[ன] புக்ழ்‌ 
மகன்‌ சிந்தை மகுழுநா 


அ ளிலும்‌ ஒரு குடை நிலவும்‌ பொரு படைத்திகிரி வெயிலுங்‌ கருங்‌ 
கலி யிருளெனத்‌ துரப்ப நீடுபல்லூழி ஏழ்கடற்புறத்தினுங்‌ 
கோடாச்‌ செந்தனிக்‌ கோலுனிதுலாவ மீனமுஞ்‌ சிலையுஞ்ஓ 
தைத்து வானுயர்‌ பொன்னொடு மேருவிற்புலி வீற்றிருப்ப 
உம்பரியா[னை பணக டல்‌ லு சக்‌ மென்ன தநிதனி 
இசை தொறும்‌ விசையத்தம்பரு்‌... ர்க்க 





* கல்வெட்டு இத்துடன்‌ நிற்கிறது. இதன்பின்னுள்ளவை பின்னர்‌ அழிக்கப்பட்டுவிட்டது 
போலத்‌ தெரிகிறது. 


த. நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌: 310 / 1978 


மாவட்டம்‌ : 
வட்டம்‌? 
ஊர்‌ : 
மொழி : 
எழுத்து : 
அரசு : 


மன்னன்‌ : 


இடம்‌ : 


குறிப்புரை : 


தஞ்சை ஆட்சி ஆண்டு : சகம்‌ 1673, கலி 4852 
நன்னிலம்‌ வரலாற்று ஆண்டு. : இ.பி. 1751 
ப்புகலூர்‌' 
இருப்புகலா இந்தியக்‌ கல்வெட்டு be 
தமிழ்‌ ஆண்டு அறிக்கை | 106/ 1927-28 
மி்‌ 
ல்‌ மூன்‌ பதிப்பு ற 
அர்க்‌ கல்வெட்டு | 
2 த | 15, 


அக்னீஸ்வரர்‌ கோயில்‌ வெளிக்‌ கோபுரத்தின்‌ (உட்புறம்‌) வடபுறம்‌ மதிலில்‌ ஓட்டி 
அமைந்த அறைச்சுவரில்‌ உள்ளது. 


திருப்புகலூரில்‌ உள்ள இக்கோயிலின்‌ மதில்‌ முன்பு செங்கல்லால்‌ கட்டப்‌ 
பட்டிருந்தது. அதனை கல்வெட்டில்‌ குறிக்கப்படுகின்‌ற கிராமங்கள்‌ ஒன்று 
சேர்ந்து கருங்கல்லால்‌ கட்டின. அக்கிராமங்களின்‌ கூட்டம்‌ வாதாபி பிள்ளை 
யார்‌ கோயிலை ஒட்டி அமைந்த குலோத்துங்கசோழனாலையில்‌ நிகழ்ந்தது. 
திருப்புகலூரை அடுத்த திருச்செங்காட்டங்குடி, சறுதொண்டருடன்‌ தொடர்‌ 
புடைய ஊர்‌. சிறுதொண்டர்‌, சாளுக்கியர்களின்‌ வாதாபியிலிருந்து விநாயகர்‌ 
கொண்டு வந்தார்‌ என்பது வழிவழிக்கதை. இங்கு வாதபிப்‌. பிள்ளையார்‌ குறிப்‌ 
பிடப்படுவது நோக்கத்தக்கது. கல்வெட்டில்‌ குறிக்கப்படுகன்ற கிராமங்கள்‌ 
இன்றும்‌ திருப்புகலூரை அடுத்து விளங்குகின்‌ றன. 


கல்வெட்டு: 


ஸ்வஸ்‌இஸ்ரீ சாலிவாஹந சகாப்தம்‌ ச௬௭ம௩ 

கலியப்தம்‌ ௪த அ௮௱௫மிஉ இதன்‌ மேல்‌ செல்லா நின்‌ 

ற பிறசோற்ப்பதி ஷ்‌ செங்கல்‌ மதிள்‌ இடி 
ச்சு கல்‌ மதிள்‌ கட்டையில்‌ இந்த கிறாமங்கள்‌ 3 
நிலபேர்‌ வழி வாதாவி பிள்ளையார்‌ கோவில்‌ ம 

திளில்‌ குலோத்துங்க சோன்னாளையில்‌ நடந்தது 

கண்டு கொள்ள ௨ 

திருப்புகலூர்‌ கட்டளை கருமம்‌ பேர்‌ வழி 

உள்ளூர்‌ ௨ கருந்தார்‌ குழலி ௨ தோட்டக்குடி 


6 சே 8 நே டெ தே உ வ 


(திருப்பவும்‌) 


10 
1l 
12 
13 
14 
15 
16 
17 
18 


வயலூர்‌ ௨ யெல்லாக்கினாச்சி ௨ வன்னத்தாமன்‌ செ 

யி ௨ புகலூர்‌ மனச்செயி ௨ கழ்‌ தாங்கள்‌ உளிட்ட தாம 
ரையாள்‌ ௨ பாற நல்லூர்‌ ௨ நகர்‌ ௨ கட்டளை புளியக்கு 
டி ௨ தேப்பெருமாமங்கலம்‌ ௨ சவரிராசன்‌ கட்டளை ௨ 
மாதிரி மங்கலம்‌ உள்க்கிடை ௨ கயத்தூர்‌ உள்க்கடை 

௨ கருப்பூர்‌ உள்க்கடை ௨ ஆமைப்பட்டம்‌ ௨ பிறக்குடி ௨ 
தோசைக்‌ கட்டளை உள்பட சாண்ணியபுரம்‌ ௨ 
நெற்க்குணம்‌ ௨ சகடமங்கலம்‌ ௨ ராமன்ந 

இசுவரம்‌ ராமனாதசுவாமி கருமம்‌ ௨௨ 


த. நா, தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌: 311/1978 


மாவட்டம்‌ : 
வட்டம்‌ 2 
ஊர்‌ : 
மொழி : 
எழுத்து : 
அரசு : 


மன்னன்‌ : 


இடம்‌ : 


குறிப்புரை : 


கல்வெட்டு 


தஞ்சை ஆட்சி ஆண்டு : 9-ஆவது 
நன்னிலம்‌ வரலாற்று ஆண்டு : இ.பி. 1149 
திருப்புகலூர்‌ ன 
. ந்‌ இயக்‌ கல்வெட்‌ ம . 

தமிழ்‌ ஆண்டு அறிக்கை | 87/ 1927-28 

மிர்‌ 
ட oe , முன்‌ பதிப்பு : — 

சாழர்‌ 


கோனேரின்மை கொண்டான்‌ 16 


எண்‌ 


ஊர்க்‌ கல்வெட்டு ம்‌ 
J 


அக்னீஸ்வரர்‌ கோயிலில்‌ உட்கோபுரத்தின்‌ வெளிப்பகுதியில்‌ 
உபானத்தில்‌ உள்ளது. 


வட்புற 


கல்வெட்டின்‌ முன்பகுதி ஒரு மேடை கட்டப்பட்டு மறைக்கப்பட்டுவிட்ட து. 
நம்பி சேரமான்‌ தோழன்‌ ப்பத்‌ ஒரு நிவந்தம்‌ நிகழ்த்தப்‌ 


பட்டதைக்‌ குறிக்கிறது. 


| ச்‌ ய .. விதிநெறியனைத்துந்‌ தழைப்ப வருமுறை 
றம மணி ய தங்கள்‌ வெண்குடை திசைக்‌ களி 

2 ட ரர்த்துடந்வர வில்லவரிரட்‌ டர்‌ மீனவர்‌ சிங்கணர்ப்‌ 
பல்லவர்‌ நுதலியர்‌ பார்த்திவர்‌ பணிய எனருங்கற்பம்‌ 

3 கக கக கட டட வக டட புவனச்‌ சக்கரவர்த்திகள்‌ ஸ்ரீ ராஜராஜ 
தேவர்க்கு யாண்டு மூன்றாவது நாள்‌ . இருநூற்றைம்பத்‌ 
தேழினால்‌. .. 

4 உ நாட்டு ... [பரளையூர்‌ நாட்டு ஸ்ரீபுகலூருடையார்‌ கோயில்‌ 


தேவகன்மிக்கும்‌ ்ரீமாஹேஸ்வரக்கண்காணி செய்‌ 


5 ல்‌ ஸயர்க்கு இருக்கப்‌ பெற வேணுமென்று நம்பி சேரமான்‌ 


தோழந்‌ நமக்குச்‌ 


6 அ யயிட்டிருக்கக்‌ கடவதாகச்‌ சொன்னோம்‌ இவ்விளக்கு 


நலிவிந்றியே யிருக்க 
7 வரு நூற்றைய்ம்பத்து மூன்றாவது ... .... 


த. நா. தொ. ஆய்வுத்துறை : தொடர்‌ எண்‌: 312 / 1978 


மாவட்டம்‌ : தஞ்சை ஆட்‌ ஆண்டு : 3 [5]-ஆவது 
வட்டம்‌ : நன்னிலம்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி. 1105 
ஊர்‌ : திருப்புகலூர்‌ 
. ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

மொழி : தமிழ்‌ அண்டு அறிக்கை 88/1927-28 
எழுத்து : மிழ்‌ 

முத்து தமிழ முன்‌ பதிப்பு: ட 
அரசு : சோழர்‌ 
மன்னன்‌ : முதலாம்‌ குலோத்துங்கன்‌ ர்க்‌ கல்வெட்டு : 1 17 

எண்‌ 
J 

இடம்‌ : அக்னிபுரீஸ்வரர்‌ கோயில்‌ கிழக்குப்‌ புறமதில்‌ கோபுரத்தின்‌ வடபுறம்‌ உள்ளது. 


குறிப்புரை : ஏழுலகமுடையார்‌ பரிவாரத்து பெண்களில்‌ ஒருத்தியான ராஜராஜன்‌ ரம்பையார்‌ 
என்பவள்‌ இவ்வூர்‌ கோயிலுக்கு சித்திரைத்‌ திருநாள்‌ நடத்துவதற்கும்‌, அத்திரு 
விழாவிற்கு வரும்‌ ஸ்ரீமாகேஸ்வரருக்கு நம்பி முருகன்‌ திருமடத்தில்‌ உணவு அளிப்ப 
தற்கும்‌ நிலம்‌ கொடுத்த செய்தியும்‌, இவ்வூர்‌ கோயிலிலிருந்து ஸ்ரீ முடி கொண்ட 
சோழ சதுர்வேதி மங்கலத்து மகாசபையார்‌ நான்கு காசுகள்‌ பெற்றுக்‌ கொண்டு 
அத்நிலத்தனை இறையிலி செய்து கொடுத்த செய்தியும்‌, பலரும்‌ கையெழுத்‌ 
இட்டுள்ள செய்தியும்‌ தெரியவருகிறது. 


கல்வெட்டு 


1: ஸ்வஸ்தி ஸ்ரீ புகழ்மாது விளங்க செய மாது விரும்பு நிலமகள்‌ 
நிலவ மலர்மகள்‌ புணர உரிமையிற்‌ ச[ற]ந்த மணி முடி 
சூடி மீநவ[ர்‌*] நிலை கெ 

2 ட வில்லவர்‌ குலைதர ஏநை மந்நவரிரியலுற்றிரிதரத்‌ திக்கநைத்‌ 
இனுந்தந்‌ சக்கரநடாத்தி விசைய அபிஷேகஞ்‌ செய்து வீர 
ஸிம்ஹாஸநத்து 

2 அவநிமுழுதுடையாளொடும்‌ வீற்றிருந்தருளிய கோவிராசகேசரி 
பந்மரா[ந] சக்கரவர்த்திகள்‌ ஸ்ரீ கொலோத்துங்க சோழ 
தேவற்கு யாண்டு ௩௰([௬] ஆவது குலோ 

4 துங்க சோழ வளநாட்டு பநையூ[ர்‌*] நாட்டு ஸ்ரீ முடிகொண்ட 
சோழ சதுர்வேதிமங்கலத்து பெருங்குறி மஹாசபையோம்‌ 
இந்நாட்டு உடையார்‌ ஸ்ரீ புகலூ 


(திருப்பவும்‌) 


10. 


11 


12 


13 


14 


15 


16 


ர்‌ [தேவர்‌] திரிபுவந சண்டேஸ்வர தேவகந்மிகள்‌ பக்கல்‌ நாங்‌(£) 
கள்‌ கொண்ட காசு ௩ ..... சபைவிலைக்கு காசு....ஆக .காசு 
௪ இக்காசு நாலுங்‌ கொண்டி 

றையிலி செய்து குடுத்த நிலமாவது இவ்வூர்க்‌ கீழ்பிடாகை 

ட... கயத்தூர்க்‌ கட்டளையில்‌ ஸ்ரீ பூமிவதிக்கு கிழக்கு திருக்கண்ண 
புர வாய்க்காலுக்கு தெற்கு ௨ ௧ 

ண்ணாற்று மூன்றாம்‌ சதிரத்து] மேற்கடைய ௫ நாலு மாச்‌ 
சத்தத்தில்‌ தெந்‌ ரேமற்‌]கடைய விளை ௫: % யாற்‌ ந௩...௮ம௫ 
. நாலு % ரூ. நா அயம்‌ குள & ... இந்‌ 

நா ௩ ௪மிவும்‌ ஆக....[நாகுருள்ய] உம்‌ இறையிலி செய்து குடுத்த 
பரிசாவது இந்நிலத்துக்கு வந்த பெருவரி சில்வரி வெட்டி 
[ம]ட்டையான எச்சோறு 

கூற்றரிச்சி இருவாய்தலில்‌ போந்த குடிமை மற்று மெப்பேர்‌ பட்ட 
வை நாங்களேயிறுக்கக்‌ அ வற்ய கல இந்நிலத்து 
கொண்டுச்‌ சித்திரை 


த்‌ திருநாளு மன்றக்‌....திருநாளுஞ்‌ சேவிக்க வந்த ஸ்ரீ ம(ஹ)ாயே 
ஸ்வரரை இவ்வூர்‌ [ம]டக்கில்‌ தெருவில்‌ வடசிறகில்‌ நம்பி 
முருகன்‌ இருமடத்தில்‌ 


- ஊட்டக்கடவந்‌...வேத முதல்வந்‌ தில்லை கற்ற ந்‌ கோயில்‌ 


நட....இத்தந்மஞ்‌ செய்தார்‌ நம்பிராட்டியார்குப்‌ பரிவாரம்‌ 
ஏழு 


லகமுடையார்கு பரிவா[ர*]த்து பெண்டுகளில்‌ ராஜராஜந்‌ சோழ 
நரம்பையார்‌ சபை உள்ளிருந்து பணித்த ராஜேந்திர எழச்‌ 
சேரி உழைச்சாணந்‌ [க] 

[ண]வதி ஸ்ரீ கருஷ்ணந்‌ முடிகொண்ட சோழச்சேரி [இ]லாயந்‌ 
ஆதித்தந்‌ சோம தேவ ஸாகஸ்ரந்‌ திரிபுவந மாதேவிச்‌ 
சேரியில்‌ பாரத்வாசி அழகிய மணவாளந்‌ தரு 


்‌ விக்கிரம ! நாரா(ரா)[யண][னிடை] ஸ்ரீ அரங்கநா தபட்டர்‌ 


கவிணியந்‌ திருவரங்க நாராயண சபாஸ்ரநார்‌ செறுவரூர்‌ 
விஷ்ணு சபாஸ்ரநார்‌ உலகுத்தித்‌ தா 
மோதிர சபாஸ்ரநார்‌ ... [ஆதித்தந்‌] சூரிநார்‌ மாசி சூரியந்சோலை 
. அரைசிநார்‌ சாண்டிலியந்‌ சக்கரபாணி வெண்ணைக்‌ கூத்த 
. நார்‌ குண்டூர்‌ சராமபட்ட[ன்‌] 


பார்த்வாசி -திருவிக்ரெமந்‌ தில்லையுள்‌ வில்லியார்‌ கிராஞ்சி ஏரி 


மிளகு போசந்‌ ஸ்ரீ வாசுதேவபட்டதார்‌ தேவம்‌ புறத்து 


திருவெண்காடு பட்டன்‌ 


17 


18 


ஆத்திரையந்‌ வாம[ன] நாராயணநார்‌ பாரதாயந்‌ கோதண்டந்‌ 
இருக்கண்ணபுர தேவநார்‌ சோமசூரியந்‌ குமாரந்‌ கோதண்ட 
நார்‌ [௨] 

ள்‌ முச்சாணந்‌ தில்லை [நாசகந்‌] திரிச்சிற்றம்பலமுடையா நார்‌ 
குல குத்தி உளமந்த ...... ஸ்ரநார்கிராஞ்சி கம்பத்து கேசவ 
சகஸ்ரநார்‌ 


கவும்‌[இ] பிரமாண மெழுதிநார்‌ ஊர்கணக்கந்‌ பொரு...னுடை 
யாந்‌ வேளாந்‌ [சண்டேசுவரந்‌ ஐவேலியுந்‌ தேவூரும்‌ 
ஆநாற்றங்‌ [கு]டியு 

ங்‌ காணி உடைய தட்டாந்‌ வாமநந்‌ தில்லை வாணந்‌ எழுத்து 


த. நா. தொ. ஆய்வுத்துறை 


மாவட்டம்‌ 2 


வட்டம்‌ : 
ஊர்‌ : 
மொழி : 
எழுத்து : 
அரசு 2 


மன்னன்‌ 2 


இடம்‌ : 


குறிப்புரை : 


தஞ்சை 
நன்னிலம்‌ 
திருப்புகலூர்‌ 
தமிழ்‌ 

தமிழ்‌ 
சோழர்‌ 


முதலாம்‌ குலோத்துங்கன்‌ 


தொடர்‌ எண்‌ : 


ஆட்சி ஆண்டு ; 
வரலாற்று ஆண்டு 
இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை 
முன்‌ பதிப்பு : 


ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ 


313 / 1978 


46-ஆவது 
கி.பி. 1116 


90/1927-28 


18 


அக்னிஸ்வரர்‌ கோயில்‌ &ீழ்புறமதில்‌ உட்கோபுரத்தின்‌ வடபுறம்‌ உள்ளது. 


இரையூருடையான்‌ அரையன்‌ கங்கை கொண்டாநாந சோழ விச்சாதிர பல்ல 
வரையன்‌ இக்கோயில்‌ இறைவனுக்கு அமாவாஸி தோறும்‌ நீராடுதல்‌ செய்யவும்‌ 
அமுது செய்தருளவும்‌ நெல்லும்‌ தேவப்‌ பெருமாளுக்கு திருவாபரணம்‌ செய்ய 
பொன்‌ இருபதின்‌ கழஞ்சும்‌ கொடுத்த செய்தி கூறப்பட்டுள்ள து. 


1 ஸ்வஸ்‌இஸ்ரீ புகழ்மாது விளங்க ஜெயமாது விரும்ப நிலமகள்‌ 


நிலவ ம 


2 லர்‌ மகள்‌ புணர உரிமையிற்‌ சிறந்த மணிமுடி சூடி மீனவர்‌ 


நிலைகெட வி 
2 ல்லவர்‌ குலைதர 


ஏநை 


நைத்திலுந்தந்‌ சக்கர ந 


4 டாத்தி வீரசிங்காஸநத்து 
தருளிய கோவிரா 


5 ச கேசரிபந்மராந 


தேவற்கு 


மந்தவர்‌ இரியலுற்றிழிதரத்‌ இக்க 
உலகுடையாளொடும்‌ வீற்றிருந்‌. 


சக்கரவத்திகள்‌ ஸ்ரீகுலோத்துங்க சோழ 


6 யாண்டு சம்சு ஆவது உடையார்‌ சிரி புகலூர்‌ தேவர்‌ இரிபுவன 
சண்டேசுவர தேவர்‌ கந்மிக 


7 ளோம்‌ பாண்டிகுலாசநி வளநாட்டு ஆற்காட்டு கூற்றத்து இரை 
யூரூடையாந்‌ அரைய : 


(திருப்பவும்‌) 


10 
11 


12 


14 


16 


17 
18 


19 


ந்‌ கங்கை கொண்டாநாந சோழவிச்சாதிரப்‌ பல்லவரையர்க்கு 
நாங்கள்‌ நி 

பெந்தஞ்‌ செய்து குடுத்த பரிசாவது இத்தேவர்க்கு அமாவாஸி 
தோறும்‌ [ஸ்நபனமாடி] 

யருளவும்‌ அமுது செய்தருளவும்‌ .... ... ஃ 

க்கு அமாவாஸிக்கு நெல்லு பதிந்கலமாக அமாவாஸி 
பந்நிரண்டுக்கு நெல்லு உ ஈ௨. [மகல] த்துக்கு இ 

த்தேவர்‌ பண்டாரத்து தேவப்‌ பெருமாளுக்குத்‌ திருவாபரணஞ்‌ 
செய்ய வேண்டுங்‌ காசு. மக்கு நாங்க 

ள்‌ கைக்கொண்ட பொன்‌ மதுராந்தகன்‌ மாடை.]க்கு ஒன்பதரை 
மாறிகுடி நற்கல்லு நிறை பொன்‌ [இரு]பதின்‌ கழஞ்சு 

கைக்‌ கொண்டு சந்திராதித்தவற்‌ செல்லப்‌ பெற்று இப்பொன்‌ 
கொண்டு பொலி ஊட்டாகத்‌ தேவர்‌ பண்டாரத்தே .. .. 

[செய்விக்க] கடவோமாகவும்‌ இப்படிக்‌ சல்லிலுஞ்‌ செம்பிலும்‌' 
வெட்டிக்‌ குழிக்கக்‌ கடவோமாக பத்க்‌ டண டட 
செய்து குடுத்தோம்‌] 

- [்சீபுகலூர்‌ திரிபுவன சண்டேஸ்வர க்கிக்‌ 

உடையார்‌ ஸ்ரீபுகலூர்‌ தேவர்‌ கோயில்‌ கணக்கு இரு 

ப்‌ புகலாருடையாந்‌ வலம்சூழி திருவெண்காடு .. வேளாந்‌ .. 

கோயில்பட்டன்‌ இப்படிக்கு ஸ்ரீ காரியம்‌ உதையாகிச்சப்‌ 

- பல்லவரயந்‌ இப்படிக்கு திருப்புகலூருடையாந்‌ 

.[கரணபுரவாதித்தநாந நூற்றெண்மப்பிரியந்‌ பொந்படு குட்டப்‌ 

பிச்சநும்‌ நவலிங்கநாயகபிச்சநும்‌ இதர்‌* 





“கல்வெட்டு இத்துடன்‌ நின்று விட்டது. 


த்த 


த. நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 314/978 


மாவட்டம்‌ ॥ தஞ்சை ஆடி ஆண்டு 2 3 [5]-ஆவது 
வட்டம்‌ ₹ தன்னிலம்‌ வரலாற்று ஆண்டு ! கி. பி, 1105 
ர்‌ 2 ப்புகலூர்‌ 
ள்‌ வல்‌ இத்தியக்‌ கல்வெஃ்டு | 59/1997-98 . 
மொழி 1 தமிழ்‌ ஆண்டு அறிக்கை / டு 
த்ர மிம்‌ 
எழுத்து தமிழ்‌  ண்க்தித்க்‌ ட 
அரசு 8 சோழர்‌ 
மன்னன்‌ : முதலாம்‌ குலோத்துங்கன்‌ ஊசிக்‌ கல்வெட்டு | 19 
எண்‌ 
[i 
இடம்‌ 8 அக்னீசு வரர்‌ கோயில்‌ &ழ்ப்புற மதிலில்‌ உள்ள கோபுரத்தின்‌ வடபுறம்‌ உள்ளது. 


குறிப்புரை : ஜெயங்‌ கொண்டி சோழ சதுர்வேதி மங்கலத்து கரணத்தான்‌ நாங்குடையான்‌ 
மூவாயிரவன்‌ அழயெ மணவாளன்‌ என்பவன்‌ அவ்வூர்‌ கணக்கெழுதி சுகவீன 
மடைந்ததாகவும்‌ அவன்‌ உடல்‌ நலனை முன்னிட்டு இவ்வூர்‌ கோயில்‌ சித்திரைத்‌ 
திருநாள்‌ ஐந்தாவது நாள்‌ திருவிழா கொண்டாடுவதற்கு திருவிழாப்புறமாக நிலம்‌ 
இறையிலி செய்து கொடுத்த செய்தியும்‌ கூறப்பட்டுள்ளது. இவ்வாறு மஹாசபை 
யோர்‌ பல இடங்களிலும்‌ நிலம்‌ தானமாக கொடுத்ததையும்‌, . அதன்‌ எல்லைகளையும்‌ 
கையெழுத்திட்டோரின்‌ பெயர்களையும்‌ இக்கல்வெட்டுக்‌ கூறுகிற து, 


கல்வெட்டு : 


1 


2 


ஸ்வஸ்திஸ்ரீ புகழ்மாது விளங்க ஜெயமாது விரும்ப நிலமகள்‌ 


நிலவ மலர்மகள்‌ புணர [உரிமையிற்‌] சிறந்த மணிமுடி சூடி 
மீனவர்‌ நிலை கெட வில்லவர்‌ குலை தர விக்கலந்‌ சிங்கணன்‌ 
மேற்‌[ கடற்‌ பாய திக்கனைத்திலும்‌ தந்‌ சக்கரநடாத்தி 
வீரசிங்ஙாஸநத்து புவன முழுதுடையாளொடும்‌ வீற்றிருந்த. 
ரு[ளி] 


ய கோவிராஜகேசரி பன்மராந சக்கரவத்திகள்‌ ஸ்ரீகுலோத்துங்க 


சோழ தேவர்க்கு . யாண்டு ௩௰(௫] ஆவது குலோத்துங்க 
சோழ வளநாட்டு பனையூர்‌ நாட்டு முடி கொண்ட சோழச்‌ 
சருப்பேதி மங்கலத்துப்‌ பெருங்‌ குறி மஹாஸவையோம்‌ 


எங்களூர்‌ - கரணத்தாந்‌ நாங்குடையாந்‌ மூவாயிரவந்‌ அழ 


> 


(தருமிப்வும்‌) 


Ha 


திய மணவாளந்‌ எங்களுர்க்‌ கணக்கெழுதி எங்களுக்காக [ஊ]ண்‌ 


ஹாநிப்பட்டமையில்‌ இவனுக்கு நன்றாக வென்று சித்திரைத்‌ 
திருநாள்‌ ஐஞ்சா நாள்‌ திருவிழாப்‌ புறமாக உடையார்‌ ஸ்ரீ 
புகலூர்‌ தேவர்‌ திரிபுவன சண்டேஸ்வர தேவர்க்‌[கு நார்‌. 
ங்கள்‌ இறையிலி செய்து குடுத்த நிலமாவது [க] 


்‌ சத்தூரில்‌ ஸ்ரீ பூமிவதிக்குக்‌ கிழக்கு ராஜேந்திர சோழ , வாய்க்‌ 


காலுக்கு தெற்கு நாலாங்‌ க[ண்]ணாற்று நாலாஞ்‌ சதுரத்து 
௫-ஒங்‌ இந்நிலங்‌ காணி அரைக்காணியும்‌ ஸ்ரீ புகலூர்‌ 
வதிக்குக்‌ கிழக்கு ராஜேந்த்ர சோழ வாய்க்காலுக்கு தெற்கு 
்‌ நாலாங்‌ க[ண்‌*[ணாற்று முதற்‌ சதுரத்து ௫ ௨ ஒருமாமுக்‌ 
காணி முந்திரிகையும்‌ ஆக ௫ 

௫ மா அரைக்காணி முந்திரிகையும்‌ [தேவதா ]நமாக இறையிலி 


செய்து குடுத்தோம்‌. பெருங்குறி மஹாஸபையோம்‌ இத்‌ 


தேவர்க்கு இருபதாவது ஸ்ரீ புகலூ[ர்‌*] தேவர்க்கு ஒளி 
வளர்‌ விளக்கு மடபுறமாக இறையிலி செய்து குடுத்த 
நிலமாவது: ஸ்ரீபூமிவதிக்கு நெக்கு ராஜேந்த்ர சோழவாய்க்‌ 


ட காலுக்கு வடக்கு முதற்‌ 


கர்‌ 


ண்‌*]ணாற்று முதற்‌ சதுரத்து ௫ முக்காணியும்‌ இறையிலி 
செய்துகுடுத்து இத்தேவ[ர்‌*] பண்டாரத்து நாங்கள்‌ கொண்ட 
காசு ௩ இக்‌ காசு மூன்றுங்‌ கொண்டு இறைஇலி செய்து 
குடுத்தோம்‌ பெருங்குறி மஹார்ஸபையோம்‌ இத்தேவர்க்கு 
யாண்டு....ஆவது ஸ்ரீ புகலூ[ர்‌*] தேவர்‌ [ஒளி] வளர்‌ 
விளக்கு மடப்புறமாக இறையிலி செய்‌ 
குடுத்த நிலமாவது ஸ்ரீ பூமி விக்கு கிழக்கு ... வாய்க்‌ 
காலுக்கு தெற்கு முதல்‌ கண்ணாற்று .... ... சதுரத்து தெற்‌ 
கடைய ௫” இருமாவும்‌ இங்கே இரண்டாங்க[ண்‌*]ணாற்று 
மூன்றாம்‌ சதுரத்து வடக்கடைய நுந்தா ஒண்சுடர்‌ மடப்புற 
மாவது ஒரு மாவும்‌ .... உப இரண்டு மாவும்‌ இறையிலி 
செய்து குடு 


. த்து இத்தேவர்‌ பண்டாரத்துக்‌ கொண்ட காசு ௯ இக்காசு 


ஒன்பதுங்‌ கொண்டு ... இரண்டாஞ்‌ சதுரத்து [இத்தே'] 


வர்‌ பண்டாரத்துக்‌ கொண்ட காசு அன எட்டே முக்காலுங்‌ 


கொண்டு இறையிலி செய்து குடுத்தோம்‌ பெருங்குறி மஹா 
ஸபையோம்‌ [இ]ச்சதுரத்து இப்பிடாரி கோயிலுக்கு 
தெற்க்கு உள்ள நிலத்தில்‌ இத்தேவர்க்கு ௨௰௩ ஆவது 
சித்திரைத்‌ திருநாள்‌ ஐஞ்சா நாள்‌ திருவிழாப்புறமாக ௫ 
௯௬௨௫ ஒருமா முக்காணி முந்திரிகையும்‌ இறையிலி செய்து 
குடுத்து இ 


10 


11 


12 


13 


14 


[த்‌] தேவர்‌ பண்டாரத்துக்‌ கொண்ட காசு ௯ ஒன்பதுங்‌ 


கொண்டு இறையிலி செய்து குடுத்தோம்‌ பெருங்குறி மஹா 
ஸபையோம்‌ இத்தேவர்க்கு யாண்டு ௪௰எ ஆவது சித்திரைத்‌ 
திருநாள்‌ ஓஞ்சா நாள்‌ திருவிழாப்புறமாக இறையிலி 
செய்து குடுத்த நிலமாவது ஸ்ரீபுகலூர்‌ வதிக்குக்‌ 'கஇழக்கு 
சுப்ரமண்ணிய வாய்க்காலுக்குத்‌ தெற்கு இர 


ண்டாங்‌ கண்ணாற்று முதற்‌ சதுரத்து வட மேற்கு அடைய ௫௨ 


மாகாணியும்‌ இறையிலி செய்து குடுத்து தேவர்‌ 
பண்டாரத்துக்‌ கொண்ட காசு ௰ இக்காசு பத்துங்‌ கொண்டு 
இறையிலி செய்து குடுத்தோம்‌ பெருங்குறி மஹாஸபை 
யோம்‌ கொலோத்துங்க சோழ தேவர்க்குயாண்டு மாகக்‌ 
கசத்தூர்‌ வாழ்‌ இங்கப்‌) பிடாரர்‌ இறையிலி செய்வித்த நி 


[லத்து] மாவரையிநால்‌ விரிவு ௫௨ ர ௨௪ இரண்டரையே இரு 


மாவரையும்‌ [தேவதான] ௫5௩ மாக இறையிலி செய்து 
குடுத்தோம்‌ முடி கொண்ட சோழச்‌ சருப்பேதி மங்கலத்துப்‌ 
பெருங்குறி மஹாஸபையோம்‌ ஸபையுளிருந்து பணித்தார்‌ 
உத்தமசோழச்சேரி முத்‌ ... ஸபாஸ்ரந்‌ பணியாலும்‌ ராஜேந்தர 
சோழச்சேரி சோமத்தியந்‌ சந்திரசேகரர்‌ கொற்ற 


ீண்டானும்‌] முடிகொண்ட சோழச்சேரி கவிணியன்‌ உத்தமத்‌ 


திருவரங்க ஸபா[ஸ்‌]ரந்‌ பணியாலும்‌ குந்தவைச்‌ சேரி வங்கி 
புறத்து தர பட்டர்‌ பணியாலும்‌ ஜனநாதச்சேரி பாரதாயன்‌ 
உயகன்‌ ஆ .. பணியாலும்‌ திரிபுவனமாதேவிச்சேரி 
மத்திய/ஸ்தன்‌] வண்ணாயகந்‌ பணியாலும்‌ [பவி]த்திர 
மாணிக்கச்சேரி இராஞ்சி எரி மிளகு போச்‌ 


லபக்‌ [சபா]ஸ்ரன்‌ பணியாலும்‌ ராஜராஜச்‌ சேரி த்‌[துலே.4] தை 


தோமபுறந்து திரு[வெ]ண்காடு பட்டன்‌ பணியாலும்‌ 
பணிப்‌ பணியால்‌ இவ்வூர்‌ மத்தியஸ்தன்‌ நாங்குடையான்‌ 
மூவாயிரப்‌ பண்டிதப்‌ பிரியநேன்‌ எழுத்து இப்படி அறிவேந்‌ 
பாரதாயந்‌ ... யம .... டயாந்‌ இப்படி அறிவேந்‌ மொ .... .... 
சோலைபுர ... இப்படி அறிவேன்‌ சாண்டிலி ஃ 





1, 2 சிமெண்ட்‌ பூசி மறைக்கப்பட்டுள்ள து. 


த. நா. தொ, ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌: 315/ 1978 


மாவட்டம்‌ : 
வட்டம்‌ 2 
ஊர்‌ 2 
மொழி : 
எழுத்து : 
அரசு £ 


மன்னன்‌ : 


இடம்‌. : 


குறிப்புரை 


குஞ்சை ஆட்சி ஆண்டு ; .. 21-ஆவது 
நன்னிலம்‌ வட்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி. 1091 
திருப்புகலூர்‌ 

, இந்தியக்‌ கல்வெட்டு \ 
தமிழ்‌ *” ஆண்டு அறிக்கை ] 
தமிழ்‌ தரம்‌ ட 

முன்‌ பதிப்பு — 

சோழர்‌ 


முதலாம்‌ குலோத்துங்கன்‌ 20 


ஊர்க்‌ திவ \ 
எண்‌ J 


அக்னீஸ்வரர்‌ கோயில்‌ &ழ்புற மதில்‌ உட்கோபுரத்தின்‌ வடபுறம்‌ உள்ளது; 


: இவ்வூர்‌ கோயிலில்‌ இருந்து மூன்றரை காசுகள்‌ பெற்றுக்கொண்டு மகாசபையார்‌ 


தந்தாவன த்திற்கு நிலம்‌ இறையிலி செய்‌ த$கொடுத்த.செய்தி கூறப்பட்டுள்ளது. 


கல்வெட்டு : 


1 ஸ்வஸ்திஸ்ரீ புகழ்மாது விளங்க ஜயமாது விரும்ப நிலமகள்‌ 
நிலவ மலர்மகள்‌ புணர உரிமையிற்‌ சிறந்த மணி முடிசூடி 
மீநவர்‌ நிலைகெடவில்‌ 


2 லவர்‌ குலைதர ஏநைய மந்நவர்‌ [ரியலுற்றிழிதரத்‌] ணத 
திலுந்தந்‌ சக்கர நடாத்தி வீரசிம்யாஸநத்து அவநிமுழு 
துடையாளோடு 

3 ம்‌ வீற்றிருந்தருளிய கோவிராஜகோரி பந்மரான திரிபுவநசக்கர 
வத்திகள்‌ ஸ்ரீ குலோத்துங்க சோழ தேவற்கு யாண்டு உ௨௰௧ 
ஆவது குலோ 

4 த்துங்க சோழ வளநாட்டு ...ஃ.ஃ [ஜெயங்‌]கொண்ட சோழ 
சது[ர்‌ வேதி] மங்கலத்து பெருங்குறி மஹாஸபையோமிந்‌ 


நாட்டு 

5 ஸ்ரீ புகலூர்‌ தேவர்‌ திரிபுவந சண்டே ...... கள்‌ பக்கல்‌ நாங்கள்‌ 
[கொண்டு] காசு ௩௫ இக்காசு க௩றா யுங்‌ கொண்டு நாற்பத்‌ 
தெண்ணா 


(திருப்பவும்‌) 


(ப 


சே 


10 


71 


12. 


i 


யிரவந்‌ திரு நந்தவநம்மாக சம்மதித்து .. ..: இறையிலி செய்து 
[கொடுத்த] நிலமாவது இவ்வூர்க்‌ கீழ்பிடாகை கசத்தூர்‌ ௪ 
ரி பூமிவதிக்கு கிழக்கு சந்நாத ...... இுக்கு தெற்கு ௪ங்‌ கண்‌ 
ணாற்று ... ஞ்சதுரத்து முடிகொண்ட சோழப்‌ பேராற்றுக்கு 


- தெற்கு ௫ ௯ ஐ. , சிந்நத்தின்‌ கிழக்கடைய ௫௩ & மாச்சிந்‌ 


நத்தின்‌ :........ மேற்கடைய ௫* ... யில்‌ நெக்கடைய நீ 
வ நாற்‌...போகம்‌ இத்திருநுந்தாவிளக்‌[கு*]குடிகள்‌ அநுபவிக்கப்‌ 
பெறுவராகவுப்‌ இந்தந்மஞ்‌ செந்நாநடி ... 
. நல்லூரில்‌ காணியுடையான்‌ வெள்ளாளந்‌ இரையூ[ருடை 
யாந்‌ அரையந்‌ கடல்‌ சிறுங்காளையாந்‌ அரிந்த 
ர்‌ நிலத்துக்கு வந்த பெருவரி சில்வரி வெட்டி ...... எச்சோறு 
கூற்றரிசி திருவாசலில்‌ போந்த கு ்‌ 
டிமை மற்றுமெப்பேர்பட்டி தும்‌ ரப்‌ இறுக்க ..ஃ- அநு 
பவிக்கப்‌ பெறுவாராக ஸம்ம 


. இத்து இறையிலி செய்து குடுத்தோம்‌ பெத்தம்‌ ம்ஹ்ம்‌ 
யோம்‌] உள்ளிருந்து பணித்தார்‌. 


த. நா. தொ, ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 316] 1978 


மாவட்டம்‌ : தஞ்சை ஆட்சி ஆண்டு : — 
வட்டம்‌ : நன்னிலம்‌ வரலாற்று ஆண்டு : கி. பி. 11, 12-ஆம்‌ 
ஊர்‌ : திருப்புகலூர்‌ ப்‌ 
3 2 இந்தியக்‌ கல்வெட்டு 

மொழி : தமிழ்‌ ஆண்டு அறிக்கை தத்‌ 
எழுத்து : தமிழ்‌ 

முன்‌ பதிப்பு : — 
அரசு : சோழர்‌ 
மன்னன்‌ : தாட அல்லு 1 21 

எண்‌ 

J 

இடம்‌ : அக்னீஸ்வரர்‌ கோயில்‌ 8ழ்புறமதில்‌ உட்கோபுரத்தில்‌ உள்ளது. 


குறிப்புரை : இவ்வூர்‌ கோயில்‌ சவபிராமணர்கள்‌ இருபத்தைந்து காசுகளைப்‌ பெற்றுக்‌ கொண்டு 
கோயிலுக்கு அமாவாச தோறும்‌ இறைவனை நீராட்டவும்‌, அமுது செய்விக்கவும்‌, 
தேவப்‌ பெருமாளை பவனி எழுந்தருள செய்யவும்‌ ஒப்புக்கொண்ட செய்தி கூறப்‌ 
படுகிறது. கல்வெட்டின்‌ தொடக்கமும்‌ முடிவும்‌ காணப்படவில்லை. 


கல்வெட்டு 


1 குலோத்துங்க சோழ வளநாட்டு பனையூர்‌ நாட்டு [ஸ்ரீ புகலூர்‌ 
தேவர்க்‌]காய்க்‌ காணி உடைய சிவ ..ஃஃ சந்மழவநாந 
பொற்கோயில்‌ பட்டநும்‌ ...... சந்தவி .... இந்நம்‌ இவந்தம்‌. 


2 பி... பாரத்துவாசி ... ரேறு ஸுப்பிரமண்ணியநும்‌ பாரத்து 
வாசி .... நும்‌ பாரத்துவாசி கம்பத்தடிகள்‌ [மா] தவலிங்க 
பட்ட நூாந வாசாரியநும்‌ பாரத்துவாசி ஸ்ரீபுகலூர்‌ 
தேவ ....... நாப்பத்‌ தெண்ணாயிர பட்டதும்‌ கா ... ஃ 


3 இதத்‌ ........ ஊண்ணந்‌ பரியாநாந தில்லை நாயக பட்டநும்‌ 
காசிபந்‌ .......... உள்ளிட்ட சிவப்பிராமணரோம்‌ உடையார்‌ 
திரிபுவந சண்டேஸ்வரதேவர்‌ பக்கல்‌ பொன்‌ கொண்டு 
பெ[ாலிைசக்கு உபைய [பிர]மாணம்‌ பண்ணிக்குடுத்த 


4 பரிசாவது அமாவாஸி தோறு[ம்‌*] உடையா[ர்‌*]க்கு ஸநமநம்‌ 
ஆடியருளவும்‌ அமுது செய்தருளவும்‌ தேவப்‌ பெருமாள்‌ 


(திருப்பவும்‌) 


பவறி எழுந்தருளவும்‌ அழி[வு]களுக்கு அமாவாளிக்கு நிமந்தஞ்‌ 
செய்த ...ஃ. அமாவாஸி ...ஃஃ [கொண்டு] ஸ௱... [பா] 
ண்டி குலாசநி வளநாட்டு ஆர்க்காட்டு கூற்றத்து இரையூர்‌ 
இரைர]யூரூுடையாந்‌ அரயந்‌ கங்கை கொண்டாநாந சோழ 
விச்சா திரயன்‌ ...வாயந்‌ இத்தேவர்‌ பண்டாரத்து யாண்டு ... 


டியகா யாண்டு நாற்பத்தெட்டாவது ஓடுக்கிந பொந்‌ ௫௦-ம்‌ 
ஆக பொந்‌ ..ஃஃ இருபத்தைங்கழஞ்சும்‌ நாங்களே கொண்டு 


இப்பொந்நுக்கு பொந்‌ கொண்டு பொலிசையாக பொத்‌ 


கழஞ்‌ ஃஃ. பொலிசை நெல்லு நாற்கல 

மாக நாங்கள்‌ கைய்க்‌ கொண்ட பொந்‌ இருபத்தைய்ங்‌ கழஞ்சி 
நால்‌ உள .. நெல்லு நூற்றுக்கலமும்‌ உ ...ஃ திநசிந்தா 
மணி .... [யா]ல்தேவர்‌ பண்டாரத்தே ஆட்டாண்டு தோறும்‌ 
கார்‌ பாதி பசாணம்‌ பாதி அளக்க கடவ ...... 


மாக நாங்களும்‌ எங்கள்‌ . வற்கத்தாரும்‌ எங்களிடை விலை 


கொண்டு .... ஸிதம்‌ பெற்றும்‌ எங்க ....... ல்‌ ஸம்த ......௨௨. 


த. நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 317] 1978 
மாவட்டம்‌ ॥ தஞ்சை ஆஃ ஒண்டு 2 75-வது 
வட்டம்‌ 2 தன்னிலம்‌ வரலாற்று ஆண்டு ! இ, பி, 1193 
ஊர்‌ : திருப்புகலூர்‌ 
ட்‌ இந்தியக்‌ கல்வெட்டு £ 

மொழி ! தமிழ்‌ அண்டு அறிக்கை 92/[1927-28 
எழுத்து: தமிழ்‌ 

3 மூன்‌ பதிம்‌ 2 — 
அரசு 7 சோழர்‌ 
ஐன்னன்‌ : மூன்றாம்‌ குலோத்துங்கன்‌ சர்க்‌ கல்வெட்டு } 22 

எண்‌ 

இடம்‌ 7 அக்னிஸ்வரர்‌ கோயில்‌ இரண்டாம்‌ பிரகாரம்‌ உட்கோபுரத்தின்‌ வடபுறம்‌ உள்ள 


கீழ்புற மதிலில்‌ உள்ளது. 


குறிப்புரை : திருப்புகலூர்‌ கோயிலில்‌ திருப்பதியம்‌ (பாடுவார்களில்‌) விண்ணப்பஞ்‌ செய்பவர்‌ 
களில்‌ திருவெண்ணை நல்லூரைச்‌ சேர்ந்த பொய்யாத சேவடி குனிக்கும்‌ பிரான்‌ 
என்பவனும்‌ காணியாக நிலம்‌ பெற்றிருந்தான்‌. இவனுக்காக இவன்‌ பிறரை 
ஏற்பாடு செய்து கோயிலுக்கு தருப்பதியம்‌ பாட்‌ வைத்தால்‌, அவ்வாறு திருப்பதியம்‌ 
பாடுபவர்களும்‌ கோயிலிலிருந்து காசும்‌ நெல்லும்‌ பெறுவதற்கு மன்னன்‌ ஆணை 


யிட்ட செய்தி கூறப்பட்டுள்ளது, 


கல்வெட்டு : 


1 ஸ்வஸ்திஸ்ரீ புயல்‌. வா[ய்‌*]த்து வளம்‌ பெருக பொய்யாத நான்‌ 


மறையுஞ்‌ செயல்‌ (ல்‌) வாய்ப்பத்‌ திருமகளும்‌ ஜெயமகளும்‌ 
சிறந்து வாழ வெண்மதி போற்‌ குடை விளங்க வேல்‌ வேன்தர்‌ 
அடி வணங்க மண்‌ மடந்தை மனங்‌... தழைத்தோங்க சக்கர 
[முஞ்‌] செங்கோலும்‌ திக்கனைந்தும்‌ செல நடாத்தி கற்ப 
காலம்‌ புவி காக்கப்‌ பொற்பமைந்த முடி புனைந்து யாழி 
வேங்கையும்‌ மட மானும்‌ வினி தொருதுறை நீருண்ணக்‌ 
கொள்‌ வேங்கை .... .... [/ளத்துக்கொ] 


கடக ன்‌ தம்‌ பணியச்‌ சுங்கமில்லாத சோணாடு சோற்று மலை 


கண்டருளித்‌ தென்நவர்‌ வனத்‌ ... பணியச்‌ சிங்களர்‌ தந்தலை 
மலையும்‌ தென்னிழங்கோள ... ... வேண்டித்‌ இரைக்கடலை. 
அடைந்த பொன்னி ஈழனாடெங்கும்‌ பொ...ண்டு பஜ மேத்தி 


(திருப்பவும்‌) 


திருவளரத்‌ திருநிலைமேற்‌ நாற்றிசைக்குங்‌ காவலநாய்ச்‌ 
ப . நெடுங்கொடியும்‌ திருக்கயிலைச்‌ சிவ்‌[ன]ருளால்‌ 
க ரக்‌ மடக்கி வெற்றி மிகு வேனாகன்‌ சிரிமகளுஞ்‌ 
ஜெய மகளுஞ்‌ [-னிதை முகத்தோன்மா] ்‌ > 
3 உ வன்தன்‌ பல்லுயிர்க்குந்‌ தாயாய்‌ வந்தவதரித்‌[த] -[ச]ங்கம்‌ 
செற்ற கலிமறன்தோடத்‌ தேச மெல்லாம்‌ விளங்கிநரெந 
பொற்பமைந்த ...... னந்து செம்‌ பொன்‌ வீர சிங்கதநத்து 
புவனு முழுதுடையா ளொடும்‌ வீற்றிருந்தருளி கோப்பரகேசரி 
பந்மரான திரிபுவனச்‌ சக்கரவத்திகள்‌ மதுரையும்‌ பாண்டியன்‌ 
முடித்தலையுங்‌ கொண்டருளிய ஸ்ரீ குலோத்துங்க சோழ 
தே[வ*]ற்கு யாண்டு மிவது திரிபுவனச்‌ சக்கரவத்தி ,கோ 
நேரின்மை கொண்டான்‌ குலோத்துங்க சோழ வளநாட்டு 
உடையார்‌ ஸ்ரீ பு[க] 


4 லூ[ர்‌] உடையார்‌ கோயில்‌ தேவர்‌ கன்மிக்கும்‌ மாஹேஸ்வரக்‌ 
கண்காணி [செய்வார்‌] களுக்கும்‌ ஸ்ரீ காரியஞ்‌ செய்வானுக்‌ 
கும்‌ இக்கோயி[லில்‌] திருப்பதியம்‌ விண்ணப்பஞ்‌ செய்வார்‌ 
நிலை தேவாரத்து [பெரிய] உடையாற்க்குத்‌ திருப்ப்தியம்‌ 
விண்ணப்பஞ்‌ செய்வாரில்‌ திருவெண்ணை நல்லூருடையான்‌ 
பொய்யாத சேவடி குனிக்கும்‌ பிரானான சேரனேன்‌ ,..சிங்கப்‌ 
பிச்சனுக்கும்‌ இவன்‌ வற்கத்தாற்கும்‌ காணியாகப்‌ பெற்று 
முன்பு நின்றார்‌ நிமன்தமாகப்‌ பெற்று வன்த காசும்‌ நெல்‌ ஆ 
லும்‌ பெறவும்‌ இவனுக்காக இவன்‌ இட்ட[ார்‌] 

5 நின்று திருப்பதியம்‌ விண்ணப்பஞ்‌ செய்யக்‌ கடவதாகவும்‌ பெற 
வேணுமென்று வா[ண]கோவரையன்‌ [ந]மக்குச்‌ சொன்ந 
மையில்‌ இப்படி செய்யக்கடவதாகச்‌ சொன்னோம்‌ இன்நிலை 
யிவனுக்கும்‌ இவன்‌ வற்க்கத்தாற்கும்‌ காணியாகப்‌ பெற்று 
[மு/ன்பு நின்றார்‌ நிமன்தமாகப்‌ பெற்று வருகிற காசும்‌ நெல்‌ 
லும்‌ பெறவும்‌ இவனுக்காக இவன்‌ இட்டார்‌ நின்று திருப்‌ 
பதியம்‌ விண்ணப்பஞ்‌ செய்யக்‌ கடவதாகவும்‌ பணணுக எழு 


தினாந்‌ திருமந்திர ஒலை நெறியுடையச்‌ சோழ மூவேந்த வே 


6. [னான்‌] எழுத குருகுலராயரும்‌ மூவரராய]ரும்‌ விழிஞத்தரயரும்‌ 
மலையப்ப....... கரி நாடும்‌ ....... ட்டிகளும்‌ ...... ருளா தராயரும்‌ 
அழுத்திட்டு ௨௪ வது நாள்‌ ௩ள௫ம நால்‌ பிரசாதஞ்‌ செய்‌ ன 
தருளி வந்தது ஸ்ரீமாஹேஸ்வர ரக்ஷை ன்‌ 


த. நா. தொ. ஆய்வுத்துறை 


மாவட்டம்‌ 2 
வட்டம்‌ : 
ஊர்‌ : 
மொழி: 
எழுத்து : 
அரசு : 


“மன்னன்‌ : 


இடம்‌ : 


குறிப்புரை : 


கல்வெட்டு: 


முதலாம்‌. குலோத்துங்கன்‌ 


அக்னீஸ்வரர்‌ கோயில்‌ இரண்டாம்‌ பிரகாரம்‌ தீழ்புரமதிலில்‌ (உட்கோபுரத்தின்‌ 


வடபுறம்‌).உள்ளது. 


இக்கோயில்‌.சிவபிராமணர்கள்‌ . அனைவரும்‌ வெள்ளாளன்‌ ஒருவனிடமிருந்து விளக்‌ 
. கெரிக்க பதின்மூன்று காசுகள்‌ பெற்றுக்கொண்டு சம்மதம்‌ தெரிவித்த செய்தி கூறப்‌ 


பட்டுள்ளது. 


தொடர்‌ எண்‌ : 318 1 [978 


எண்‌ 


நன்னிலம்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி. 1100 
ப்புகலூர்‌ 
வயு "இந்தியச்‌ என்லெட்டு 1 92-1927-28 
தமிழ்‌ ஆண்டு அறிக்கை | 
- தமிழ்‌ _ முன்‌ பதிப்பு : — 
சோழர்‌ 
த்வத்‌ | 
ஊர்க்‌ கல்வெட்டு | 23 
J 


% 


ஸ்வஸ்திஸ்ரீ புகழ்மாது விளங்க. .ஐயமாது விரும்ப நிலைமகள்‌ 
நிலவ மலர்மகள்‌ புணர உரிமையிற்‌ சிறந்த மணிமுடிசூடி 
மீநவர்‌ நிலைகெட வில்லவர்‌ கு 


லைதர ஏநை மந்நவர்‌ இரியலுற்றுழிதர இக்கநைத்தினுந்தந்‌ 
தநிச்‌ சக்கர நடாத்தி வீரசிம்மாசனத்து அவநிமுழுதுடையா 
ளொடும்‌ வீற்றிருந்தருளின கோ 


வி ராச கேசரி பந்மரான இர்புவனசக்கரவத்திகள்‌ ஸ்ரீ குலோத்‌ 
துங்க சோழ தேவாக்கு யாண்டு ௩௰ தாவது குலோத்துங்க 
சோழ வளநாட்டுப்பனையூர்‌ நாட்டு ஸ்ரீ புகலூர்‌ தேவர்‌ 
கோயில்‌ காணி 


உடைய சிவபிராமணந்‌ பாரதுவாசி ஸ்ரீ புகலூர்‌ கொண்‌ ... ன்‌ 
நாற்பத்‌ தெண்ணாயிர பட்டரும்‌ காசியவந்‌ ...... மழவநாந 
பொற்க்‌ கோயில்‌ பட்டநுங்‌ காசியவந்‌ அரங்கஞ்‌ விண்ண 


(திருப்பவும்‌) 


10 


11 
12 
13 


ருமாந பட்டநும்‌ புல்லாலி நவலிங்கஸ்வரமுடையாந்‌ ஸிவஞ்‌ 
[பிராமந]ந்‌ தேவநான்‌ நூற்றெண்ம பட்டதும்‌ தேவர்‌ சைவா 
[சாரி]யந்‌ காச்யவந்‌...ரியாந்‌ விண்ணருமாந பட்டநாந தன்ம 
சிவாசாரியநும்‌ 

வெசொசரி அரசிராளநுங்‌ காசியபந்‌ ஸ்ரீகயிலாஸந்‌ பெரி[யான்‌] 
பட்டநுங்‌ காசியவந்‌ சி கயிலாஸந்‌ பொருங்‌[கை]யானும்‌ 
ஆத்திரையந்‌ நிலாவிநானுடையாநும்‌ பாரத்வாசி கூத்தாடி 
திருவையா 

று தேவநும்‌ பாரத்வாசி. கூத்தாடி திருமுக்கூடனும்‌ பாரத்வாசி 
நம்பியாரூரந்‌ உமா ஸஹிதநுங்‌ கவிச[யன்‌] மாதவந்‌ கற்றளி 
யாநும்‌ பாரத்வாசி நாராயணந்‌ திருச்சிற்றம்பல முடை 

யாநும்‌ பாரத்வாசி புற்றிடங்‌ கொண்டாந்‌ கெங்காதிரபட்டநும்‌ 
பாரத்வாசி ௪ புகலூர்தேவதிருச்சிற்றம்பலமுடையா நும்‌ 
பாரத்வா௫ .... சுப்ரமண்யநும்‌ புல்லாலி சந்திரசேகர்‌ 

நுடையாநும்‌ புல்லாலி நவலிங்கீஸ்வரமுடையாந்‌ ... ஃஃ கொண் 
டாநும்‌ பாரத்வாசி புற்றிடங்கொண்டா[நாத] ஆடவலாந்‌ 

. உள்ளிட்ட சிவபிராம[ண ரோம்‌]இத்தேவர்‌ தேவதாநமாந 

[ச]ந்தர சோம நல்லூர்க்காணி உடைய ர[வெள்]ளாளந்‌ 
[இ]ரைரயூ]ருடையாந்‌ அரையந்‌ கூடல்‌ சிவ காளையாந்‌ அரிந்‌ 
தவந்‌ பல்லவன்‌ பக்கல்‌ நாங்கள்‌ கொண்ட காசு மக இக்‌ 
காசு மகம்‌ 


ணி உடைய தட்டாந்‌ வாமன்‌. தில்லை வாணந்‌ எழுத்து இது 
[பந்மரஹாயேஸ்வரரககஷ. 


த. நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 319 / 1978 


்‌ மாவட்டம்‌ : 
வட்டம்‌ : 
ஊர்‌ ; 
மொழி : 
எழுத்து : 
அரசு : 


மன்னன்‌ : 


இகம்‌ : 


குறிப்புரை : 


கல்வெட்டு 


தஞ்சை ஆட்டு ஆண்டு : 90-ஆவது 

நன்னிலம்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி. 1100 

திருப்புகலூர்‌ \ 

தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு |” 94/1927-28 
ஆண்டு அறிக்கை 

தமிழ்‌ வத்‌ 

சோழர்‌ ' தட ட 


ஊர்க்‌ கல்வெட்டு 


முதலாம்‌ குலோத்துங்கன்‌ 
எண்‌ 


1 24 
1] 


அக்னிஸ்வரர்‌ கோயில்‌ இரண்டாம்‌ பிரகாரம்‌ கீழ்புறமதிலில்‌ (உட்கோபுரத்தின்‌ 
வடபுறம்‌) உள்ளது. 


விழுப்பரையன்‌ என்பவன்‌ ஒரு நொந்தா விளக்கு எரிப்பதற்கு 20 காசுகள்‌: தானம்‌ 
கொடுத்தான்‌. இக்காசு இருபதனையும்‌ கொண்கு ஆண்டாண்டுதோறும்‌ முன்னூற்று 
அறுபது நாட்களுக்கும்‌ விளக்கெரிக்க வேண்டும்‌. தினம்‌ அவ்விளக்கினுக்கு னெசிந்தா 
மணி என்னும்‌ அளவை கொண்டு தினம்‌ உழக்கெண்ணையால்‌ விளக்கு எரிப்பதாக 
அவ்வூர்‌ பெருங்குறி மகா சபையோர்‌ ஒப்புக்கொண்ட செய்தியும்‌ அவர்கள்‌ 
கையெழுத்திட்டுள்ள செய்தியும்‌ கூறப்பட்டுள்ளது: இக்கல்வெட்டின்‌ இறுதியில்‌ 
லெ சொற்கள்‌ காணப்படவில்லை. 


டம ஸ்வஸ்திஸ்ரீ புகழ்‌ மாது விளங்க ஜயமாது விரும்ப நிலமகள்‌ 


நிலவ மலர்‌ மகள்‌ புணர உரிமையிற்‌ சிறந்த மணிமுடி சூடி 
மீநவர்‌ நிலைகெட வில்லவர்‌ குலைதர 


2. ஏநை மந்நவர்‌ இரியலுற்‌[நி]மி தரத்‌ இக்கநைத்துந்‌ தநிச்சக்கர. 
நடாத்தி வீர சிம்மா ஸநத்து அவநி முழுதுடையாளொடும்‌. 
வீற்றிருந்தருளிந கோவிராச கேசரி பந்மராந திரி 


3 புவந சக்கரவத்திகள்‌ ஸ்ரீ குலோத்துங்க சோழ தேவர்க்கு 
யாண்டு ௩௰ ஆவது குலோத்துங்க சோழ வளநாட்டுப்‌ 
- பநையூர்‌ நாட்டு பிரம தேயம்‌ திருப்புகலூர்‌ ம(ரூஹா சபை 


யா 


(திருப்பவும்‌) 


10 


11 


12 


13 


14 


*கல்வெட்டு இத்துடன்‌ நின்றுவிட்டது. 


ம்‌ உடையார்‌ ஸ்ரீ புகலூர்‌ தேவர்க்கு இரையூரு டையாந்‌ அரையந்‌ 
நா[டுரடை யாந்‌ முடிகொண்ட சோழத்‌ தெந்கரை நாட்டு 
விழுப்பரையர்‌ வைத்த திருநொந்தா விளக்கு ஓ ட. 

ந்றுக்கு ஊர்க்கால்‌ சந சிந்தாமணியால்‌ நாளொற்றுக்கு 
எண்ணை உழக்காக நாள்‌ ௩ள௭௬௰ துக்கு எரிக்‌[க]கடவ 
எண்ணை தொண்ணூற்று நாழி தேவர்‌ பண்டார, 

த்தே அளக்க 'கடவோமாக இவர்பக்கல்‌ [இ]வ்வாண்டு மார்கழி 
மாஸத்துக்‌ கொண்ட காசு உ௰ இக்காசு உ[ பயங்‌ கொண்டு 
ஆட்டாண்டு தோறும்‌ வை . 


. காரி மாஸம்களில்‌ இவ்வெண்ணை தொண்ணூற்று  நாழியும்‌ 


சந்த்ராதித்தவற்‌ சாஸ்வதிகமாக தேவர்‌ பண்டாரத்தே 
: அளக்க கடவோமாக இக்‌ ன ரல்‌. டல்‌ 
காசிருபதும்‌ ஆவணக்களி/ரி*]யே கைச்‌ செலக்கொண்டு சிலா 
லேகை செ[ய்‌*]து குடுத்தோம்‌ உடையார்‌ வ்‌ தேவர்‌ 
£ இரிபுவந சண்டேஸ்வர தேவர்‌[க்கு] ... ஃ 


பிரமதேய ... .. பெருங்குறி மஹா சபையோம்‌ சபையுள்‌ 


ளிருந்து பணித்தார்‌ ....... 

யாநாரும்‌ வேட்க்களக்‌ கவிணியந்‌ வடுகந்‌ உமா சகிதநாரும்‌ 
காப்பியந்‌ திருவீரட்டாந முடையாந்நும்‌ ௪௫... ௬ம்‌ வேட்‌ 
களக்கவிணியந்‌ ௮ 

ரங்கந்‌ கோணலாரும்‌ பாலாசிரியந்‌ ச கண்டந்‌ திருவெண்காடு 
டையாநாரும்‌ வேட்களகவிநியந்‌ கண்‌[ணந்து] தையரி பாக 
நாரும்‌ காப்பியந்‌ 

சேந்தந்‌ சாத்தநாரும்‌ வேட்களக்கவிணியந்‌ சிவத்‌ அரை) 
நாரும்‌ காஸ்யவந்‌ ஈசந்‌ குமரநாரும்‌ காப்பியஞ்கோ[சல]வடுக 
நாரும்‌ வற்றலூர்ப்‌ புற்றிடங்‌ 

கொண்டாநாரும்‌ இவ்வநைவர்‌ : பணிப்பணியால்‌ சலாலேகை 
செய்து குடுத்தோம்‌ பெருங்கு றி மஹாசபையோம்‌ இத்திரு 
நந்தாவிளக்கெரிய....[முந்‌] 


டியால்‌* 





- த. நா. தொ, ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌: 320 / 1978 


மாவட்டம்‌ : தஞ்சை ஆட்சி ஆண்டு : [81]-ஆவது 
வட்டம்‌ : நன்னிலம்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி. 1101 
ஊர்‌ : ப்புகலூர்‌ 

இந்தியக்‌ கல்வெட்டு | 95/1927-28 
மொழி : தமிழ்‌ ஆண்டு அறிக்கை ர்‌ ்‌ 

லாக்‌ மிட்‌ 
எழுத்து தமிழ்‌ முன்‌ பதிப்பு a 
அரசு : சோழர்‌ 
மன்னன்‌ : முதலாம்‌ குலோத்துங்கன்‌ ற்கு கல்வெட்டு ட 25 
எண்‌ 
J 

இடம்‌ : அக்னீஸ்வரர்‌ கோயில்‌ சழ்புற மதில்‌ உட்கோபுரத்தின்‌ வடபுறம்‌ உள்ளது. 


குறிப்புரை : திருப்புகலூர்‌ கோயிலுக்கு தானதுங்க சதுர்வேதி மங்கலத்து பெருங்குறி மஹா 
சபையோர்‌ ஒரு கற்பூர திரு நந்தா விளக்கு வைத்த செய்தியும்‌ மன்னனுடைய தேவி 
யாருக்கு அதிகாரிச்சியாக உள்ள செறுகுல மாணிக்கத்தார்‌ ஒரு விளக்கும்‌ கொடுத்த. 
செய்தியும்‌ கூறப்பட்டுள்ளது. இவ்விளக்கு எரிக்க கோயில்‌ நிர்வாகத்திலிருந்து முப்‌ 
பது காசுகளை அவ்வூர்‌ சபையார்‌ பெற்றுக்‌ கொண்டு நிலம்‌ இறையிலி செய்து 
கொடுத்த செய்தியும்‌, அந்நிலத்திற்கு எல்லைகளும்‌ கூறப்பட்டுள்ளன. 


கல்வெட்டு : 


1 நமசியவாய : ஸ்வஸ்‌இஸ்ரீ புகழ்மாது விளங்க ஜயமாது விரும்ப 
நிலமகள்‌ நிலவ மலர்மகள்‌ புணர உரிமையிற்‌ சிறந்த மணி 
முடிசூடி மீநவர்‌ நிலை*கெ]ட 

2 வில்லவர்‌ குலைதர ஏநை மந்நவர்‌ இரியலுற்றுழிதர இக்க நைத்தி 
லுந்தந்‌ சக்கர நடாத்தி வீர சிம்வாஸநத்து அவநிமுழு துடை 
யாளோடும்‌ வீற்றிருந்தருளிந கோவிரா 

9 சகேசரி வந்மராந தி[*ரி]புவநசக்கரவத்திகள்‌ ஸ்ரீ கொலோத்துங்க 
சோழ தேவற்குயாண்டு [௩௰௧] ஆவது கொண்ட நிலம்‌ 
யாண்டு [௩ம]க ஆவது கல்வெட்டு சத்திரி[ய*]9 

4 காமணி வளநா[ட்டு*] பநையூர்‌ நாட்டு பிரமதேயம்‌ ஸ்ரீ தாந 
தொங்கச்‌ சதுர்வேதிமங்கலத்துப்‌ பெருங்குறி மஹாசடை 
யோம்‌ இந்நாட்டு ஸ்ரீ புகலூர்‌ தேவர்க்கு கற்பூர திருநந்தா 


(திருப்பவும்‌) 


. * 
+E 


விளக்கு க ம்‌ நம்பிராட்டியரார்‌] புவந முழுதுடையார்‌* அதி 
காரிச்சியார்‌ ௪[கட்ட]ந்‌ பள்ளி கொண்டாளாராந செ[று] 
குலமாணிக்கத்தார்‌ வைத்த விளக்கு ௧ க்கு திரிபு 

வந சண்டேசுரர்‌ தேவர்‌ கந்மிகள்‌ பக்கல்‌ சபையோம்‌ கொண்ட 
காசு ௩௰ இக்காசு முப்பதும்‌ கொண்டு நாங்கள்ளிறையிலி 
செய்து குடுத்த நிலமாவது வைப்பூர்வதிக்கு 

மேற்கு பாலை வாய்க்காலுக்கு வடக்கு இரண்டாங்‌ கண்ணாற்று 


முதல்‌ துண்டத்து நிலம்‌ ர பர]. இ பலன்‌, அகட அலி கிழக்கடைய 
தேவதாநம்‌ நிலம்‌ ஐ நீக்கி இதந்‌ 
மேற்க்கடைய நில ... .. .. ௪ யிந்‌ ல்‌ அவத யில்‌ இழக்கடைய 


நிலம்ஹு யு கீ ௧௩. ப...... ப 


“அதிகாரிச்‌' என்று எழுதப்பட்டு அது அடித்து அதன்‌ மீது திருத்தப்பட்டுள்ள து. 
கல்வெட்டு இத்துடன்‌ நின்று விடுறெது. 


த. நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 321 / 1978 


மாவட்டம்‌ : தஞ்சை ஆட்சி ஆண்டு : 49-ஆவது1 
வட்டம்‌ : நன்னிலம்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி. 1119 
ஊர்‌ : ப்புகலூர்‌ 

க்‌ இத்தியக்‌ கல்வெட்டு A. 96/1927-28 
மொழி 8 தமிழ்‌ ஆண்டு அறிக்கை | 

ல்‌ மிம்‌ 
எழுத்து தமிழ்‌ முன்‌ பஇப்பு : ந, 
அரசு : சோழர்‌ 
மன்னன்‌ : முதலாம்‌ குலோத்துங்கன்‌ த்‌ கல்வெட்டு | 26 
எண்‌ 

இடம்‌ ₹ அக்னீஸ்வரர்‌ கோயில்‌ இரண்டாம்‌ பிரகாரம்‌ வடக்குப்புற மதிற்சுவரில்‌ உள்ளது. 


குறிப்புரை : அரயன்‌ கருவுணாயகரான களப்பாளராஜர்‌ என்பவர்‌ வரகூர்‌ குளத்தின்‌ தென்கரை 
யிலே பிராமணர்‌ உண்பதற்கு சாலை ஏற்படுத்திய செய்தியும்‌, இச்சாலைப்புறமாக 
புவலோக மாணிக்கச்சதுர்வேதி மங்கலத்து மகாசபையார்‌ இக்கோயில்‌ கருவூலத்தில்‌ 
இருந்து 90 காசுகள்‌ பெற்றுக்கொண்டு இனம்‌ 12 பிராமணர்‌ உண்ண நிலம்‌ 
இறையிலி செய்து விற்றுக்கொடுத்த செய்தியும்‌ கூறப்பட்டுள்ளது. நம்பிராட்டியார்‌ 
புவனமுழுதுடையார்‌ என அரசியின்‌ பெயர்‌ கூறப்பட்டுள்ள து. 


கல்வெட்டு: 


1 ஸ்வஸ்தி ஸ்ரீ சக்ரவத்திகள்‌ ஸ்ரீ குலோத்துங்கசோழ தேவர்க்கு 
யாண்டு [௪௯]-ஆவது மிதுந நாயற்று [பூர்வ]பக்ஷத்து 
அத்தத்தி நாள்‌ குலோத்துங்க சோழ வளநாட்‌ 

2 டுப்‌ பனையூர்‌ நாட்டு ப்ரம்மதேஸத்து புவலோக மாணிக்க [சதுர்‌ 
வேதிமங்கலத்து மஹாஸபையோம்‌ இறையிலி நிலம்‌ விலை 
யாவணம்‌ உடையார்‌ ஸ்ரீபுகலூ 

3 ர்‌ தேவர்‌ மத்யாநசந்தி செய்தருளும்போது உத்தமாக்ரமாகப்‌ 
புவலோக மாணிக்கச்‌ சதுர்வேதி மம்கலத்து வரகூர்‌ நம்பி 
யார்‌ குளத்திற்‌ தெந்கரை[யி] 

4 லே நித்தம்‌ பன்நிரண்டு பிராமணர்‌ உண்பதாக ஜயங்கொண்ட 
சோழ மண்டலத்துப்‌ புலியூர்‌ கோட்டத்துப்‌ பேறூர்‌ நாட்டு 
நெற்குன்றத்து நெற்குன்றங்‌ [8] 


(திருப்பவும்‌) 


த. நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 322/ 1978 


மாவட்கூம்‌ : தஞ்சை ஆட்டு ஆண்டு : — 
வட்டம்‌ : நன்னிலம்‌ வரலாற்று ஆண்டு : இ.பி. 12, 12-ஆம்‌ ர 
நூற்றாண்டு 
ஊர்‌ : ருப்புகலூர்‌ 
வு இந்தியக்‌ கல்வெட்டு | 5971927-26 
மொழி : தமிழ்‌ ஆண்டு அறிக்கை 
எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு: 2 
அரசு : சோழர்‌ 


மன்னன்‌ : கோனேரின்மை கொண்டான்‌ ஏண்‌ 


ஊர்க்‌ கல்வெட்டு | த 


இடம்‌ : அக்னிஸ்வரர்‌ கோயில்‌ இரண்டாம்‌ பிரகார வடபுறமதிலில்‌ உள்ளது. 


குறிப்புரை : கோனேரின்மைகொண்டானின்‌ பத்தாவது ஆட்சியாண்டில்‌ திருப்புகலூரிலும்‌ 
தோட்டக்குடி என்ற ராஜேந்திர சோழ நல்லூர்‌ என்னும்‌ ஊரிலும்‌ உள்ள லை 
நிலங்களின்‌ அளவுகள்‌ கூறப்பட்டுள்ளன. கல்வெட்டின்‌ இறுதியில்‌ சிலவரிகள்‌ 
சிதைந்துள்ளன. 


கல்வெட்டு : 


1 [ஸ்வஸ்தி ஸ்ரீ] திரிபுவ[ந சக்ர]வத்தி கோனேரின்மை கொண் 
டான்‌ குலோத்துங்க சோழ வளநாட்டுப்‌ பனையூர்‌ நாட்டு 
உடையார்‌ திருப்புகலூருடையார்‌  ......  [தோ]ட்டக்‌ குடி 
யான ராஜேந்திர சோழ நல்லூரிலும்‌...... 


2 கணக்கு திருப்புகலூருடையாந்‌ எழு[த்‌]தி படி கணக்குப்படி 
பிரம்மதேயம்‌ திருப்புகலூரில்‌ நிலம்‌ ஒன்றே முக்காலே மும்‌ 
மாவரையும்‌ சுங்கம்‌ தவி[*ர்‌]த்‌[த] குலோத்துங்க சோழ தே. 
வர்ற்குப்‌ பதிரனா]ருவது அளக்‌[கக்‌ குறை]ந்த நிலத்து ஒபாதி 
நிலம்‌ மாகாணி அரைக்காணி இீழ்ழெட்டுமா முக்காணியும்‌ 
தோட்டக்குடியாந ராஜேந்திர சோழ நல்லூரில்‌ நிலம்‌ 
இ[ரண்‌]டு [மா]காணிக்‌ கீழ்‌ முக்காலும்‌ சுங்கம்‌ தவிர்த்‌ 
தருளிந ஸ்ரீ குலோத்துங்க சோழ தேவற்குப்‌ பதிநாறாவது 
அளக்கக்‌ குறைந்த நிலத்து ஓ 


3 பாதி நிலம்‌ கீழ்‌ முக்காலே ஒரு மா முந்திரிகையும்‌ ஆக நிலம்‌ 
இரண்டே இரண்டு மா அரைக்காணி முந்திரிகைக்‌ கீழ்‌ முக்‌ 


(திருப்பவும்‌) 


காலே நாலு மா முக்காணி [முந்‌திரிகையும்‌ பழம்‌ பேர்‌ 
தவிர்ந்து இத்‌[தே]வர்‌ தேவதா ........ இப்‌ பத்தாவது 
முதல்‌ கூட்டியும்‌ இவ்வூரில்‌ இத்தேவர்‌ எழுந்தருளத்‌ திருப்‌ 
பொய்கை சூழ்ந்த ஒருச்சிறகந்‌ திருவீதிக்கு புறம்‌ பாக .... ... 
ற்ற ராஜாக்கள்‌ தம்பிரான்‌ சைவ்வாசாரிய[ந்‌ வைத்தியசகாக 
மாணிய] பிரம்மராயந்நும்‌ பெரி 


ய நம்பி, பட்டநும்‌ தச்சாசாரியம்‌ திருப்புகலூர்‌ ஆசாரியநும்‌ 
பொத்ப/[டு/குட்ட ஆசாரியநும்‌ நிச்சயித்தபடிக்கு நிலவளவு 
பெரிய நம்பி பட்டநும்‌ ஸ்ரீ காரியம்‌ குற்றுலமுடையாந்‌ தாந 
[வினோத மூவேந்த வேளாநும்‌ ஊர்க்கணக்குத்‌ திருப்புக 
லூருடையாநும்‌ அளந்தபடி இவ்வூரில்‌ கூட்டிந நிலம்‌ நீக்கி 
நீக்க[னின்ற] விளை நிலத்து[ள்‌] பட்ட நிலமும்‌ பிரம்‌ 
மதேயம்‌ திருப்புகலூரிலும்‌ தோட்டக்குடியாந ராஜேந்திர 
சோழ நல்லூரிலும்‌ விளை நிலத்துளகப்‌ ப(ட்‌) 


ட்டு இவ்வூரோடும்‌ கூடிந நிலமுமாய்‌ நீங்கலாக நீக்நெ நிலத்‌ 
துக்கு ஊர்க்‌ கணக்கு திருப்புகலூருடையான்‌ எழுத்திட்ட 
கணக்குப்‌ படி இவ்வூர்க்‌ கூடிந நிலம்‌ நீக்கி நீக்கி நின்ற 
விளை நிலம்‌ ஒன்றே முக்காலே [னாலு] மா முந்திரிகைக்‌ கழ்‌ 
முக்காலே நாலுமாக்காணி அரைக்காணியும்‌ சுங்கந்‌ தவி[ர்‌*]த்‌ 
தருளிந குலோத்துங்க சோழ தேவற்கும்‌ பதினாறாவது அளக்‌ 
கக்‌ குறைந்த நிலத்து ஒபாதி நிலம்‌ மாகாணி அரைக்காணி 
முந்திரிகைக்‌ கீழ்‌ முக்காலே இருமாவரையே அரை 


க்காணியும்‌ பிரம்மதேயம்‌ திருப்புகலூரில்‌ நின்றும்‌ கூடி[ந] 

நிலம்‌ ஒந்றே முக்காலே நாலு மா முக்காணி அரைக்‌ 

காணிக்‌ கீழ்ழெட்டு மா முக்காணியும்‌ தோட்டக்‌ குடியாந 

ராஜேந்திர சோழ நல்லூரில்‌...... [கி]ந நிலம்‌ இரண்டு மாக்‌ 

்‌ காணி முந்திரிகைக்‌ கீழரையே [இர]ரு மா வரை முந்திரிகை 

யும்‌ ஆக நிலம்‌ நூலே இரண்டு மா முக்காணி முந்திரிகைக்‌ 
கழ்‌ [முக்‌] காலே ஒருமா முக்காணியும்‌ மூன்‌[று] 4 


ந்தம்‌ (கலு இந்நில ஃ. ரைக்‌ காணி ஃஃ ஃ 


த. நா. தொ. ஆய்வுத்துறை 


மாவட்டம்‌ 7 
வட்டம்‌ 2 
ஊர்‌ : 
மொழி 
எழுத்து : 
அரசு : 


மன்னன்‌ : 


இடம்‌ : 


குறிப்புரை : 


கல்வெட்டு 


தஞ்சை 
தன்னிலம்‌ 
திருப்புகலூர்‌ 
தமிழ்‌ 

தமிழ்‌ 

சோழர்‌ 
விக்கிரமசோழன்‌ 


தொடர்‌ எண்‌ : 323 1 1978 


ஆட்சி ஆண்டு 2 2-ஆவது 


வரலாற்று ஆண்டு ! கி. பி, 1120 


இத்‌ இயக்‌ கல்வெகீடு 
ஆண்டு அறிக்கை 


| 97[ 1927-28 


முன்‌ பதிச்பூ : — 


எண்‌ 


அர்க்‌ கல்வெட்டு | Sh 


அக்னிஸ்வரர்‌ கோயில்‌ இரண்டாம்‌ பிரகாரம்‌ வடபுறம்‌ மதிலில்‌ உள்ளது. 


மனக்கினியாநாந வீரராஜராஜன்‌ என்பவன்‌ முடிகொண்ட சோழப்‌ பேராற்றுத்‌ 
தென்கரையில்‌ ஒரு ஆதுல சாலை (ஆஸ்பத்திரி) செய்த செய்தியும்‌, சத்திரியநாதச்‌ 
சதுர்வேதி மங்கலத்து மகாசபையோர்‌ திருப்புகலூர்‌ கோயிலில்‌ உள்ள நரலோக 
வீரன்‌ திருமண்டபத்தில்‌ கூடியிருந்து இக்கோயில்‌ கருவூலத்திலிருந்து காசு பெற்றுக்‌ 
கொண்டு இறையிலியாக நிலம்‌ விற்றுக்‌ கொடுத்த செய்தி கூறப்பட்டுள்ள து. 


1 ஸ்வஸ்தி ஸ்ரீ கோப்பரகேசரி பந்மரான சக்ரவத்திகள்‌ விக்கிரம 
சோழ தேவர்கு யாண்டு ௨ ஆவது இஷப நாயற்றுப்‌ பூர்‌(வ்‌)வ 
பக்ஷத்து செவ்வாய்க்‌ கிழமையும்‌ பெற்ற சதுர்த்தியும்‌ உ[த்‌ 

யாந நாள்‌ குலோத்துங்க சோழ வளநாட்டுப்‌ பநை 

2 யூர்‌ நாட்டு பிரம்மதேயம்‌ க்ஷத்திரியநாதச்‌ சதுர்வேதி மங்கலத்து 
பெருங்குறி மாா)ஹ[ா*/ஸபையோம்‌ உடையார்‌ ஸ்ரீபுகலூர்‌ 
தேவர்‌ கோயிலில்‌ நரலோக வீரந்திருமண்டபத்து முந்பில்‌ 


(திருமண்டபத்து முந்பிற்‌) இருக்காவணத்துக்‌ கூட்டக்‌ 


3 குறைவறக்‌ கூடியிருந்து உடையார்‌ ஸ்ரீ புகலூர்தேவர்‌ திரிபுவன 
சண்டேஸ்வரதேவர்க்கு [நாங்கள்‌] 
குடுத்த பரிசாவது உடையார்‌ 


ஸ்ரீபுகலார்‌ தேவர்‌ 


முந்பில்‌] பூசைகொண்டருளும்போது திருப்புகலூரி 


(திருப்பவும்‌) 


இறையிலி செ[ய்‌*]து 


10 


11 


ல்‌ முடிகொண்ட சோ(முடிகொண்ட சோ)ழப்‌ பேராற்றுக்கு வட 
கரையில்‌ ஆதுலசாலையாகக்‌ கொண்ட மடத்திலே ஆதுலரை 
யும்‌ அநாதரையும்‌ ...... [இராசநாராய]ண வளநாட்டு திரு. 
வழுந்தூர்‌ நாட்டுத்‌ 

தேவூர்த்‌ தேவூருடையாந்‌ வேளாந்‌ மநத்துற்கநியாநாந வீர 
ராஜராசந்‌ செய்வித்த ஆதுலசாலைக்‌[கு] இத்தேவர்‌ சிரிபண்‌ 
டாரத்தே காசு கொண்டு ஆதுல ....... ஆக நாங்கள்‌ இறை 
யிலியாக விற்றுக்‌ குடுத்த நிலமா 

வது க்ஷத்திரியநாதச்‌ சதுர்வேதிமங்கலத்துப்‌ பாலாஸ்ரீயந்‌ கோவ 
லநாதந்‌ கண்ணபுரத்‌[தா]ழ்வாந்‌ ஸம்மாதிவந்‌ பக்கல்‌ திரிபு 
வந சண்டேஸ்வரதேவர்‌ விலைகொண்ட நிலத்துக்குக்‌ தெந்‌ 
பாற்கெல்லை முடிகொண்ட சோழ வாய்க்காலுக்கு வட 

க்கும்‌ மேற்பாற்‌ கெல்லை உய்யாந்‌ இருவெண்காடுடையாந்‌ 
மேட்டுக்காலுக்குக்‌ இழக்கும்‌ வடபா[ற்]கெல்ல்‌ தா..ஃஃ ளங்‌ 
[கோ]கரைக்கும்‌ சபைப்‌ பொதுக்கொல்லைக்கும்‌ [கல்லி] வாய்‌ 
க்கும்‌ கண்ண புர]த்துக்குந்‌ தெற்கும்‌ கீழ்பாற்கெல்லை 
காப்பிய 

நாராயணந்‌ திருக்கண்ணபுர முடையாநுள்ளிட்டார்‌ நிலத்துக்கும்‌ 
மேற்குமாக இ விசைந்த பெருநாந்‌: கெரா)ல்லை உட்பட்ட 
ராசாதிராச விளாகமெந்து பேர்‌ கூ[வப்‌]பட்ட நிலம்‌ குழி , 
மூவாயிர த்தெழுபத்தையாயிரம்‌ அழயெ மணவாள விளாக 
மெத்று பேர்‌ கூவப்பட்‌ 


ட நிலங்குழி ஆயிரத்து நாநா .... .. .... டிநால்‌ குழி ஆயிரத்து 
நூறு... ... ... ஆகக்குழி ஆறாயிரத்தெ[ன்‌]பத்தைந்தெ . 
நால்‌ .... ... .... இந்நிலம்‌ மூன்றே முக்காணியும்‌ திரிபுவந 


சண்டேசுவர தேவர்க்‌ 


coo ட காசு ஆறே ஒரு மாவரை இக்காசு ஆறே ஒரு மாவரை 
இக்காசு ஆறே ஒருமாவரை இத்தேவர்‌ பண்டாரத்தே 
கொண்டு இத்தேவர்க்கே ச ....... த்து வரு க இத்தேவர்‌ 
அறச்சாலை ௨... 


. இறையிலி செய்து குடுத்து[க்‌] கொண்ட எம்மிலிசைந்ந நற்‌ 
காசு நூறு இக்காசு ்‌ நூறும்‌ இத்தேவர்‌ பண்டாரத்தே 
கொண்டு இந்நிலத்தால்‌ வந்த பெருவரி சில்வரி வெட்டி 
மட்டை எச்சோறு கூற்றரிசி தருவாசலில்‌ போந்த குடிமை 
மற்றும்‌ எப்பேர்ப்‌ 


12 


13 


14 


15 


பட்டதும்‌ நாங்களே இறுக்கக்‌[க]டவோமாகவு[ம்‌] சந்திராதித்த 
வற்‌ சாஸ்வதிகம்‌ இத்தேவர்‌ ... இறையிலி யாவதாகவும்‌ 
இப்படி கல்லிலே வெட்டிக்‌ கொள்ளப்‌ பெறுவதாகவும்‌ இந்‌ 
நிலம்‌ பண்பாடு பழ, ..ட்டியவும்‌ வாரவும்‌ பெறுவதாகவும்‌ சம்‌ 
மதித்து இறையிலி 

நில விலையாவணஞ்‌ செய்து குடுத்தோம்‌ திரி[புவ]ந சண்டேஸ்‌ 
வ[ரர்‌]க்கு [க்ஷத்திரிய]நா த சதுர்வேதிமங்கலத்து ஸபையோம்‌ 
ஸபையுள்ளிருந்து [பணித்தார்‌] நாராயணந்‌ திருக்கண்ணபுர 
முடையாந்‌ மோசி சநாத்தநந்‌ திருச்சிற்றம்பலமுடையாந்‌ 
க[ஈ*]சிய 

பந்‌ கேசவந்‌ திருக்கண்ணபுரமுடையாந்‌ காப்பியன்‌ கணபதி பற்‌ 
பநாபந்‌ [காசியபந்‌ நாராயண] பட்டந்‌ பாரத்துவாசி சேந்‌ 
குந்‌ சுப்பிரமண்யந்‌...... காடந்‌ பாலாசிரியந்‌ கோவலந்‌ திரு 
கண்ணபுரத்தம்மாந்‌ உள்ளிட்டார்‌ பணியால்‌ பிரமா 

ணம்‌ எழுதிநேந்‌ இவ்வூர்‌ கரணத்தான்‌ வடமாணக்‌ ஃ.டையா 
நேந்‌ இது சிரிமாஹயேஸ்வர ரக்ஷை 


*மஹாசபையோம்‌--என்றிருத்தல்‌ வேண்டும்‌. 


த. நா. தொ ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 324/ 1978 


மாவட்டம்‌ : தஞ்சை ஆட்சி ஆண்டு : 48-ஆவது 
வட்டம்‌ : நன்னிலம்‌ வரலாற்று ஆண்டு : க. பி. 1118 
ஊர்‌ : திருப்புகலூர்‌ 

. இந்‌ இயக்‌ கல்வெட்டு 9 ல்‌ 
மொழி : தமிழ்‌ கன்டு அறிக்க 99/1927-28 
எழுத்து : தமிழ்‌ ன்‌ 

த முன்‌ பதிப்பு : — 
அரசு : சோழர்‌ 
மன்னன்‌ : முதலாம்‌ குலோத்துங்கன்‌ வ்‌ கல்வெட்டு | 29 

எண்‌ 

இடம்‌ : அக்னீஸ்வரர்‌ கோயில்‌ இரண்டாம்‌ பிரகார வடபுறமதிலில்‌ உள்ளது. 


குறிப்புரை : முதலாம்‌ குலோத்துங்க சோழனின்‌ நாற்பத்தெட்டாம்‌ ஆட்சியாண்டில்‌ திருப்புக 
லூர்‌ பெருங்குறி மகாசயையோர்‌ அவ்வூர்‌ மாணிக்கதேவர்‌ திருமண்டபத்தில்‌ கூடியி 
ருந்து இவ்வூர்‌ கோயிலுக்கு இறையிலி செய்து கொடுத்த செய்தி கூறப்பட்டுள்ள து. 


கல்வெட்டு 


1 மீகுலோத்துங்க சோழ தேவற்கு யாண்டு ௪ம௮ கெய ... .... ஃ 
நாட்டு மருகல்‌ நாட்டு பிரம்மதேயம்‌ திருமருகல்‌ பெருங்குறி 
மகாசபையோம்‌ உடையா[ர்‌*] தி 

2 ருமருகல்‌ மாணிக்க தேவர்‌ திருமண்டபத்தே கூட்ட[ங்‌ குறைவற] 
கூடியிருந்து தது நாயற்று பூர்வ பக்ஷத்துச்‌ சனிக்கிழமை 
பஞ்சமியும்‌ பெற்ற சரைத]யத்து நாள்‌ 

3 குலோத்துங்க சோழவள நாட்டுப்‌ பனையூர்‌ நாட்டு உடையார்‌ 
ஸ்ரீ புகலூர்‌ தேவர்‌ மூலபருஷையாரான திரிபுவன 
சண்டேஸ்வர தேவற்கு நாங்கள்‌ இ 

4 றையிலி செய்து குடுத்த நிலமாவது உத்தம சோழ வதிக்கு 
மேற்கு இராஜேந்திர வாக்காலுக்கு வடக்கு ௨ கண்ணாற்று 
முதல்‌ சதிரத்து நாங்கள்‌ விற்கின்ற நில 

ச த்துக்குக்‌ கீழ்பாற்கெல்லை உத்தம ம்‌ 5: மேற்கும்‌ 
நெற்[கு]ன்‌்றங்காணி உடைய .... ... 





* கல்வெட்டு முற்றுப்‌ பெறவில்லை. 


த. நா. தொ. ஆய்வுத்துறை 


மாவட்டம்‌ 2 
வட்டம்‌ : 
ஊர்‌ 2 
மொழி 8 
எழுத்து : 
அரசு : 


மன்னன்‌ 2 


இடம்‌ ₹ 


குறிப்புரை : 


கல்வெட்டு 


தஞ்சை 

நன்னிலம்‌ 

திருப்புகலூர்‌ 

தமிழ்‌ 

தமிழ்‌ 

சோழர்‌ 

முதலாம்‌ குலோத்துங்கன்‌ 


தொடர்‌ எண்‌ : 3251 1978 


ஆட்சி அண்டு : 24-ஆவது 
வரலாற்று ஆண்டு : தி.பி. 1094 


இந்தியக்‌ கல்வெட்டு ] 
ட 100/1927-28 
ஆண்டு அறிக்கை J 


முன்‌ பதிப்பு : — 


எண்‌ 


ஊர்ச்‌ கல்வெட்டு | 


அக்னீஸ்வரர்‌ கோயில்‌ இரண்டாம்‌ பிரகாரம்‌ மேற்குப்புற மதிற்சுவரில்‌ உள்ளது. 


முதலாம்‌ குலோத்துங்க சோழனின்‌ இருபத்து நான்காம்‌ ஆட்சியாண்டில்‌ உதைய 
திவாகரன்‌ தேவந்‌ என்பவன்‌ பத்து சந்தி விளக்குகள்‌ எரிக்க முப்பத்து மூன்று 
காசுகள்‌ கொடுத்த செய்தியும்‌, திருப்புகலூருடையார்‌ கோயில்‌ சிவபிராமணர்கள்‌ 
அனைவரும்‌ அக்காசினைப்‌ பெற்றுக்‌ கொண்டு விளக்கெரிக்க சம்மதித்த செய்தியும்‌ 
தெரியவருகிறது. கல்வெட்டு பல இடங்களில்‌ சிதைந்துள்ள து. 


1 ஸ்வஸ்தி ஸ்ரீ புகழ்மாது விள ....... மலர்‌ மக ..ஃஃ 
2 மணிமுடி சூடி மீநவர்‌ நிலை [கெட வி]ல்லவர்‌ கு/லைதர].......... 
3 உ கரநடாத்தி வீ[ரஸி]ங்ஙாலநத்து புவநமுழுதுடை[யாளொ 


டும்‌ வீற்றிருந்தருளிய கோவி 


4 ராஜகேசரிபந்மராந 


சக்கரவத்திகள்‌ ஸ்ரீ கொ[லோத்‌]துங்‌[க] 


சோழ தேவற்கு யாண்‌ 

5 டு ௨௰௪ ஆவது குலோத்துங்க சோழ வளநாட்டுப்‌ பநையூர்‌ 
நாட்டு [உடையார்‌ ஸ்ரீபுகலூரு[டையா] 

6 ர்‌ திரிபுவந சண்டேஸ்வர தேவர்‌ கந்மிகளுக்கு இத்தேவர்‌ 


7 ணர்‌ பாரத்துவாசி சிபுகலூகோணலாந்‌ நாற்பத்தெண்ணாயிர 


(திருப்பவும்‌) 


. 10 


11 


. 12 


13 


14 


15 


16 


17 


18 


19 


20 


22 


22 


24 


** இரிபுவந சண்டேஸ்வர”-என்‌ நிருத்தல்‌ வேண்டும்‌. 


ணருமாந பட்டநாந தில்லைநாசகபட்டநும்‌ காஸ்யபந்‌ ஆச்சந்‌... 

பட்டநும்‌ புல்லாலி நவலிங்கீசுவரமுடையாந்‌ ...... 

மல்ல வாசி புகலூ ....... நும்‌ பாரத்துவாசி 

ச பில்‌ முக்கடலாந பந்ம .... £சி புற்றிடங்‌ கொ ஆ. 

ண்டாநராந க]ங்கா[த]ர பட்டநும்‌ ...... திருச்சிற்றம்பலமு 

டையாந்‌ [பார]த்துவாசி... தாடிதி... தவநும்‌ பாரத்துவாசி ஆரூர்‌ 
உ 

மா ஸஹித பட்டதும்‌ காஸ்யபந்‌ சகயிலாய[முடைய] பெரிய 
ந[ம்‌]பி பட்ட நும்‌ இத்தேவர்‌ ்‌ 

சைவாசாரியந்‌ காஸ்யபந்‌ அரியா[ந்‌] விண்ணருமாந பட்டநான 
தந்மசிவ ஆசாரியரும்‌ 

புல்லாலி சந்திரசேகரந்‌ உடையாநும்‌ ஆத்தரயந்‌ நிலாவிநர்‌ 
உடையாநும்‌ சிவ ே 

சரி அரண்‌ சீராளநும்‌ உள்ளிட்ட சிவபிரம[ணரும்‌] இத்தேவர்‌ 
திரி(ரு)விந்தண்டேஸ்வ 

ர* தேவர்‌ கந்மிகள்‌ பக்கல்‌...௩௰ இக்காசு முப்ப[தும்‌]......ஸ்ரீ 
புகலூர்‌ 

தேவர்க்கு இரவை சந்திக்கு... [எ/ண்[ணை] அளந்து பத்து [சந்தி 
விளக்கு எரிக்‌]க கட வோமா 

(கடவோமா)க இக்காசு ௩௰௩ ... ... .- டு சந்திவிளக்கு பத்தும்‌ 
எரிக்க[க்கட] வோமாக சிலாலே து 

கை செய்து குடுத்தோம்‌ [இக்கோயில்‌] காணி உடைய இவப்‌ 
பிராம்மணரோம்‌ இக்தந்மஞ்‌ 

செ[ய்த]ாந்‌ சத்ரி[ய*]சிகாமணி [வளநாட்டு] செற்றூர்க்‌ கூற்றத்து 
வாதவந்‌ மாதேவிச்சருப்பே 

இ மங்கலமாயெ ராஜே[ந்திரசோ]ழ ந[ல்‌]லூருடையாந்‌ உதைய 
திவாகரந்‌ தேவந்‌ வைத்‌ 

த சந்தி விளக்கு [பத்தும்‌ சந்த்ராதித்த]/வற்‌ சாஸ்வ[தக] மாக 
இது ஸ்ரீ மஹாயேஸ்வ[ரரக்ஷ] 


ண னை கை ணன ன ன அ அ அ ன ணை அ ளை 


த. நா தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 326/ 1978 


மாவட்டம்‌ : தஞ்சை ஆட்சி ஆண்டு : [1]4-ஆவது 
வட்டம்‌? நன்னிலம்‌ வரலாற்று ஆண்டு : தி.பி. 1084 
ஊர்‌ : திருப்புகலூர்‌ 
i இந்தியக்‌ கல்வெட்டு 

2 101/1927-28 
மொழி : தமிழ்‌ அண்டு அறிக்கை / 
எழுத்து : தமிழ்‌ , , 

முன்‌ பதிப்பு : — 
அரசு : சோழர்‌ 
மன்னன்‌ : முதலாம்‌ குலோத்துங்கன்‌ rt கவ்வு 1. 21 
J 
இடம்‌ : அக்னீஸ்வரர்‌ கோயில்‌ இரண்டாம்‌ பிரகாரம்‌ தென்புறமதிலில்‌ [தென்‌ மேற்கு 
மூலை] உள்ளது. 


குறிப்புரை : முதலாம்‌ குலோத்துங்க சோழனின்‌ பதினான்காம்‌ ஆட்சியாண்டைச்‌ சேர்ந்தது இக்‌ 
கல்வெட்டு. புவலோக மாணிக்கச்‌ சதுர்வேதி மங்கலத்துப்‌ பெருங்குறி மகாசபை 
யார்‌ திருப்புகலூர்‌ தேவர்‌ கோயிலுக்கு நிலம்‌ இறையிலி செய்து கொடுத்த செய்தி 
கூறப்பட்டுள்ளது. 


கல்வெட்டு : 


1 [ஸ்வஸ்திஸ்ரீ புகழ்மா]து விளங்‌/[ க ஜயமராது விரும்‌[பம]லர்‌ 
மகள்புணர [உரிரைமயிற்‌ 

2 [சிறந்த மணிமுடி [சூடி மீநவர்‌ நிலைகெடவில்லவர்‌ [கு]லைதர...... 
றிகொடு வணங்கத்‌ திக்க 

2 [னைத்துந்தந்‌ சக்கர நடாத்தி வீர சிம்ஹாஸநத்துப்புவந முழு 
[துடையாளோடும்‌] வீற்றிருந்தருளிந கோவிரா 

4 [ஜகேசரிபன்மரான குலோத்‌]துங்கசோழ தேவர்‌[க்கு யாண்டு] 
ம௪* ஆவது கொண்ட நிலம்‌ யா 

தத்‌ 211 க சோழ வளநாட்டு ப்ரமதே[யம்‌] . பூலோகமாணிக்க 

6 [சதுர்‌]வேதிமங்கலத்து பெருங்குறிீ[மஹாஸபையோம்‌ இந்நாட்டு 
ஸ்ரீ புகலூர்‌ தே[வர்‌] கோயில்‌ சண்டேஸ்வர தேவர்க்கு 
நாங்கள்‌ சந்திரா 

7  [இத்தவற்‌ இறையிலி செ[ய்‌*]து குடுத்த [நில]மாவது க[ருணா... 
கர வதிக்கு கிழக்கு இலக்‌...காலுக்கு தெற்கு இரண்டாங்‌ 
கண்ணா 


(திருப்பவும்‌) 


10 


11 


13 


14 


15 


16 


17 


78 


19 


20 


21 


22 


[ற்று முதற்சதிர]த்து நிலம்‌ நாலு .மாவில்‌ வடக்கடைய [நிலம்‌] 
இரண்டு மாவில்‌ [கி]ழக்கடைய ...... £வில்‌ ....... மேற்‌ 
கடைய மதுராந்தகந்‌ திருநந்த 

ன்றி தெற்கு செம்‌ ....ஃ 


வதிக்கு மேற்கும்‌ பஞ்சவந்‌ மாதேவி வாக்க 

ஈலுக்குத்‌ தெற்க்கு இர[ண்டாம்‌] கண்ணாற்று [இர]ண்டாஞ்‌ 
சதுரத்து நிலம்‌ நாலு மாவில்‌...... ய நிலம்‌ ஒரு மாவில்‌ வாக்‌ 
காலோடுமடை 

ய்‌ கீழ்மேலாகக்‌ ...ண்டுர்‌ குமிழியென்று பேர்‌ கூவப்பட்ட நிலம்‌ 
அரை மாவிநால்‌ இ...... ருளிநபடி குழி ௪௱டும ஆக குழி 
கால்‌ 

ம்‌ சந்திராதித்தவல்‌ [இறைரயிலி செய்து குடுத்துக்‌ கொள்வதாந 
எம்மிலிசைந்த விலைப்‌ பொருளர்ந்றாடு நற்காசு] ய இக்‌ 
காசு பத்தும்‌ ஆவணக்களியே கை 

க்கொண்டு இ/[நிலத்‌]துக்குப்‌ பெருவரி இில்வரி வெட்டி ' முட்‌ 
டையாள்‌ மற்று மெ[ப்பேர்‌ பட்டது]ம்‌ நாங்களே இறுக்க 
கடவோ மாகவும்‌ 

சந்திராதித்தவல்‌ இறையிலி செய்து குடுத்தோம்‌ உடையார்‌ 
ஸ்ரீபுகலூர்‌ தே[வர்‌ கோயில்‌] சண்டேஸ்வர தேவர்க்கு சிலா 
லேகை 

சதுர்வேதிமங்கலத்து மா)ஹாஸபையோம்‌ ஸபை உள்ளிருந்து 
பணித்தார்‌....டப்புறத்து [ஜா]தவேத ஸாஸ்ரநு 

ம்‌ தொண்டைட] புறத்து மூத்த ஸ்ரீகிருஷ்ணபுர தேவஸாஸ்ர நும்‌ 
இ.பூதிஸாஸ்ரநும்‌ வாஜ்யநர: சிங்கநா 

[ன] காமதேவ ஸாஸ்ரநும்‌ கவிசியந்‌...ணாமேந்திர வாய்க்க... 
யாநும்‌ இராதகரை தேவஸா 

ல்லி ஸாஸ்ரநும்‌ இவ்வநைவர்‌ உள்ளி[ட்டோம்‌] சிலாலேகை 
செய்து குடுத்‌ 

[தோம்‌ -பெருங்குறி மஹா]ஸபையோம்‌ இத்தந்மஞ்‌ செய்தாந்‌... 
யாத்‌ திருப்பகவந்‌ புகலூர்‌ 

யேஸ்வர இரக இவை ஸ்ரீ காணிஉடைய தட்டாந்‌ 
[எழுத்து] 

அர்க்க கேர்ல்‌ ர்க்க கல்லில்‌ த்தது 





* இந்‌ இயக்‌ கல்வெட்டு ஆண்ட றிக்கையில்‌ ஆட்சி ஆண்டு 4 எனக்‌ கூறப்பட்டுள்ளது. 


த.நா. தெ 


மாவட்டம்‌ : 
வட்டம்‌ 2 
ஊர்‌ : 
மொழி : 
எழுத்து : 
அரசு : 


மன்னன்‌ 2 


இடம்‌ : 


குறிப்புரை : 


£. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌: 327/ 1978 


தஞ்சை ஆட்சி ஆண்டு : 20-ஆவது 
நன்னிலம்‌ வரலாற்று ஆண்டு : இ.பி. 1090 
திருப்புகலூர்‌ 


இந்தியக்‌ கல்வெட்டு 


தமிழ்‌ அன்டு அறிக 102/1927.28 
மிழ்‌ 

ல்‌ முன்‌ பதிப்பு : ட 

சோழர்‌ 


ஊர்க்‌ கல்வெட்டு \ ல 


முதலாம்‌ குலோத்துங்கன்‌ ர 
எண்‌ 


அக்னிஸ்வரர்‌ கோயில்‌ இரண்டாம்‌ பிரகாரம்‌ தென்மதிலில்‌ (தென்மேற்கு மூலை) 
உள்ளது. 


முதலாம்‌ குலோத்துங்க சோழனின்‌ இருபதாவது ஆட்சியாண்டில்‌ தாநதுங்க சதுர்‌ 
வேதி மங்கலத்து பெருங்குறி மகாசபையோர்‌, திருப்புகலூர்‌ கணப தீஸ்வரமுடை. 
யாருக்கு, அக்கோயில்‌ நிர்வாகத்தாரிடமிருந்து ஆறு காசுகள்‌ பெற்றுக்‌ கொண்டு 
நிலம்‌ இறையிலி செய்து கொடுத்த செய்தி கூறப்பட்டுள்ளது, அந்நிலத்தால்‌ வரும்‌ 
வருமானம்‌ கொண்டு சிறுகாலை சந்திக்கு அரிசி, கறியமுது, வெற்றிலை, அடைக்காய்‌ 
ஆகியவையும்‌ வருடம்‌ முழுவதும்‌ படைக்க ஏற்பாடு செய்யப்பட்ட செய்தியும்‌ 
கூறப்பட்டுள்ள து. 


கல்வெட்டு : 


1 ஸ்வஸ்தி ஸ்ரீ புகழ்மாது விள[ங்‌/[க செயமாது விரும்ப நிலமகள்‌ 
நிலவ மலர்‌ மகள்‌ புணர உரிமையிற்‌ சிறந்த மணிமுடிசூடி 
மீந 

2 வர்‌ நிலைகெட வில்லவர்‌ குலைதர ஏநை மந்நவர்‌ இரியலுற்றுழி 
தர [திக்க]நைத்தினுந்தந்‌ சக்கர நடாத்தி வீரசிம்ஹா 

3 ஸநத்து அவநிமுழுதுடையாளொடும்‌ வீற்றிருந்த[ரு*]ளிய கோவி 
ராசகேசரி பன்மராந சக்க[ர*]வத்திகள்ஸ்ரீ குலோத்துங்க 
சோ 

4 மதேவர்க்கு யாண்டு ௨௰ ஆவது குலோதுங்க சோழ வளநாட்டு 
[பனையூர்‌] நாட்டு தாநதுங்க சது[ர்‌*]வேதிமங்கலத்து பெ 


(திருப்பவும்‌) 


ப 


லத 


ஷூட்‌ 


10 


‘11 


12 


13 


14 


15 


16 . 





. ருங்குறி மா ஸபையோம்‌ இவ்வூர்க்‌ கணவதீஸ்வரமுடைய தேவர்‌ 


திரி புவ]ந சண்டேஸ்வர தேவர்க்கு நாங்கள்‌ னது டட 
ஸா[ஸ்வ] 
இறையிலி செய்து குடுத்த Hr வைப்பூர்‌ 
வதிக்கு க[ழக்கு] குலோத்துங்க சோழப்‌ பேராற்றுக்கு. 
தெற்கு இரண்‌[டாங்‌ கண்‌] ்‌ 
ணாற்று, முத[ற்‌*]சதுரத்து மேற்கடையப்‌ [பழம்‌]படி நில வ. நா 
இருவுலக .......... மஞ்ஞில்‌ ஆறு மாகாணி அரைக்காணி 
கீழரை 
டயும்‌ இறையிலி செய்து குடுத்து இத்தேவர்‌' மிக்ஸ்‌ எ பக்கல்‌ 
கொண்ட காசு ௬ இக்காசாறுங்‌ கொண்டு இந்நிலம்‌ 
. [இறையிலி செய்து]' குடுத்தோம்‌...... பெருங்குறி ம(ஈ)ஹ[ஈ*] 
சபையோம்‌ இந்நில ... ... ்‌ 
தே போகங்கொண்டு கணவகீஸ்வரமுடையார்க்கு .நாள்‌ ஒந்‌ 
அக்கு. சிறு[கா]லை சந்தி. இருவமு[து] செய்தருள. அரிசி 
'நாதாழிக்கு உ பதிநாழியும்‌: | 
கறிய்முதுக்கு உ நாழியும்‌ நெய்யமுது. ஒரு... விடெ காலுக்கு உ 
நாழியும்‌ தயிரமுது  உழக்குக்கு ௨: மூவுழக்கும்‌ அடைக்காய 
முது ' ல்‌ எ 
பாக்கு ௨ ம்‌ வெற்றிலை ௪ க்கு உ மூவுழக்கு.ஆள்‌* க க்கு உங 
இ... ஆள்‌* ௩௱௭௰ க்கு உ ௯மிளக௩ம௫ ம்‌ இறையிலி 
செய்து குடுத்தோ[ம்‌*] மஹாஸபையோரம்‌*] [ஸ]பை உள்ளி 
ருந்து பணித்தார்‌ காஸ்யபந்‌ காரிகந்தநும்‌ கவிணியந்‌ 
தாமோதிரந்‌ அக்‌ 
தி. தேவரும்‌ காஸ்யபந்‌ ........ காஸ்யபந்காரி நாராயணத்‌ . 
நாராயணந்‌ காரியும்‌ காஸ்யபந்‌ பத்மாந்தந்‌ திருச்சிற்‌ த்‌ 
லமுடையாநும்‌ இவ்வநைவர்‌ பணியா[ லும்‌ இறை]/யிலி செய்து 
குடுத்தோம்‌ தாநதொங்க சதுவேதிமங்கலத்நு 
பெருங்குறி மஹாஸடையோம்‌ 


~ 


நாள்‌ என்‌ றிருத்தல்‌ வேண்டும்‌. 


த. நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 328) 1978 


மாவட்டம்‌ 2: 


வட்டம்‌ : 
மொழி : 
எழுத்து : 


அரசு : 


மன்னன்‌ : 


இடம்‌ : 


குறிப்புரை : 


தஞ்சை ஆட்சி ஆண்டு : 25-ஆவது 
த்வத்‌ வரலாற்று ஆண்டு : இ.பி. 1095 
திருப்புகலூர்‌ ட அகட 
தமிழ்‌ இந்தியக்‌ கல்‌ ன | 72/1927-28 
ஆண்டு அறிக்கை : 
மிழ்‌ 
த்‌ முன்‌ பதிப்பு : ம்‌ 
சோழர்‌ 
முதலாம்‌ குலோத்துங்கன்‌ ஊர்க்‌ கல்வெட்டு i 
எண்‌ 


அக்னீஸ்வரஸ்வாமி கோயில்‌ முதற்பிரகாரம்‌ திருச்சுற்றுமமளிகையின்‌ தென்‌ பகுதி 
யில்‌ உள்ளது. 


முதற்குலோத்துங்கனின்‌ இருபத்தைந்தாவது ஆட்சியாண்டில்‌ குருகாடிக்கிழான்‌ 
இருச்சிற்றம்பலமுடையாந்‌ நம்பியப்பி என்பவன்‌ நான்கு இருநந்தா விளக்கு 
திருப்புகலூருடையார்‌ கோயிலுக்குக்‌ கொடுத்த செய்தியும்‌, அவ்விளக்குகளுக்காக 
இக்கோயில்‌ நிர்வாகத்தினரிடமிருந்து நாற்பது காசுகள்‌ பெற்றுக்‌ கொண்டு மஹா 
சபையார்‌ நிலம்‌ இறையிலி செய்து கொடுத்த செய்தியும்‌ காவேரியில்‌ தண்ணமுது 
வைப்பார்‌ இருவருக்கும்‌ நிலம்‌ இறையிலி செய்து கொடுக்கப்பட்ட செய்தியும்‌ 
கூறப்பட்டுள்ளது. 


கல்வெட்டு: 


1 ஸ்வஸ்தி ஸ்ரீ புகழ்மாது விளங்க ஜெயமாது விரும்ப நிலமகள்‌ 
நிலவ [மலர்‌ மகள்‌] புணர உரிமையிற்‌ சிறந்த [மணிமு] 

2 டிசூடி மீநவர்‌ நிலைகெட வில்லவர்‌* குலைதர ஏநை மந்நவர்‌ றிரிய 
லுற்று[ழி]தர தஇிக்கநைத்துந்தந்‌ ௪[க்‌*]கற நடா 

3 த்தி வீரஸிம்மாஸநத்து அவநிமுழுதுடையாளொடு[ம்‌] வீற்றி 
ருந்தருளிய கோவிரா[ஜ கேஸேரிப]ந்மராந சக்கரவர்த்தி 
ஸ்ரீ (ஸ்ரீ) குலோத்துங்க சோழ தே 

4 வர்க்கு யாண்டு உ௰௫ ஆவது ஸ்ரீபுகலூர்‌ தே ற்சி டி 
குலாசநி வளநாட்டுத்‌ தஞ்சாவூர்க்‌ கூற்றதிறுக்‌ 
(குருகாடி) இழாத்‌ இருச்சிற்றம்பலமு 5 2 





10 


12 


13 


14 


15 


16 


டையா நம்பியப்பி வைத்த திருநந்தா விளக்கு ௪ க்கு [இ]தே 
வர்‌ கந்மிகள்‌ கைக்கொண்ட நிலம்‌ வேலியு[ம்‌ கோவேரியில்‌] 
தண்‌[ண]முது வைப்பாரிருவற்கு சரிமாஹயே 

ஸ்வரர்‌ கைக்கொண்ட நிலம்‌ வேலியிந்‌ கீழ்‌ ரவ ஆக நிலம்‌ இரு 
வேலியிந்‌ கழரையே யரைக்காலும்‌ இறையிலி செய்து இத்‌ 
தேவர்‌ ஸ்ரீ பண்டாரத்து ஓடுக்கிந இ 

காசு சம இக்காசு. நாற்பது ... குடுத்து இறையிலி செய்து 
கொண்ட பரிசாவது குலோத்துங்க சோழ வளநாட்டு பநை 
யூர்‌ நாட்டு ப்ரம்மதேயம்‌' பூலோக | 

. மாணிக்க சதுவேதிமங்கலத்து மாஹா ஸபையோம்‌ இந்நாட்டு 
ஸ்ரீபுகலூர்தேவர்‌ திரிபுவனசண்டேஸ்வரதேவர்‌ கந்மிகள்‌ பக்‌ 
கல்‌ நாங்கள்‌ கொண்ட அந்றா 

டு நற்காசு ௪௰ இக்காசு நாற்ப்பதும்‌ ஆவணக்‌ க[ள]ரியே கைக்‌ 
கொண்டு சந்திராதித்த[வல்‌] சாஸ்வதிகமாக இறையிலி 
செய்து குடுத்த நிலமா 


வது கருணாகரவதிக்கு மேற்கு பஞ்சவந்‌ மாதேவி வாய்க்காலுக்‌ . 
குற்‌ தெற்கு மூந்ருங்‌ கண்ணாற்று இரண்டாஞ்‌ சதிரமிவ்வூர்‌ 
பாகங்‌ கூறிட்டபடி நிலம்‌ நா 


லு மாவிநால்‌ குழி மூவாயிரத்‌... நூற்று மூந்றே ஒரு மாவரையும்‌ 
(இங்கே*)* இங்கே இரண்டாங்‌ கண்ணாற்று இரண்டாஞ்‌ சதி 
ரம்‌ நிலம்‌ நாலுமா இதில்‌ தெற்கடை 

ய இத்தேவரிறையிலி நிலம்‌ [ஒ]பாதிக்‌[கு] இதந்‌ வடக்கு நிலம்‌ 
ஒரு மாவில்‌ மேற்கடைய நிலமரை: மாவில்‌ வடக்கடைய 
இவ்வூர்‌ பாகங்கூறிட்டபடி நி 

லங்‌ காணியரைக்காணி முந்திரிகைக்‌ ழிரு மாவரையிநால்‌ குழி' 
நாநூறே முக்காலேயரை மாவரைக்காணியும்மாக நிலம்‌ 
நாலு மாக்காணியரைக்காணி முந்திரி 

கைக்கீழிருமாவரையிநால்‌ குழி நாலாயிரத்து மூந்றே முக்காலே 
இர[ண்டு] மாவரைக்‌ காணியும்‌ இறையிலி செய்து இந்‌ 
நிலத்தால்‌ வந்த பெருவரி சில்வரி வெட்டி மு 

ட்டையாள்‌ எச்சோற்றுக்‌ கூற்றரி[சி] திருவாசலில்ப்‌ போந்த 
குடிமை மற்றும்‌ மெப்பேர்ப்பட்டிதும்‌ நாங்களே யிறுக்க 
இத்தேவர்‌ இையவயே அநுபவிக்கப்‌ பெறுவா 

ராக இசைந்து இறையிலி செய்து குடுத்தோம்‌ ல்‌ 
யோம்‌ ஸபை உள்ளிருந்து பணித்தார்‌ இரதகரை சிரி. 


ஸாஹாஸ்ரநார்‌ தொண்டைப்‌ புறத்து ஸ்ரீ கிருஷ்ணபூ 


17 


18 


19 


20 


தேவி ஸஹஸ்ரநார்‌ கவுசிகந்‌ யஜ்ஞாந கண்ணாகநார்‌ வாஜ்யந்நார்‌ 
ஸிம்கர[கவெண்காடு தேவ ஸஹஸ்ரநார்‌ இரதசரை..... ட்டுப்‌ 
பெரும்புறக்‌ க[ட]ல்‌ காப்பி....... 

சதநார்‌ வாச்சயந்‌........ பரஞ்சோதியார்‌ தொண்டைப்புறத்து 
[சி]ரிகுமாரக்கிரம வி[த்த]நார்‌ கெளசியந்‌ திருக்கண்‌ ண*/ 
புர முடையாந்‌ திரிபூதி ஸஹஸரநார்‌ இவ்வநைவர்‌ பணி 


யால்‌ பிரமாணமெழுதிநேந்‌ .... .. நாநூற்றுவந்‌ கெங்கா தரந்‌ 
இவை ராஜேந்திர சோழ நல்லூர்‌ .... ... ஃ எழுத்து இது 
ஸ்ரீ மாஹயேஸ்வரர 

க்ஷ 


**வில்லவர்‌” என்பதற்குப்பின்‌ இரு சொற்கள்‌ எழுதப்பட்டு அடிக்கப்பட்டுள்ளன. 


**-இங்கே” என எழுதி அடிக்கப்பட்டுள்ள து. 


த. நா. தொ. ஆய்வுத்துறை 


தொடர்‌ எண்‌: 329/ 1978 


மாவட்டம்‌ : தஞ்சை ஆட்சி ஆண்டு : 19-ஆவது 
வட்டீம்‌ : நன்னிலம்‌ வரலாற்று ஆண்டு : இ.பி. 14-ஆம்‌ 
4 : ட நூற்றாண்டு 
ஊர்‌ : திருப்புகலூர்‌ த டவ்‌ 
. இந்தியக்‌ கல்வெட்‌ த 
மொழி : தமிழ்‌ ஆண்டு அறிக்கை 73/1927-28 
எழுத்து: தமிழ்‌ 
முன்‌ பதிப்பு : — 
அரசு : பாண்டியர்‌ 
மன்னன்‌ : குலசேகரதேவர்‌ க கல்வெட்டு i 24 
எண்‌ 
] 
இடம்‌ : அக்னீஸ்வரர்‌ கோயில்‌ முதல்‌ பிரகாரம்‌ திருச்சுற்று மாளிகையின்‌ தென்பகுதியில்‌ 
உள்ளது. 


குறிப்புரை : மாறவர்மன்‌ குலசேகர பாண்டியனின்‌ பத்தொன்பதாம்‌ ஆட்சி யாண்டைச்‌ 
சேர்ந்த இக்கல்வெட்டில்‌, சவுரிப்பெருமாள்‌ சக்கரவத்திச்‌ சகடன்‌ மொன்னை 
மாருதன்‌ என்பவனுக்கு திருவானைக்காவுடையான்‌ பட்டன்‌, கால கால பட்டன்‌, 
முடும்பை தட்சணாமூர்த்தி பட்டன்‌, நின்பைச்‌ சோமதேவப்பட்டர்‌ மகளைக்‌ கொண்ட 
அழயெ.ராஜ அன்ந்த நாராயணபட்டன்‌ ஆகியோரும்‌ மகாஜனங்களும்‌ நூறு வேலி 
நிலத்தைப்‌ பன்னீராயிரம்‌ காசுகளுக்கு விற்றுக்‌ கொடுத்த செய்தியும்‌ அனைவரும்‌ 
கையெழுத்திட்டுள்ள செய்தியும்‌ தெரியவருகிறது. 


கல்வெட்டு : 


2 ஸ்வஸ்திஸ்ரீ மறக்‌[8த்திக்கு மேல்‌] கோமாறமன்மர்‌ திரிபுவனச்‌ 
சக்கரவத்திகள்‌ ஸ்ரீகுலசேக[ர] தேவர்க்கு யாண்டு ௰௯ 


[வது] விருச்சிக 


நாயற்று அபர பக்ஷத்து தசமியும்‌ புதந்‌ 


கிழமையும்‌ பெற்ற உத்திரத்து நாள்‌ உய்யக்‌ கொண்டார்‌ 
வளநாட்டு அம்பர்‌ நாட்டு அம்பர்‌, [அர]சு காணி உடைய 


சவுரப்‌ 


பெருமான்‌ சக்‌[கர]வத்திச்‌ சகடன்‌ [மொண்ணை 


மாமரு]தன்‌ அகளங்க நாடாழ்‌ 


2 வார்க்கு கெயமாணிக்க வளநாட்டு முழையூர்‌ நாட்டு பிரம 
தேயம்‌ ஸ்ரீ அருமொழி தேவச்‌ ச[ர*[ப்பேதி மங்கலத்து 


மாங்களுர்‌ திருவாணைக்‌ காவுடையான்‌ பட்டரும்‌ கால கால 
பட்டரும்‌, முடும்பை தக்ஷிணாமூர்த்தி பட்டரும்‌ நின்பைச்‌ 
சோமதேவபட்டர்‌ மகளைக்‌] கொண்ட வங்கிப்‌ புறத்து 
அழகியாரான அன்த ்‌ 


(திருப்பவும்‌) 


ந்‌ நாராயண பட்டரும்‌ இன்னால்வரும்‌ மஹாஜநங்களும்‌ 
இவனைவோம்‌ நி[ல]விலை பிரமாணம்‌ பண்ணிக்‌ குடுத்த 
பரிசாவது இற்றை நாளில்‌ இவ்வூரில்‌ இவர்க்கு நாங்கள்‌ 
விற்றுக்குடுத்த விளை நிலங்களும்‌ நத்தமும்‌, கொல்லைகளும்‌ 
படுகைகளும்‌ நீர்‌ நிலையுமாவது இவ்வூர்‌ மேற்கு மதுர 

நத்ததுக்கு வடக்கு ௩ சதிரம்‌ * உலில்‌ ஊர்க்கு மகாஜந பிரிய 
னுக்கு குடி இருப்ப நத்தம்‌ ௫௱௫மல்‌ * பக மேற்படியான்‌ 
வ[சம்‌] * டி ம ஆக * வ&கூம்‌ ரெமா]ழியான்‌ திருவானைக்‌ 
காவுடையார்‌ காணியாய்‌ இ/வர்‌] குடி இருப்பு நத்தம்‌ 
கு[ழி] எம௫ல்‌ * ௫ ஆக * பூ ங ௯ நீக்கி * $இயகூபு 


௪ கூ ௧ சதிரம்‌ ௫ -உலில்‌ பல நா[ன்மரா] திருநாமம்‌ பிறி 
வெழுத ௫” இப சுஇருப்ப* ௯ ஆக ௫௦௨ ம ௫. ௪-ய 
௩ ௪ம.,.. வானவன்‌ ம[ா*] தேவி வதிக்கு மேற்க்கு 
மதுராந்தகவதிக்கு வடக்கு ௪ கூ ௧ சதிரம்‌ ௫ உலில்‌ 
ஸுத்ரச்ரத்த திரிலோஜன பட்டந்‌ ௫- ஹு நீக்கி ௫ ட 
வய 


சதிரம்‌ ௫: உலி ௯ த ௫ உலில்‌ ஸுஈத்ர ச்ரத்தி தரிலோஜன 
ப[ட்டந்‌] ௫: ய நீக்கி ௫ க௪ சதிர ௫ உலிம்‌ 
வீரநாராயணவதிக்கு வடக்கு ௧௯ . சதிரத்து ௫ உலில்‌ 
ஸுத்ர ச்ரத்தி இரிலோஜன பட்டர்‌ ௫ நீக்கு ௫ ...தி 
ரம்‌ ௫- உலி௩ சதிரம்‌ ௫ உலில்‌ கோயிலார்‌ இறையிலி 


௫- உட்ப்பட 


௫௫ நீக்கி ௫ க ௪ சதிரம்‌ ௫ உலில்‌ பாம்‌ 
திருநாமபிறி வெழுத ௫ ரஸ வெட்டியான்‌ எ. ,... 
௫ ஆக ௫” இ. . நீக்கி * . கஇச்சி துடர்‌ தாம * னற 
[ஸு]த்ர ச்ரத்தி இரிலோ ஜன பட்டா அறி ப ப பவம்‌ தல மதி 


இன அர்த லல வ வதிக்கு மேற்கு . . . யார்‌ ந. . . வடக்கு 
௪௯ ... *உலி௨ சதுரம்‌ * உலி ௩ சதிரம்‌ . ..... 
சதிரம்‌ * உலி வீரநாராயண வதிக்கு வடக்கு ௧ கூ ௪ 
சதிரம்‌ * ஹு , . சதிரம்‌ * உலி ௩ சதுரம்‌ * உலி புற்றிடங்‌ 

கொண்டார்‌ * 
நீக்கி * க ஜ ஹு௪சதிரம்‌ * உ . , ௪ சதிரத்கு* க உலில்‌ பல 
நாயன்மார்‌ திருநாமமறிவு எழுத தேவதான*க * சப* ௨ 
ர ட அது சக ம னால்‌ இறங்க 


கக சதிரத்து * . ர உ சதிரம்‌ * கப சதிரம்‌ * உலி 


௩ சதிரம்‌ * க்வில்‌ பள்ளி மனை இருப்பு கா 


~ 


10 


11 


12 


13 


14 
15 


16 


17 


18 


கழித்த * சு நீக்கி * சருப ௪ ட அரிசிலாற்றங்கரைப்‌ படுகை நீர்‌ 
* தீ கால்‌ உலி சேரமான்தேவி வதிக்கு கிழக்கு... வானவன்‌ 
மாதேவி வதிக்கு மேற்க்கு நீரோடு காலுக்கு தெற்கு குழி 
ஈஸ * வானவன்‌ மாதேவி வதிக்கு கிழக்கு கேரள மாதேவி 
வதிக்கு மேற்கும்‌ படுகை குழி ஐ . , ஆக * சகா * இம்‌ 

மதுராந்தக நல்லூர்‌ சேரமான்‌ தேவி வதிக்கு நெக்கு குருக்கை 
முழையூர்ப்‌ பா . . இருப்பகுடி நெல்வாய்சேரித்‌ துண்டத்‌ 
துக்கு மேற்கும்‌ வடக்கும்‌ நீர்‌ * கோல . . ஆக * த ஆக்க 
குழி கமகூடுர லி . . ல்‌ காக்கை முழையூர்‌ வடக்கடை (௫௩ 
வா அம்ம தருமபுரத்து 

நாயனார்‌ . . . னார்‌ தேவதானம்‌ குயளம்‌ அத்தப்‌ படுகை மேற்க்‌ 
கடை * ரத ௩௱ ஆக .... *க்கி.. . . . ரையால்‌ பெரு 
வழிக்கு தெற்கு சோழமாதேவி கிழக்கு வதிக்கு ஆறாங்‌ 
கண்ணாற்றுக்கு வடக்கு 

தழக்கு . . . கெல்லை . . . . யாகவே பட்ட வானவன்‌ மாதேவி 
வதிக்கு மேற்கு மதுராந்தக நல்லூர்க்கு வடக்கு , . . 
சதிரம்‌ * , . உசதிரம்‌ * உலி ௩ சதுரம்‌ * உலி ௪ சதிரம்‌ * 
உலில்‌ நாயந்மார்‌ திருநாம முறிவு எழுத தேவதானம்‌ * 

. அ மஹாபாத [வத்திகம்‌] 

ரத்து கீ வ * , ,* அக * அக* ரு ௬ நீக்கி * ௬... 
.*௨ ௯ கடல்‌ அடைத்த பெருமாள்‌ நம்பியார்‌ இறையிலி 
* உப ஆக * ௨ நீக்கி * கறாஉ சதிரம்‌ * உலி ௩ சதிரம்‌ * 
உலி ௪ சதுரம்‌ * உலி ௩... * உ 


ஸாத்ர ச்ரத்திக்கு திரிலோஜநபட்டந்‌ * , .. ,* நீக்கி *௪ ௫ 
இங்கு கோள மாதேவி வதிக்கு கிழக்கு மதுராந்தக வதிக்கு 
வடக்கும்‌ ௩ கூ ௧ சதிரம்‌ * உலி உ சதுர * ௧ சதிர 

. . சதிரமும்‌ * உச. , , ஆக * ராம அக்சபேப இதில்‌ 
பிறவூர்‌ * ஆயகழி 

தீத தருமபுரத்து நாயநா . . - - வந்த * ௨௮ அத்தப்‌ 
படுகை வடக்கிடைய படுகை குழி * காக்கை முழையூர்‌ உட்‌ 
கடை * உப ௯... * உஸ ௯ நீக்கி * ளயறா பசு உடை 
யார்‌ நக்க நாயநார்‌ தேவதானம்‌ * பு சு உடையார்‌ 

சோமீஸ்வரமுடையார்‌ , தேவதாநம்‌ *பலநாயமார்‌ திருநாமத்‌ 
துக்குக்‌ காணியா[க*] திருமென்பிறிவு எழுதும்‌ * 0 ஹு 
ஆக * ௪ இ௩ப . . . நா இருப்பு *௯ ஆக * ௪. . நபம 
மனித்தா இறையிலியாய்‌ நீக்கின புற்றிடங்‌ கொண்டார்‌ 
* ஸுத்ர ஸ்ரத்தி தரிலோஜன 


19 


20 


21 


22 


23 


24 


25 


26 
27 


28 


* சலி மஹா பாரத புதித ... கநாத * 0 ப சொன்ன 
வாறறிவார்‌ நம்பியா[ர்‌*] * உ௩கபம்‌ கட[ல்‌*] அடைத்த. 
பெருமாள்‌ நம்பியா[ர்‌*] * ௩ ம்‌ பெரிய பெருமாள்‌ நம்பியார்‌ 


* ; , , கோயிலார்‌ இறையிலி * இப்பள்ளி மனை * ௬ 
இலதயான . . . * ஹு ஆக ஊர 
பசு காணி ஆளா பேர்‌ . . . மெழிமான்‌ இருவாணைக்காவுடை. 
யார்‌ * ௫௩ உபச . . , ணக்கு. . . ரியகோன்‌ . . . யும்‌: 
வள திலகம்‌ ப உம்‌ வ்‌ அக ஐ . _க$ க இக 
இடங்களிலும்‌ ஆக பல பற்றா . . விற்றி . . . பற்றிக்‌ கொண்டு: 
இந்த ௭... .. காணி ஆன * லத்து பாவுத்தலை ஆக 


விட்ட மங்களுர்‌ திருவானைக்‌ காவுடையாந்‌ பட்டரும்‌. 
சங்கர நாராயண பட்டரும்‌ * உ௰ மங்களூர்‌ காலகால 


பட்டர்‌ 
* ௬ ஐ எழும்‌[ளூ]@ர்‌ தியாகவிநோதபட்டர்‌ * ௧ உப திருப்‌ 
புகலூர்‌ . . . ௨. எங்களூர்‌ திருவானைக்காவுடைய நம்பி 


பட்டர்‌ விட்ட *ஸ ஆக* எ... க்கி * எலி இ/[நிலம்‌/ 
நூறு வேலியும்‌ விற்றுக்‌ குடுத்தோம்‌ உய்யக்‌ கொண்டார்‌ 
வளநாட்டு அம்‌ 

பர்‌ நாட்டு அம்பர்‌ அரசு காணி உடைய சவுரிப்‌ பெருமாந்‌ 
சகல அத்திச்‌ சகடந்‌ * ம்‌ பெண்ணை மாமருதன்‌ அகளங்க 
நாடாழ்வாற்கு கெய மாணிக்க வளநாட்டு .[மு]ழையூர்‌ 
நாட்டு பிரம்மதேயம்‌ அருமொழி தேவ சருப்பேதி 
மங்கலத்து மாங்களூர்‌ திருவாணை . 


.காவுடையான்‌ பட்டரும்‌ மாங்களூர்‌ காலகால பட்டருமுடும்பை 


தக்ஷிணாமூர்த்தி பட்டரும்‌ நந்பை சோம தேவ பட்டர்‌ 
மகளைக்‌ கொண்ட வங்கிப்புறத்து அழகியாநாந அனந்த 
நாராயண பட்டரும்‌ இந்நால்வரும்‌ மஹாஜநங்களும்‌ இன்‌ 
வனைவரோம்‌ இநால்‌ நூற்று வேலியும்‌ விற்றுக்‌ குடு 

த்து கொள்வதான எம்மில்‌ இசைந்த விலைப்‌ பொருள்‌ அன்றோடு 
நற்காசினால்‌ இப்பணம்‌ பன்னீராயிரமும்‌ ஆவணக்‌ 
களரியே காட்டு ஏற்றி கைச்‌ செலவற கைய்கொண்டு 
விற்று விலை ஆவணம்‌ பண்ணிக்‌ குடுத்த நிலமும்‌ முடி 


கொண்டா 


இல்ம்‌ டு இக வக்கில்‌ உட 


. உ... குளமும்‌ பாகமும்‌ பாக ஸ்ரீயதிகளுமத்றும்‌ எப்பேர்‌ 
பட்டதும்‌ ௨ உல உட 


ருள்‌ சில வோலை காட்டக்‌ கடவதல்லவாகவும்‌ இந்நிலம்‌ 
இவற்க்கு தாந தந்ம [மாக] விற்று விற்றிந . . த்தார்‌ 


29 


30 


21 


32 


33 


34 


3௦ 


கடவாரகவும்‌ இப்படி சம்மதித்து விலைக்குற விற்று பொருளற 
கைய்‌ கொண்டு விற்று விலைப்‌ பிரமாணம்‌ பண்ணிக்‌ குடுத்‌ 


தோம்‌ உய்யக்‌ கொண்டார்‌ வளநாட்டு அம்பர்‌ நாட்டு 


அம்பர்‌ அரைசு காணி உடைய சவுரி பெருமாந்‌ கவசத்‌ சகடந்‌ 


[பெண்ணை மா]மருதந்‌ அகளங்க நாடாழ்வாற்கு கெய 
மாணிக்க வளநாட்டு முழையூர்‌ [நாட்டு பிரம்ம தே]யம்‌ 
ஸ்ரீ அருமொழி தேவ சதுர்வேதி மங்கலத்து .... 
திருவானைக்காவு[டையார்‌] மாங்களூர்‌ காலகால பட்ட 

ரும்‌ முடும்பை தக்ஷிணாமூத்தி பட்டரும்‌ நந்பை சோமதேவ 
பட்டர்‌ மக[ளைக்‌ கொண்]ட வங்கிப்புறத்து அழகியாரான 
அனந்த நாராயண பட்டரும்‌ இநால்வரும்‌ மாஹாஜநங்‌ 
களும்‌ [இவ்வனை]வரோம்‌ இப்படிக்கு இவை மாங்களூர்‌ 
ஆனைக்காவுடையார்‌ பட்டர்‌ எழுத்து இப்படிக்கு இவை 


இப்படிக்கு இவை முடும்பை தக்ஷினாமூர்த்தி பட்டன்‌ எழுத்து 


இப்படிக்கு இவை . . . . ஆட்கொண்டார்‌ . . . [மாங்களூர்‌] 
நாராயண பட்டந்‌ எழுத்து இப்படிக்கு அறிவேன்‌ : .. . . 

வர்த்த த தங்கம்‌ கத பல்‌ அன்‌ வ்‌ கல பட்டனே 
று அறிவேன்‌ மதுராந்தகன்‌ . . , இப்படி அறிவேன்‌ 
முடித்த 


ன்‌ கணக தவி எர்த்‌ பட்டனே[ன்‌ இப்படி அ]றிவேன்‌ . . . .. 
பூலோகமுடையாந்‌ உடைத்த பெருமாளேன்‌ இப்படி 
அறிவேன்‌ வெ ,.... னே பூலோக . . பட்டனேன்‌ 
இப்படி 

படத்த இல்‌ அடல எத பு முடையானே[ன்‌] இப்படி அறிவேன்‌ , . . 
இழவனேன்‌ . . : . உயாகன்‌ காரியனேன்‌ இப்படி அறிவேன்‌ 
சாத்தமங்கலமுடையானேன்‌ இப்படி அறிவேன்‌ . , 

ரு காத்‌ அப்பி இல்ல்‌ ஆவத கடன்‌ அலம்‌ ஒல்லை தட்டம்‌ [க]ங்ை க 
ண்ட்‌. சோழ புரத்து வேளாளேன்‌ இப்படி அறிவேன்‌ 
அதற்‌ வல மல நல்‌ இலை தானாக அடக்‌ 


*௫-[நிலம்‌] என்பதைக்‌ குறிக்கும்‌ இடங்களில்‌ இக்குறி காட்டப்பட்டுள்ளது. 


த. நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 330//978 


மாவட்டிம்‌ : தஞ்சை ஆட்சி ஆண்டு : 18-ஆவது 
வட்டம்‌ ; நன்னிலம்‌ வரலாற்று ஆண்டு : இ.பி. 997 
ஊர்‌ : திருப்புகலூர்‌ 
ட 5. இத்தியக்‌ கல்வெட்டு 
மொழி : தமிழ்‌ அண்டு அறிக்கை 50/1927-.28 
தட்‌ மிட்‌ 
எழுத்து தமிழ்‌ வேன்‌ வறிய _ 
அரசு : சோழர்‌ 
மன்னன்‌ : முதலாம்‌ இராஜராஜன்‌ ட்ப கல்வெட்டு | 35 
எண்‌ 
இடம்‌ 7 அக்னீஸ்வரர்‌ கோயில்‌ முன்மண்டப வடபுற ஜகதியில்‌ உள்ளது. 


குறிப்புரை : முதலாம்‌ இராஜராஜ சோழனின்‌ பன்னியிரண்டாம்‌ ஆட்சியாண்டில்‌ அம்பர்‌ 
வியாபாரி சடையன்‌ குப்பை என்பவனும்‌ அவனுடைய மக்கள்‌ இருவரும்‌, 
பாலாசிரியன்‌ கிருஷ்ணன்‌ குமாரன்‌ என்பவனிடமிருந்து நிலம்‌ விலைக்கு வாங்கி 
இக்கோயிலுக்கு விளக்கெரிப்பதற்காக கொடுத்த செய்தி கூறப்பட்டுள்ளது. 
கல்வெட்டு : 


1 * , . த்த கோராஜராஜ ராஜ கேசரிபன்ம[ர்‌*]க்கு யாண்டு 
பன்னிரண்டாவது அம்பர்‌ வியாபாரி சடையன்‌ குப்பையேன்‌ 
நானும்‌ என்‌ மக்களிருவரும்‌ பனையூர்‌ நாட்டு ப்ரம்மதேயம்‌ 
எயின்னூர்‌ நான்‌ விலை கொண்டு 

அத்‌ த வாக பாலாசிரியன்‌ கிருஷ்ணன்‌ குமாரன்‌ பக்கல்‌ நான்‌ 
கூறுபெற்றுடைய நிலத்து வைப்பூர்‌ வதிக்கு மேற்க்கு ஸ்ரீ 
தான தொங்க பெருவாய்க்காலுக்கு வடக்கு தெர்க்கு நின்று 

மஞ்சாங்‌ 

3 . . . கு நின்று மிரண்டாஞ்‌ சதுரத்து மேலைப்பத்தில்‌ கிழக்‌ 
கடைஞ்ச நிலங்கால்‌ இக்காலும்‌ ஊரிடு வரிப்பாடு எப்பேர்ப்‌ 
பட்டதும்‌ இறுத்து நீக்கி நின்ற ஸ்வாமிபோகம்‌ இ ஸ்ரீ புக 
லூர்‌ 

4 [மஹாதேவர்க்கு சத்ர]ாதித்யவற்‌ திருவிளக்கெரிக்ச செய்து 
குடுத்தோம்‌ இம்மூவோம்‌ இது பன்மாஹேஸ்வர ரக்ஷை 


* கல்வெட்டின்‌ முற்பகுதி கட்டிடத்தினுள்‌ மறைந்துள்ள து. 








த. நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 331 / 1978 


மாவட்டம்‌ : தஞ்சை ஆட்சி ஆண்டு : 7-ஆவது 
வட்டம்‌ : ன்னிலம்‌ வரலாற்‌ ண்டு : இ.பி. 992 
தீ கிறு ஆ 
ஊர்‌ : ப்புகலூர்‌ 
யு இந்தியக்‌ கல்வெட்டு | 51/1927-28 
மொழி 7 தமிழ்‌ ஆண்டு அறிக்கை I 
ந்து : மிழ்‌ 
எழுத்து தமிழ்‌ முன்‌ பதிப்பு : — 
அரசு : சோழர்‌ 
மன்னன்‌ : முதலாம்‌ இராஜராஜன்‌ க்‌ க்‌ கல்வெட்டு | 36 
எண்‌ 
இடம்‌ : அக்னீஸ்வரர்‌ கோயில்‌ கருவறையின்‌ வடபுற ஜகதியில்‌ உள்ள து. 


குறிறியுரை : முதலாம்‌ இராஜராஜ சோழனின்‌ ஏழாவது ஆட்சியாண்டில்‌ திருப்புகலூர்‌ கிழவன்‌ 
காஉன்‌ வைகுந்தன்‌ என்பவன்‌ மூன்று சந்தி விளக்குகள்‌ எரிக்க காசு கொடுத்த 
செய்தியும்‌, அக்காசுகளைப்‌ பெற்று அதன்‌ பொலியூட்டால்‌ [வட்டியால்‌] விளக்‌ 
கெரிப்பதாக அக்கோயில்‌ சிவபிராமணர்கள்‌ சம்மதித்த செய்தியும்‌ கூறப்‌ 
பட்டுள்ளது. 


கல்வெட்டு : 
1 ஸ்வஸ்திஸ்ரீ கோராஜராஜ கேஸரிபம்மற்கு யாண்டு எ ஆவது 
பனையூர்‌ நாட்டு தேவதான ப்ரம்மதேயம்‌ திருப்பு 


2 கலூர்‌ மஹாதேவர்க்கு புறங்கரம்பை நாட்டு திருப்பேறூர்‌ கழ 
வந்‌ காடந்‌ வைகுந்தநிடை இ ஸ்ரீ கோயிலுடையோம்‌ நா 


3 ங்கள்‌ கொண்ட காசினால்‌ பொலியூட்டுகாக நாங்கள்‌ எரிப்ப 
தான ந்தி விளக்கு ௩ இவ்விளக்கு மூந்றும்‌ ஆசந்தர 
காலம்‌ 


4 இரவுசந்தி எரிப்போமானோம்‌ சந்திராதித்யவற்‌ [இ] ஸ்ரீ கோயி 
லுடை-யோம்‌.இவை பந்மாஹேஸ்வர ரகை. 


த. நா. தொ, ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 332/ 1978 


மாவட்டம்‌ : தஞ்சை ஆட்சி ஆண்டு : 7-ஆவது 
வட்டம்‌ : நன்னிலம்‌ வரலாற்று ஆண்டு ₹ இ... 992 
ஊர்‌ : திருப்புகலூர்‌ 

இந்தியக்‌ கல்வெட்டு 

்‌ 56/ 1927-28 

சோதி? தமிழ்‌ ஆண்டு அறிக்கை : / 
எழுத்து : தமிழ்‌ ்‌ i 

முன்‌ பதிப்பு : — 
அரசு : சோழர்‌ 
ளனைனன்‌ : முதலாம்‌ இராஜராஜன்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 37 

எண்‌ 
இடம்‌ : அக்னீஸ்வரர்‌ கோயில்‌ கருவறையின்‌ வடபுற ஜகதியில்‌ உள்ளது. 


குறிப்புரை : இக்கல்வெட்டு முதலாம்‌ இராஜராஜ சோழன்‌ காலத்தைச்‌ சேர்ந்தது. இக்கல்‌ 
வெட்டில்‌ கூறப்படும்‌ காடன்‌ வைகுந்தன்‌, கல்வெட்டு எண்‌ 36-லும்‌ கூறப்படுகிருன்‌. 
இவன்‌ இரண்டு கழஞ்சு பொன்னால்‌ பொற்பூ ஒன்று திருப்புகலூர்‌ கோயிலுக்கு 
செய்தளித்த செய்தி கூறப்பட்டுள்ளது. 


கல்வெட்டு: 


1 ஸ்வஸ்தி ஸ்ரீ மேற்படியான்‌ காடன்‌ வைகுந்தனேய்‌ ஏழாவது 

2 ஸ்ரீபுகலூர்‌ மஹாதேவர்க்கு இட்ட பொற்பூ ஊற்கல்லால்‌ நிறை 
பொன்‌ 

3 இரு கழஞ்சு இப்பொற்பூ சந்த்ராதித்யவற்‌ இது பந்மாஹேஸ்‌ 
வர ரக்ஷை 


த. நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 333/1978 


மாவட்டம்‌ : தஞ்சை ஆட்சி ஆண்டு : 7-ஆவது* 
வட்டம்‌ : நன்னிலம்‌ வரலாற்று ஆண்டு : _— 
ஊர்‌ : ப்புகலூர்‌ 
கழு இந்தியக்‌ கல்வெட்டு | 48/ 1987-28 
மொழி 2 தமிழ்‌ ஆண்டு அறிக்கை | ந 
எழுத்து : தமிழ்‌ வன்‌ ப்த்றுஃ்‌ ன 
அரசு : சோழர்‌ 
மன்னன்‌ : ராஜாதிராஜதேவர்‌ த்‌ கல்வெட்டு |: 28 
எண்‌ 
J 
இடம்‌ 8 அக்னீஸ்வரர்‌ கோயில்‌ முன்‌ மண்டப, கருவறை வடபுற கு மதத்தில்‌ உள்ளது. 


குறிப்புரை : ராஜாதி ராஜ சோழனின்‌ ஆட்சியாண்டில்‌ பிராமணப்‌ பெண்‌ ஒருத்தி தானம்‌ 
செய்தது கூறப்பட்டுள்ளது. கல்வெட்டின்‌ ஒவ்வொருவரியின்‌ ஆரம்ப தடுப்‌ 
பகுதிகள்‌ கட்டிடப்‌ பகுதிக்குள்‌ சென்றுவிட்டது. 


கல்வெட்டு : 

2 ப ட பாடு “இடம்ப பெரு 

, ண்டமர்களிற்றொடுமடிய திண்டிறல்‌ விரதர்‌ விதியும்‌ 
விசையாதித்தனும்‌ தருமுரட்‌ சாங்கமய முதலியர்‌ சமர்பிரு 
ஒத்துடந்‌ . . . ஆடை பொன்னோடு [புறுபங்‌] கரிபுரவியும்‌ 
பிடித்து தன்னுடை செயங்‌ கொண்டொன்னார்‌ கொள்ளிப்‌ 
பாகை ஒள்ளெரி படுத்து ... ... [வி]ல்லவர்‌ மீன[வர்‌]...வேள்‌ 
குலசளுக்யெர்‌ வல்லவர்‌ முதலினர்‌ வணங்க வீற்றிருந்த 
செயங்‌ கொ[ண்ட சோழனுயர்ந்த பெரும்‌] புகழ்‌ கோவி 
ராஜகேஸரி பந்மரா[ன] உடையார்‌ ஸ்ரீ ராஜாதிராஜதேவர்‌ 
க்கு யா[ண்டு ஏ]ழாவது க்ஷத்திரிய சிகாமணி வளநாட்டு 
பநையூர்‌ நாட்டு தேவதாநம்‌ இறையிலி ஸ்ரீ புகலூர்‌ ந. . 
லங்‌ . .. 

ட அணுகும்‌ ட்டிய நம்பிராட்டியார்க்கு திருவமுதுகு சிங்க[ளனா]ட்டு 
செழியமங்கலத்து ப்ராமணி பிச்சன்‌ சி...[கழ]லிடை இதேவர்‌ 
சிவபிராமணன்‌ பாரத்வாசி கூத்த .. தேவ பட்டனேன்‌ 
கொண்ட. காசு இருபத்தாறு பெரிய ௨ ... வைத்த 
கொண்ட காசு நக... 








* இந்தியக்கல்வெட்டு ஆண்ட றிக்கையில்‌ ஆட்? ஆண்டு 32 எனக்‌ கூறப்பட்டுள்ள து. 


த. நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌: 334/ 1978 


மாவட்டம்‌ : தஞ்சை ஆட்சி ஆண்டு: 16-ஆவது 
வட்டம்‌ : நன்னிலம்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி. 1001 
ஊர்‌ : திருப்புகலூர்‌ 

இந்தியக்‌ கல்வெட்டு 
மொழி : தமிழ்‌ ஆண்டு அறிக்கை 47[1927-28 

தம்‌ ம்‌ 

எழுத்து ழி முன்பதிவு _ 
அரசு : சோழர்‌ 
மன்னன்‌ : முதலாம்‌ இராஜராஜன்‌ டட கல்வட்கு | 29 

௭ 

J 

இடம்‌ : அக்னீஸ்வரர்‌ கோயில்‌ அர்த்த மண்டபம்‌, கருவறை ஆகியவற்றின்‌ வடக்கு, 


மேற்குப்புற அதிஷ்ட்டானம்‌, பட்டிகை, கண்டம்‌ ஆகியவற்றில்‌ உள்ளது. 


குறிப்புரை : முதலாம்‌ இராஜராஜ சோழனின்‌ பதினாறாவது ஆட்சியாண்டில்‌ அவனுடைய தேவி 
நக்கன்‌ தில்லையழகியாரான ஸ்ரீ பஞ்சவன்‌ மாதேவி, தானும்‌ தன்‌ கணவர்‌ இராஜ 
ராஜனும்‌ பிறந்த நாளாகிய சதையந்‌ தோறும்‌ திருவிழா நடத்துவதற்கு ஏற்பாடு 
செய்யப்பட்ட செய்தி கூறப்பட்டுள்ளது. சித்திரைச்‌ சதையத்தை பெருந்திருவிழா 
வாகவும்‌ பிறமாதங்களில்‌ வரும்‌ சதைய நாளன்று திருவிழாவாகவும்‌ நடத்து 
வதற்கு நிலம்‌ தானமாக கொடுக்கப்பட்ட து. 


கல்வெட்டு: 
I 

J [திருமக]ள்‌ போலப்‌ பெருநிலச்‌ செல்வியுந்‌ தனக்கேயுரிமை 
பூண்டமை மனக்கொளக்‌ காந்தளூர்ச்சாலைகலமறுத்தருளிக்‌ 
கங்கபாடியு நுளம்ப பாடியு தடிய பாடியுங்‌ குடமலை நாடும்‌ 
வேங்கை நாடுங்‌ கொல்லமுங்‌ கலிங்கமுந்‌ திண்டிறல்‌ 
வென்றித்‌ தண்டாற்‌ கொண்ட தன்னெழில்‌ வளருழியுளெல்லா 
யாண்டுந்‌ தொழுதக விளங்கும்‌ யாண்டே செழியரைக்‌ தேசு 
ரெ்கொJள்‌ ஸ்ரீ கோவிராஜராஜராஜகேசரி வந்ம/ரு*]க்கு 
யாண்டு [0௬] ஆவது பனையூர்‌ நாட்டுத்‌ தேவதான இறையிலி 
ஸ்ரீபுகலூர்‌ 

2 ஸ்ரீராஜராஜதேவர்‌ மஹாதேவியார்‌ நம்பிராட்டியார்‌ நக்கன்‌ 
தில்லையழக்யோரான ஸ்ரீ பஞ்சவன்‌ மஹாதேவியார்‌ தாமும்‌ 


(திருப்பவும்‌) 


ஸ்ரீராஜராஜ தேவரும்‌ பிறந்தருளின திருநாள்‌ சதையந்‌ 
தோறும்‌ திருவிழா வெழுந்தருளி திருத்தமாடியருள வைத்த 
[துமுன்‌] சித்திரைச்‌ சதையந்‌ திருத்தமாடிவரும்‌ பெருந்‌ 
திருவிழாவுக்கு இந்நம்பிராட்டியாரே தேவதான இறையிலி 
யாக செய்து குடுத்த எயினங்குடி நிவந்தத்து விழாப்புறமாக 
செய்து வருகின்ற சித்திரைச்‌ சதையந்‌ நீக்கி நின்ற. 
தஇங்க[ளில்‌] வந்த சதையந்‌ தோறும்‌ எகாபம்‌ திருவிழா 
எழுந்தருளி தீர்த்த[மா] 


டியருளுவதற்கு விழாபுறமாக விலைக்குக்‌ கொண்ட நிலமாவது 


இந்நாட்டு பிரமதேயம்‌ காணி [இ] கோயிற்‌ காணியுடைய 
வியாபாரி ராஜமல்லன்‌ பசுபதி பக்கல்‌ விலைக்‌ கொண்ட 
நிலம்‌ கங்கா படாரி யென்று பேர்‌ கூவப்பட்ட நிலம்‌ எண்‌ 
மாவரைக்கு கீழ்பாற்கெல்லைய்‌ பெரும்பே . . முடையார்‌ 
நிலத்துக்கும்‌ இக்கங்கா படாரிக . . 


யன்‌ நிலத்துக்கும்‌ அரைய்யே காலுக்கு கிழக்கும்‌ வடபாற்‌ 


கெல்லை நி. . னிலப்பெருவழிக்கு தெற்கும்‌ ஆக இந்நான்‌. 
கெல்லையிலு மகப்பட்ட நிலம்‌ எண்மாவரையாலும்‌ இவ்வூர்‌ 
இறையும்‌ எச்சோறும்‌ ஸ...... எப்பேர்பட்டிதுவும்‌ , . . 
ங்‌ கொண்டி சதையத்‌ திருநா . . .. . வெழுந்தருளு .... 


. .ள்ளளு . . திருப்பண நாழி பொர[ரி] நாழி தோரை 
உரி சென்னல்‌ நாழி நெய்‌ நாழி இரவைக்கும்‌ பகலைக்குமாக 
ஊர்‌ பெலிக்கு அரிசி அறுநாழி தேங்காய்‌ இரண்டு தயிர்‌ 
நாழி அன்ன [பெலிக்கரிச இருநாழி அக்ஷ்தைக்கு அரிசி' 
உரி திருப்பள்ளித்‌ தாமத்துக்கு இரவைக்கும்‌ பகலைக்கும[ாக] 
நெல்லு இருகலம்‌ திருவிளக்கெண்ணை இரவைக்கும்‌ 
பகலைக்கும்‌ எரிய வயித்த இரவு திருநொந்தா விளக்கு 
ஒன்றுக்கெண்ணை அஞ்ஞாழி அஸ்த்ர தேவர்க்கும்‌ திருவிழா 
வெழுந்தருளுந்‌ திருமேனிக்குமாடியருளுங்‌ கலசம்‌ 
பதினெட்டுஞ்‌ சூழ்‌ நூல்‌ கைய்‌[று] இவை/யிந்நு]க்கு(பஞ்சக] 
வ்யத்துக்கு நெல்லு 

னுக்கு நெல்லுக்‌ கலம்‌ இவையிற்றுக்கு பஞ்ச கவ்யத்துக்கு 
லர்‌ தயிர்‌ நாழி பால்‌ நாடுரி திருச்சுண்ணத்துக்கு 
முளி மஞ்சள்‌ இருநாழி இடிக்கும்‌ பெ... . ட்ட 
நெல்லுப்‌ பதக்கு திருச்சுண்ணமிடிப்‌ பார்க்கும்‌ மக்களுக்கு 
மாகப்‌ பாக்கு நாற்பது வெற்றிலை நூற்றிருபது அதிவஸிக்கும்‌ 
போதும்‌ நெய்யாடும்‌ போதும்‌ பூண்ணியாஹ[ஞ்‌] செய்யும்‌ 
பிராமணர்க்கு இருவர்கரிசி பதக்கு நானாழிகும்‌ பாக்கு 
இருபது வெற்றிலை யெராரின்பது போம தக்ஷிணைக்கு 


நெல்லு முக்குறுணி ஆசாத்ய பூஜை நெல்லுத்‌ தூணி 
திருவாசிகை கட்டுவானுக்கு நெல்லுக்‌ குறுணி நானாழிகு 


ந த்க்‌ ல்லு முன்னாழி தெய்வங்‌ [ழ்‌] சூவாஹிப்பானுக்கு 
நெல்லுக்‌ குறுணி உடையார்‌ கோணற்‌ பெருமாளுக்கு 
பருப்பும்‌ . .. . ஈகம்‌ மத்யா . . . . த்து செய்ய பழவரிசி 
குறுணி தூப்பருப்புக்குறுணி பொ[றிக்‌]கறியமுதுக்கும்‌ நெய்ய 
முதுக்கும்‌ நெய்யுழக்கு சற்கரையமுது இருபல . . . கறிய 
முதுக்கு நெல்லு இரு நாழி அடைக்காயமுது . . . கு பத்து 
இலையமுது [நா]ற்பது இரா அப்ப அமுதுக்கு பழவரிசி 
நானாழி சற்கரை ப[லம்‌ ஒ]ன்று பலம்‌ மாக்குழைக்கப்‌ பால்‌ 


நாழி நெய்‌ உரி அடைக்காயமுது பாக்கு . . . இலையமுது 
நாற்பது இவையிற்றுக்கு 
8 . . . [கலச]மிடக்‌ குசவனுக்கு .. பத்து ஏழு நாழியும்‌ இவ்விராஜ 


மல்லன்‌ பசுபதியேய்‌ இக்காரோடு சேரித்தா , . யுடைய 
ந்‌ இடதுகை . டர்கே குடுத்த நிலத்துக்கேய்‌ கீழ்பாற்கெல்லை 
பாலா சிரியன்‌ நக்கன்‌ மதிகுதனிலத்துக்கு மேற்க்கும்‌ தென்‌ 
[பா]ற்கெல்லை பாலாசிரியன்‌ நக்கன்‌ சூர்யன்னிலத்துக்கு 
வடக்கும்‌ மேற்பாற்கெல்லை இந்நக்கன்‌ மதிசூதன்‌ நிலத்துக்‌ 
[கே கிழக்கு வடபாற்கெல்லை கயத்தூர்‌ நிலத்துக்கு தெற்கும்‌ 
இவ்விசைத்த பெருநான்கெல்லையுள்ளும்‌ மகப்பட்ட நிலன்‌ 
ஒரு மாவரைக்காணி கீழ்‌ அரையே மூன்று மாவினாலும்‌ 


பி. ஆதிப்‌ நின்ற போகங்‌ கொண்டு [ப]த்திவ . . . திருவிழாவுக்கே 
நிவந்தமாகச்‌ செய்தபடி புண்ணியாகம்‌ வாசிக்க முன்‌ 
சொன்ன] ....... ஒருவன்‌ ஸீக்கி நின்றாறோடும்‌ 


நின்று அஷ்ட மங்கலம்‌ பிடிப்பார்‌ எண்மராக நால்வர்க்‌ 
கரிசி பதக்கனால்‌ நெல்லு ஆஞ்‌/சு*] குறுணி ஆக இப்படி 
சதையத்‌ இருநாடொறும்‌ சந்திராஇத்தவர்‌ இருவிழா 
வெழுந்தருளி தீர்தமாடியருளுவதற்கு செய்தது இது 
மாஹேஸ்வர ரகைஷ. 


I 


1 க்கு இருபது வெற்றிலை யெண்பது தீர்த்த மாட அதிவதிக்கும்‌ 
இரவைக்கும்‌ அஸ்த்ரதேவர்‌ அவிப்ஸிக்கும்‌ திருவிழாவெழுந்‌ 
கருளுந்‌ திருமேனியைய்‌ அவிவஸிக்களும்‌ அஸ்த்ரதேவராடிய 
ருளுந்‌ . . . . களுக்கும்‌ இ . . இிருமேனியாடியருளுந்‌ . . . 
இருச்சுண்ணம்‌ சூடியருளுந்‌ திருமேனி . . . . 


2 தயிரமுது நாழி அடைக்காயமுது . . குளிட்ட வெற்றிலை 
முப்பத்திரண்டு திருவிழாவெழுந்தருளுந்‌ திருமேனி அதி 
வஸிக்கு இரவும்‌ பகல்‌ திருவிழா வெழுந்தருளும்‌ போதும்‌ 
இர்த்தமாடியருள . . . யுமாக அமுது செய்ய பழவரிசி 
குறுணி நானாழி நெய்யமுது ஒருபிடிய்யை கறியமுதுக்கு 
நெல்லு முன்னாழி தயிரமுது நாடுரி அடைக்காயமுது . . . 
பன்னிரண்டு இலை. .... 


த. நா, தொ. ஆய்வுத்துறை 


மாவட்டம்‌ 2 
வட்டம்‌ 2 
ஊர்‌ 2? 
மொழி 1 
எழுத்து : 
அரசு 8 


மன்னன்‌ ;$ 


இடம்‌ 7 


தொடர்‌ எண்‌ : 335/ 1978 


தஞ்சை ஆட்சி ஆண்டு : ச 
நன்னிலம்‌ வரலாற்று ஆண்டு ! இ. பி, 11-ஆம்‌ 
ட்‌ புண்டு 
திருப்புகலூர்‌ ண்‌ 
த இத்தியக்‌ கல்வெட்டு ய 
தமிழ்‌ ஆண்டு அறிக்சை 
தமிழ்‌ 
மூன்‌ பதிக : — 
2 ஊர்க்‌ கல்வெட்டு | ப 
எண்‌ 
அக்னீஸ்வரர்‌ கோயில்‌ கருவறை வட்புறச்சுவர்‌ பிட்சாடனருக்குக்‌ கிழக்க 


லும்‌ அர்த்தமண்டப, கருவறை, வேதிகை, கண்டம்‌, 


பட்டிகைப்‌ பகுதியிலும்‌ 


உள்ளது. 


குறிப்புரை : இக்கல்வெட்டின்‌ தொடக்கம்‌ காணப்படவில்லை. புவலோக மாணிக்கச்‌ சதுர்வேதி 
மங்கலத்தைச்‌ சேர்ந்த ஒருவன்‌ திருப்புகலூர்‌ கோயிலுக்கு இறையிலியாக நிலம்‌ 
விற்றுக்‌ கொடுத்த செய்தி கூறப்பட்டுள்ளது. 


கல்வெட்டு 


6 கே 33 நெ எ. டே 03 வ 


க வட வெட்ப 
மே மட வடக 


ற்றுச்‌ சதிர 

தீது ரக்த 

மே 

உடம்‌ 

மயும்‌ 

ஸ்ரீ கிருஷ்ணபுர 
தேவர்‌ வதிக்கு 
தெற்க்குக்‌ கண்ணா 
ற்று சதுரத்து . . . 
து தெற்கடை 
இதன்‌ வ 

டக்கு இ 

வ்வூர்‌ பா 


(திருப்பவும்‌) 


ப. 


14 கங்‌ கூறி 
15 ட்டபடி நி 


தன்‌. லன்‌ மு 


17 க்காணி மு 
78 ந்‌ திரிகை 
19 க்க்ழரை 
20 யும்‌ ஆக 


21 இவ்வூர்‌ பாகங்‌ கூறி. 
22 ட்டபடி இன்நி 
23 லம்‌ னான்கு 


- 24 . மாவரைக்‌.கழ்‌ 
“25. '' அரைக்‌ காலும்‌ 


26  சந்த்ராதித்த 
27 வற்‌ வாசலில்‌ 
28: போந்தை குடிமையும்‌ ஊரி ன்‌ 


29 டுவரி . ;.. 

0 அ ல உ வடு 

31 ம்‌ எச்சோறும்‌ வெள்ள . . ன்யே 

32 யமி. லி ககல்க 

33 ம்‌ ஞ்சுட்ட வந்த சி 

4 

ம்‌. ட ல்வ்டட 

35 - னூற்றை 

இற்‌ தக்‌ க 

38 . பரிசு இறையிறுத்துக்‌ குடுக்க கடவோமாக இறையிலி 
செய்து குடுத்தோம்‌ ஸ்ரீபுகலூர்‌ மஹா தேவர்க்கு .. ... . 
இத்தேவர்க்கே ஸபை[யோம்‌] . . . மாணிக்க சதுர்வேதி 


மங்கலத்து யாளுங்‌ கணத்தாருள்‌ . 

39 ஸ்ரீ மாதவத்து இ துர்வ்வேதி பட்டந்‌ ஸோமாசயொர்‌ மகன்‌ 
விஷ்ணு சேச்ரயனேன்‌ விற்று குடுத்த இறையிலி . . பூர்‌ 
தென்மங்கல வீதியில்‌ மேற்க்கு நின்றும்‌ மூன்றா... : . . 4... 
ஸ்ரீபுகலூர்‌ [ம]ஹாதேவர்க்கு விற்றுக்‌ குடுத்து கொண்ட . . . 
காசு ௪ இக்காசு நாலும்‌ இது பன்மாஹேஸ்வர ரக்ஷ 


ந 


த. நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 336 / 1978 


மாவட்டம்‌ : தஞ்சை ஆட்சி ஆண்டு : — 
வட்டம்‌ : நன்னிலம்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி. 11-ஆம்‌ 
ற்ரூண்‌ 
ஊர்‌ ; திருப்புகலூர்‌ கக்‌ 
மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 52/1927-28 
ஆண்டு அறிக்கை 
எழுத்து : தமிழ்‌ , 3 
முன்‌ பதிப்பு : — 
அரசு : சோழர்‌ 
ர பணக்‌ 4 
மன்னன்‌ : முதலாம்‌ இராஜேந்திரன்‌ த கல்வெட்டு ட 41 
J 
இடம்‌ : அக்னீஸ்வரர்‌ கோயில்‌ அர்த்தமண்டப வடசுவரில்‌ பிட்சாடனருக்கு மேற்குப்புறம்‌ 
உள்ளது. 


குறிப்புரை : முதலாம்‌ இராஜேந்திர சோழனின்‌ மெய்க்கீர்த்தி பகுதி மட்டும்‌ உள்ள 
துண்டுக்‌ கல்வெட்டு. 


கல்வெட்டு 
1 ஸ்வஸ்தி 
2 ஸ்ரீ திரு 
2. [மதிநி வளர 
4 னிரு நிலமடந் 
5 தையும்‌ [போ] 
6 ற்‌ செயப்‌ பாவை 
7 யும்‌ சீர்தனி 
8 ச்‌ செல்வியுந்த 
9 [ன்‌] பெருந்தேவிய 
10  ராகியு இந்புற நெடு 
11 திய லூழியில்‌ இ 
12 டை துறை நாடுமம்‌] 
13 துடர்‌[வ]ந வே 
தத்வ நவாசி 


(திருப்பவும்‌) 


15 ட ச்சூழ்‌ 
16 . ள்‌ கொள்ளிப்பாக்‌ 


17 கையும்‌ நண்ணர்க்‌ [௧௬] முரண்மண்ணைக்‌ 

18 கடக்கமும்‌ பொரு 

19 கட லீழத்தரை 

20 ய[ர்‌*]த[ம்‌*]முடியும்‌ ஆ 

21 ங்கவற்‌ றேவியர்‌ ஓ 

22 ங்கெழில்‌ முடியும்‌ முந்நவந்பக்கல்‌ 

28  தென்நவந்‌ வைத்த சுந்தர முடியும்‌ இ 

24 ந்திரனரமும்‌ தெண்டிரை ஈழ மண்ட 

25 ல முழுவதும்‌ எறிபடைக்‌ கேரளந்‌ முறை 

26 மையிற்‌ சூடுங்‌ குலதநமாகிய பலர்‌ பு 

27 கழ்‌ முடியும்‌ செங்கதிர்‌ மாலையும்‌ சங்‌ 

28 கதிர்‌ வேலையுஞ்‌ தொல்‌ பெருங்‌ காவற்‌ பல்பழந்‌ தீவு 
29 ' ம்‌ செருவிற்‌ செவி இருபத்தொரு [கா]ல்‌ ௮(த)ரசுகலைக 


30 ட்ட பரைசு . . . ந்த ம(த்‌)கீவரன்‌ க 
| ௬. . . ச ன்‌ ௬. 
பதத னத 2 


On the north wali of the central shrine of the Agnipurisvara 
temple-chola-Rajakasarivarman alias Rajendra Chola deva-5th-Com- 
mences with the introduction திருமன்னி வளர etc. Registers that 
certain lands belonging to the temple were exempted from taxes by 
the assembly of Bhulokamanikka chaturvedimangalam and that 
provision was made for offering worship to god Sri Kamesvara 
mudaiyar and for the recitation of the Vedas. 


த. நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 337/ 1978 


மாவட்டம்‌ : தஞ்சை ஆட்சி ஆண்டு 2 28-ஆவது 
வட்டம்‌ : நன்னிலம்‌ வரலாற்று ஆண்டு : கி. பி. 1046 
ஊர்‌ : திருப்புகலூர்‌ 
்‌ . இந்தியக்‌ கல்வெட்டு 

மொழி: தமிழ்‌ ஆண்டு அறிக்கை 45/1927-28 
எழுத்து: தமிழ்‌ 

முன்‌ பதிப்பு : ட 
அரசு : சோழர்‌ 
மன்னன்‌ : முதலாம்‌ இராஜா திராஜன்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 1 42 

எண்‌ J 

இடம்‌ 8 அக்னீஸ்வரர்‌ கோயில்‌ அர்த்தமண்டப வடபுறம்‌ கங்காதரர்‌ கோஷ்டத்தின்‌ இரு 


புறமும்‌ உள்ளது. 


குறிப்புரை : மூதலாம்‌ இராஜாதிராஜ சோழனின்‌ இருபத்தெட்டாம்‌ ஆட்சியாண்டில்‌ தோட்டக்‌ 
குடி ஊரார்கள்‌ திருப்புகலூர்‌ கோயிலுக்கு நிலம்‌ விற்றுக்‌ கொடுத்த செய்தியும்‌ 
எழுபது காசுகள்‌ பெற்றுக்கொண்டு நிலம்‌ இறையிலி செய்து கொடுத்த செய்தியும்‌ 
தெரியவருகிறது. கல்வெட்டு இடையிடையே மிகவும்‌ சிதைந்துன்ள து. 


கல்வெட்டு 
1 ஸ்வஸ்திஸ்ரீ 
த்‌ Sosrcsrasoss 
3 வெண்குடை 
4 Sooo sas crcore Sos 
0] நிக்க வக்க கக்க ககக௧௧௭ ௨௧௧ க 
6 மன்நுபலூழியுட்‌ 
7 துரத்தி ஒ[ல்‌ க]ளி[ந] வேணாட்டரசை 
8 க்கக்‌ 
9 வக்க encores coon 
10 யுள்‌ கண்டபயனும்‌ ... 
17 வண்டமர்‌ களிற்றொரு மடியத்தி 


12 ர்‌ விக்கியும்‌ விஜையாதித்தனும்‌ ௧ ... 
13 ய்யனு முதலிற்சமரபீரு ஒத்து ௨ ... 


(திருப்பவும்‌) 


15 
16 
17 
18 
19 


26 


27 


26 


29 


30 
dl 


டையில்‌ ஜயங்கொண்டு இந்நார்‌ கொள்‌ ... 

நெந்றிசை மண்டள முழுதும்‌ யிழந்து ஏழ்க ... .. 

சநாகிய விக்கிரம பாண்டியனிந்‌ பருமணி ....... 

மீநவர்‌ வெஞ்சிநச்சளுக்கியர்‌ வல்லவர்‌ முதல்லிய ,...... 

ந்த பெரும்புகழ்‌ கோவிராஜகேசரிவம்மரான உடையார்‌ ... ... 

உ௱௮ ஆவது க்ஷத்திரிய சிகாமணி வளநாட்டுப்‌ பனையூர்‌ நாட்டு 
பல்லில்‌ இந்நாட்டு ஸ்ரீ புகலூர்‌ ௨ 

டைய ச. இருபு/வ]ந சண்டேஸ்வர தேவற்க்கு நாங்‌ 


கள்‌ இ. . விற்றுக்‌ குடுத்த நிலமாவது 
நாங்கள்‌ ரi(p] பிடாரந்‌ ,. ஊரோம்‌ விலை கொண்ட 
நிலத்தி . . . . டையாற்றுக்‌ குடு . 
யார்க்கு சாவ] கல்லிந வயக்காலுக்கும்‌ க்குளந்‌ பெற்ற 
நிலத்து . . . . அரங்கந்‌ பிடாரந்‌ ௦ 
வலி...... த நிலத்துக்கு வடக்கு . , . . [க்‌]கு ஸ்ரீ பதர்‌ 


தேவற்க்கு விற்ற .மனைக்கு 
்‌ முடிகொ]ண்ட சோழ . ரர அர்த த எல்ஸ்க்கு கிழக்‌ 
்‌ கும்‌ தெற்கு நாங்கள்‌ .ஊர்‌ 
விலை . . த்துக்கு மேற்கும்‌ இவ்விசைந்த பெருநான்‌ கெல்லை 
யுள்‌ வபர்‌ நிலம்‌ . . 
. உ மாவும்‌ சந்த்ராதித்யவல்‌ இறையிலியாக ப்‌ சண்‌ 
டேஸ்வரதேவற்கு விற்றுக்‌ 3 
று கொண்டு ,...... டையார்‌ பண்டாரத்து நாங்கள்‌ கை 
கொண்ட காசு எ௰ இக்காசு எழுபதும்‌ கொண்டு 
[இறையிலி] செய்து குடுத்தோம்‌ உடையார்‌ “சண்டேஸ்வர 


தேவற்க்கு தோட்டக்குடி ஊரோம்‌ இந்‌ . . .ல்‌ 
௨யமுது கல . . . வந்த பழவரிசி இருநாழியும்‌ பருப்பு நாழி 
யும்‌ நெய்யமுதுக்கு 'இருதாழி . ௨... க்கறியமுதுக்கு க ம்‌ 
சர்க்கரை .. 
௨யமுது ௪ வெற்றிலையமுது மகம்‌... .க்கு ௩... உடை 
யார்‌ சிறுநா ... . சந்தி இருமஞ்சந . இது பன்மாகேஸ்‌ 


வர ரஷ்ை வடட அர ன 


௬ 


த. நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 338 1978 


மாவட்டம்‌ : தஞ்சை ஆட்சி ஆண்டு: 10-ஆவது! 
வட்டம்‌ : நன்னிலம்‌ வரலாற்று ஆண்டு: இ.பி. 1022 
ஊர்‌ : திருப்புகலூர்‌. 


இத்தியச்‌ கல்வெட்டு \ 44] 1927-28 


மொழி : தமிழ்‌ ஆண்டு அறிக்கை ] 
எழுத்து: தமிழ்‌ ல்‌ 

முன்‌ பதிப்பு — 
அரசு : சோழர்‌ 
மன்னன்‌ : முதலாம்‌ இராஜேந்திரன்‌ Bao கல்வெட்டு 1 43 

எண்‌ 

J 
இடம்‌ : அக்னீஸ்வரர்‌ கோயில்‌ அர்த்த மண்டபம்‌, கருவறை இடைப்பட்ட வடபகுதியில்‌ 
உள்ளது. 


குறிப்புரை : முதலாம்‌ இராஜேந்திர சோழன்‌ ஆட்சி காலத்தில்‌ பூலோக மாணிக்க சதுர்வேதி 
மங்கலத்து சபையார்கள்‌, திருப்புகலூர்‌ ஸ்ரீ காமீஸ்வர முடைய மகாதேவர்க்கு 
இறையிலியாக” நிலம்‌ கொடுத்த செய்தி கூறப்பட்டுள்ளது. 


சிதைந்துள்ளது. இறுதியில்‌ லெ பகுதிகள்‌ கிடைக்கவில்லை. 


கல்வெட்டு: 


6௦ 53 ஐ இம, இனத! த்‌ 0 ஜூ ப 


hd hs 
வட்டம்‌ 


12 


ஸ்வஸ்திஸ்ரீ திருமன்னிவ 

[ளர இருதில]மடந்தையும்‌ 

[போர்‌ செயப்‌] [பா]வையுஞ்சீர்‌ தநி செல்வியு[ந்தன்‌ பெருந்‌] 
தேவியராகி இன்புற நெடி து[யலூ]ழி[யுள்‌இ] 
டைதுறைநாடுந்‌ துடர்வ[ன வேலிபடர்வ] 
நவாசியுஞ்‌ சுள்ளிச்‌ சூழ்‌ மதிட்கொரள்ளிப்‌] 
பாக்கையு நண்ணற்‌ கருமுறண்‌ 

மண்ணைக்‌ கடகமும்‌ ஆழ்கட . .... 
லீழத்தரையர்தம்‌ முடியும்‌ 

[ஆங்கவர்‌ தேவியர்‌ ஒங்கெழில்‌ முடியும்‌] 
முன்னவர்‌ பக்‌]கல்‌ தென்னவன்‌ வைத்த 


[சுந்தர முடியுமிந்திரனாரமும்‌] 


(திருப்பவும்‌) 


கல்வெட்டு மிகவும்‌ 


13 [மாப்பொரு த]ண்டாற்‌ கொண்ட கோ 

14  [ப்பரகேசரிவன்மரான ஸ்ரீ ராஜேந்திர] 

15 [சோழதேவர்க்குயாண்டு . . . .. க்ஷத்இரியசிகா] 
16 மணி வளநாட்டுப்‌ பனையூர்‌ நாட்டு பிரம 

17 தேயம்‌ ஸரீ பூ[லேக மாணிக்க சதுர்வேதி ம 
18 ங்கலத்து ஸபையோம்‌ இந்நாட்டு 

19 [தேவத]ான பிரமதேயம்‌ தி 

20 ருப்புகலூர்‌ ஸ்ரீ காமீஸ்வரமுடை 

21 ய மஹா தேவர்க்கு நாங்களிறையி 

22 லி [செய்து] குடுத்த நி[ல]மா 

23 [வது] இபூலோக மாணிக்க 

24 சதுர்வேதி மங்கலத்து 


25 . - . தேவர்‌ நிலம்‌ ஸ்ரீ 

26 . யார்‌ வதிக்கு மேற்க்கு 
27 ட மன்‌ வாக்காலுக்குத்‌ 
28 .. தெற்கும்‌....ஆ கண்ணாற்று 
29 . சதுரத்தும்‌ ஸ்ரீ பஞ்ச 


30 வன்‌ மாதேவி வாய்காலுக்கு 
31 தெற்கு ஆ கண்ணாற்று 

22 முதற்‌ சதுரத்து 

33 முன்விலை கொண்ட 

34 நிலம்‌ பல தடியில்‌ 

35 கீழ்‌ இறையிலி 

20 லு கக்‌ 








* இக்கல்வெட்டில்‌ மன்னன்‌ பெயர்‌, ஆட்சி ஆண்டு கூறப்படும்‌ பகுதி சிதைந்து விட்டதால்‌ 
இந்தியக்‌ கல்வெட்டு ஆண்ட றிக்கையின்படி ஆட்சியாண்டு தரப்பட்டுள்ளது. 


த. நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 339/|978 
மாவட்டம்‌ : தஞ்சை ஆட்சி ஆண்டு : 14-ஆவது 
வட்டம்‌ : நன்னிலம்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி, 11 ஆம்‌ 
. ்‌ தூற்றாண்டு 
ஊர்‌ : திருப்புகலூர்‌ க்கக்‌ 
இந்தியக்‌ கல்வெட்‌ 1 8 
மொழி : ஆண்டு அறிக்கை | 66/1927-28 
எழுத்து : ்‌ ்‌ 
முன்‌ பதிப்பு : — 
அரசு £ 
மன்னன்‌ : கோப்பரகேசரி னு கல்வெட்டு | 44 
எண 
இடம்‌ : அக்னீஸ்வரர்‌ கோயில்‌ கருவறையின்‌ மேற்குப்புற ஜகதியில்‌ உள்ளது. 
குறிப்புரை : உத்தம சோழனின்‌ தேவியாகிய கோபன்‌ சாகப்‌ . . . . என்பவள்‌ இவ்வூர்‌ கோயி 
லுக்கு நிலத்தை இறையிலி செய்து கொடுத்த செய்தி கூறப்பட்டுள்ளது. வரி 
களின்‌ இறுதியில்‌ சில பகுதிகள்‌ கட்டிடத்திற்குள்‌ சென்‌ றிருத்தல்‌ வேண்டும்‌. 
கல்வெட்டு 


ஸ்வஸ்தி ஸ்ரீ கோப்பரகேசரி பம்ம[ற்கு வல்‌ பதிநா[லா]வது 
குறும்பூ நாட்டு பிரமதேயம்‌ திரிபு . . . லும்‌ 


ங்கலத்து ஸ்ரீகயில்லாயமு[டைய] மஹாே வ்‌ உத்தமசோழ 
தேவியாரான கோபன்‌ சாகப்‌ . . . . ர 


இவ்வூர்‌ ஸபயோமும்‌ தநிப . , ரம்‌ விற்று ரத்த 
இறைய்யிழிச்சிந நிலம்‌ முப்பது . - 


தேவர்‌ கோயிலிந்‌ |-இத்தர்மம்‌ பன்மாயேஸ்வர ரக்ஷை 


*இந்தியக்கல்வெட்டு ஆண்டறிக்கையில்‌ ஆட்ட ஆண்டு 16 என கொடுக்கய்பட்டுள்ள து. 


த. நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 340/ 1978 


மாவட்டம்‌ : தஞ்சை ஆட்சி ஆண்டு : 11-ஆவது 
வட்டம்‌ : நன்னிலம்‌ வரலாற்று ஆண்டு : இ.பி. 11-ஆம்‌ 
ஊர்‌ : திருப்புகலூர்‌ நூற்றாண்டு 
மொழி: தமிழ்‌ ள்‌ வ[ம2௮ 
ஆண்டு அறிக்கை : 
எழுத்து: தமிழ்‌ ்‌ 
முன்‌ பதிப்பு 2 — 
அரசு : சோழர்‌ 
ஐன்னன்‌ : இரண்டாம்‌ இராஜேந்திரன்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 45 
எண்‌ 
இடம்‌ : அக்னீஸ்வரர்‌ கோயில்‌ கருவறை மேற்குப்‌ புற ஜகதியில்‌ உள்ளது. 


குறிப்புரை : இரண்டாம்‌ இராஜேந்திரனின்‌ மெய்8ர்த்தியுடன்‌ தொடங்கும்‌ துண்டுக்கல்வெட்டு.. 


கல்வெட்டு: 


1 ஸ்வஸ்திஸ்ரீ இரட்டபாடி ஏழரை இலக்கமுங்‌ கொண் 


2 டு பேராற்றங்‌ கரைக்‌ கொப்பத்து ஆ(க்‌)கவமல்லன்‌ அஞ்சுவித்‌ 
தருளி அவன்‌ ஆனையுங்‌ குதிரையும்‌ பெண்டி[ர்ப] 


3 ண்டாரமும்‌ விபவமுமடங்கலும்‌ கொண்டு விஜயாபிஷேகம்‌ 
பண்ணி .... * 


On the North and west walls of the same shrine. chola. Para- 
kesarivarman alias Rajendra deva 111 year. Damaged. Begins with 
the introduction இரட்டபாடி etc. Registers the ornaments presented 
to the god Suryadeva and his two consorts set up in the temple at 
Pugalur by Devan Pattagal Pandaram and his daughter belong- 
ing to the Siva padasekara terinda *irumanjanattar-velam [rathing 
establishment] 








* இழ்பகுதி தளம்‌ உயர்த்தி மறைக்கப்பட்டு விட்டதால்‌ கல்வெட்டின்‌ விவரம்‌ தெரிய 
முடியவில்லை. எனவே இந்தியக்கல்வெட்டு ஆண்ட றிக்கையில்‌ முழு விவரமும்‌ உள்ளதால்‌ அதனையும்‌ 
இத்துடன்‌ பிரசுரித்திருக்கிறோம்‌. 


த. நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 34! / 1978 


மாவட்டம்‌ : 
வட்டம்‌ : 
ஊர்‌ ; 
மொழி : 
எழுத்து : 
அரசு : 


மன்னன்‌ : 


இடம்‌ : 


குறிப்புரை ்‌ 


கல்வெட்டு 


தஞ்சை ஆட்சி ஆண்டு . 21-ஆவது 
த்தம்‌ வரலாற்று ஆண்டு: பி. 1006 
திருப்புகலூர்‌ 
தமிழ்‌ இத்தியக்‌ கல்வெட்டு |: 541227-28 
ஆண்டு அறிக்கை 
தமிழ்‌ 
சோழர்‌ முன்‌ பதிப்பு : ன்‌ 
முதலாம்‌ இராஜேந்திரன்‌ வாய்பு கல்வெட்டு 1 த 
எண J 


அக்னீஸ்வரர்‌ கோயில்‌ கருவறை வடபுறம்‌ நான்முகனின்‌ கிழக்குப்‌ புறம்‌ 
உள்ளது. 


முதலாம்‌ இராஜராஜசோழனும்‌ அவனுடைய தேவி பஞ்சவன்‌ மாதேவியும்‌ 
பிறந்த இனமாகிய சதைய நாளின்‌ ஒவ்வொரு மாதமும்‌ ' கோயிலில்‌ திருவிழா 
நடத்துவதற்கு ஒன்பது மாவரையே அரையே மூன்று மா நிலம்‌ கொடுத்த 
செய்தியும்‌, காரோடு சேரி மகா சபையார்‌ பதினைந்து காசுகள்‌ பெற்றுக்‌ 
கொண்டு அந்நிலத்தை இறையிலி செய்து கொடுத்த செய்தியும்‌ கூறப்பட்டுள்ள து. 


[௦ - னல [னத்‌ சூ டெ. டே 15 வ 


10 


திருமகள்‌ போலப்‌ பெரு நிலச்‌ செல்வியுந்‌ தனக்கேயுரிை 

ம பூண்டமை மனக்கொளக்‌ காந்தளூர்ச்‌ சாலை கலமறு 
த்தருளி வேங்கை நாடுங்‌ கங்க பாடியுந்‌ தடிகை பாடியு 

ம்‌ னுளம்பபாடியுங்‌ குடமலை நாடுங்‌ கொல்லமு 

கலிங்கமும்‌ எண்டிசை , . : 

முந்‌ தண்டி . ....... ௨.௨; 

லா யாண்டு . . . . தேசு கொள்‌ ஸ்ரீ கோவிராஜராலகேசரி 


[வர்மரான ஸ்ரீ] ராஜராஜதேவர்க்கு யாண்டு ௨௰௧ ஆவது 
சத்திரிய ௪[காமணி] 


வளநாட்டு ப்ரம்மதேயங்‌ காரோடு சேரி ஸபையோம்‌ இ 


ந்னாட்டுப்‌ . . . . நாட்டு. . . . ஸரீபுகலூர்‌ மஹா 


(திருய்பவும்‌) 


11 
12 
18 


14 
15 
16 
17 


19 
20 


21 


தேவர்க்கு ஸ்ரீராஜராஜதேவரும்‌ நம்பிராட்டியார்‌ பஞ்சவன்‌ 
மஹாதேவியாரு 


ம்‌ பிற[ந்தருளின] இருநக்ஷதி ...... அலு தோறுஞ்‌ சதையத்‌ 


திருநாளுக்‌ 

குள... நிலங்கொண்டு நிவத்தஞ்‌ செய்த கல்வெட்டுப்‌ 
[படி 

உ... ஃ. தறின்படி நிலமும்‌ பழம்‌ படி நிலமும்‌ உட்பட [நி]ல 

ன்‌ 0 ந... கீழ்‌ இந்நிலம்‌ ஒன்பது மாவரை அரையே மூன்று 

மாவும்‌ இருபத்தொந்ராவது முதல்‌ சந்திராதித்ய . . . . .. 

ப்பதாகத்‌ தேவகந்மிகள்‌ பாற்‌ கொண்ட காசு ௫ இக்காசு 
பதினைஞ்சும்‌ இவ்‌இருப 

த்தொன்றாவது வைகாசித்‌ திங்கள்‌ கொண்டு சந்ிராதித்தவற்‌ 
இச்சுட்டப்பட்ட 

நிலன்‌ வ ௩ ௪ ங்கீழ்‌ .. - இறையிழிச்சிக்‌ குடுத்தோம்‌ ஸ்ரீபுகலூர்‌ 

மஹாதேவர்க்குப்‌ பனையூர்‌ நாட்டு ப்ரம்ம டக காரோடு 
சேரி ஸபையோம்‌ இ 

து பந்மாயேஸ்வரர்‌ ரக்ஷை 


த. நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌: 342/ 1978 


மாவட்டம்‌ : 


வட்டம்‌ : 
ஊர்‌ : 
மொழி 2 
எழுத்து : 
அரசு : 


மன்னன்‌ : 


இடம்‌ t 


குறிப்புரை : 


தஞ்சை ஆட்சி ஆண்டு : 22-ஆவது 
நன்னிலம்‌ வரலாற்று ஆண்டு : இ.பி. 1007 
ருப்புகலூர்‌ 

இருப்பு இந்தியக்‌ கல்வெட்டு 

i ட ்‌ 55/1927-28 
தமிழ்‌ ஆண்டு அறிக்கை 
தமிழ்‌ முன்‌ பதிப்பு: — 
சோழர்‌ 


எண்‌ 


ஊர்க்‌ கல்வெட்டு ்‌ ள்‌. 
முதலாம்‌ இராஜராஜன்‌ 


அக்னீஸ்வரர்‌ கோயில்‌ கருவறை வடபுறம்‌ நான்முகனின்‌ கீழ்புறம்‌ உள்ளது. 


முதலாம்‌ இராஜராஜ சோழனின்‌ மெய்8ர்த்தியுடன்‌ தொடங்கும்‌ இக்கல்வெட்டின்‌ 
மெய்£ர்த்தி பகுதி மட்டுமே இடைத்துள்ளது. பிற்பகுதி காணப்படவில்லை. ஸ்ரீ 
புகலூர்‌ சபையோர்‌ பற்றி குறிக்கப்பட்டுள்ளது. நிலம்‌ இறையிலி செய்து கொடுத்த 
செய்தியைக்‌ குறிப்பனவாக இருக்கலாம்‌. 


கல்வெட்டு: 


1 திருமகள்‌ போலப்பெருநிலச்‌ செ 
2 ல்வியுந்‌ தனக்கேயுரிமை பூண்டமை மனக்‌ 
கொளக்‌ காந்தளூர்ச்சாலை கலமறுத்‌ 
தருளி வேங்கைனாடுங்‌ கங்கபாடியுந்‌ தடிகைபாடியு நுளம்பபா 
டியுங்‌ குடமலைநாடுங்‌ கொல்லமுங்‌ கலிங்கமும்‌ எண்டிசை புகழ்‌ 
தர ஈழமண்‌ 
5 . . ல்‌ வென்றித்‌ தண்டாற்‌ கொண்டு தந்னெழில்‌ வளர்‌ ஊழி 
யுளெல்லா யாண்டும்‌ தொழிதக 
6 . ௨... [ர] செழியரைத்‌ தேசு கொள்‌ ஸ்ரீ கோவிராஜராஜகேஸரி 
பந்மரான ஸ்ரீ ராஜராஜ தேவர்க்கு யாண்டு உம[௨] 
7 . ௨... வளநாட்டுப்‌ பனையூர்னாட்டு தேவதான ப்ரம்மதேயம்‌ 
ஸ்ரீ புகலூர்‌ ஸபையோம்‌ . . . . 


த. நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 343 / 1978 


மாவ௩உம்‌ : 
வட்டம்‌ : 
ஊர்‌ 2 
மொழி: 
எழுத்து : 
அரசு : 


ஐன்னன்‌ 2 


இடம்‌ : 


குறிப்புரை : 


கல்வெட்டு: 


தஞ்சை ஆட்சி ஆண்டு : 5-ஆவது 

நன்னிலம்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி. 1056 
திருப்புகலூர்‌ ர 

தமிழ்‌ இந்தியக்‌ ப்‌ | 57/1927-28 

ஆண்டு அறிக்கை : 

மிம்‌ 

டும்‌ முன்‌ பதிப்பு : க 

சோழர்‌ 
இரண்டாம்‌ இராஜேந்திரன்‌ த்‌ கல்வெட்டு 16 த 

எண்‌ 
J 

அக்னீஸ்வரர்‌ கோயில்‌ கருவறை மேற்குப்‌ புற ஜகதியில்‌ உள்ளது. 
இரண்டாம்‌ இராஜேந்திரனின்‌ ஐந்தாம்‌ ஆட்சியாண்டில்‌ வேளூருடையான்‌ பாரத்தக. 
அருமொழியாந. டட. தாநி பல்லவரையன்‌ என்பவன்‌ இவ்வூர்‌ கோயிலுக்கு 
நிவந்தம்‌ செய்த செய்தியும்‌ விட்டந்‌ காடவர்‌ என்பவன்‌ இக்கோயிலுக்கு நிவந்தமாக 
காசுகள்‌ வழங்கிய செய்தியும்‌ கூறப்பட்டுள்ளன. மெய்க்கீர்த்தியுடன்‌ தொடங்கும்‌ 
இக்கல்வெட்டின்‌ ஆரம்பமும்‌ இறுதியும்‌ சிதைந்து காணப்படுவதுடன்‌ இடையேயும்‌ 
சிதைந்து உள்ளது. 

1 © உட [அ அ அ உ 6. உட 

2 ஒட டட டட உட ௨. ஒட்டி ° க த ட ட உ உ ஓ. ஓர 

2 உ + 6 6 வ °% ௪.௨ * உ & ¢ © 5 6 0° வவ வ. 

4 த தன ன ந ள்‌ லபல 

5 . . ஆஹவமல்லந்‌ புறட 

6 ட்டோட அவன்‌ ஆதையும்‌ குதி 

7 ரை ஓட்டக நிறைகளும்‌ மலிந்தும்‌ 

8 அடங்கிய , . . கொண்டு 

9 . பண்ணி வீரஸி[ம்‌] 
10 ஹாஸநத்து வீற்றி[ருந்தருளிந] கோப்பரகேஸே[ரி] 
11 பன்மராந உடையார்‌ [ஸ்ரீ] ராஜேந்திர தேவ 
12 க்கி யாண்டு [௫] ஆவது க்ஷ்திரியசிகாமணி வளதா 


(திருபிபனம்‌) 


ழ்‌ ம்‌ 
தவத 


13 
14 
15 
16 
17 
18 
19 
20 
21 
22 
24 


ட்டு பநையூர்‌ நாட்டு ஸ்ரீ புகலூர்‌ தேவர்க்கு தி 

ரு நா[ளொ]ன்றுக்கு விஜை/ய]*ராஜேந்திர வளநாட்டு 
[புலியூர்‌ நாட்டு [வேJளுருடையாநழ்‌ பாரந்‌[த] 

க அருமொழியாந ௮ . காரள தாநி பல்ல 


வரையந்‌ . . . பண்டாரத்து . துக்கு நிமந்தஞ்‌ செய்த 


சில்‌ தேவதாந பிரம்மதேயம்‌ ஸ்ரீ புகலூர்‌ மகாசடை[யிடம்‌] 
 ண்டாரத்து தேவகந்மிகள்‌ கைய்யால்‌ கொண்ட . .. . 

கொண்ட பரிசாவது விட்டந்‌ காடவர்‌ பக்க(£)ல்‌ காசு . , . . 

பத்தும்‌ இந்நி[லங்]களும்‌ ...... வைகாசி... 

த்து காசு... திராதி தேவர்‌ பண்டாரத்தே ஒடுக்க ௧கடஃ௨.......... 


த. நா. தொ, ஆய்வுத்துறை 


தொடர்‌ எண்‌ : 344/ 1978 


மாவட்டம்‌ : தஞ்சை ஆட்சி ஆண்டு : ய 
வட்டம்‌ : நன்னிலம்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி. 10-ஆம்‌ . 
நூற்றாண்டு 

ஊர்‌ 2 ருப்புகலூர்‌ 
கிருப்புகலூ இந்தியக்‌ கல்வெட்டு 

மொழி : தமிழ்‌ ஆண்டு அறிக்கை னது 

எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு: ஸல்‌ 

டல்‌ சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு ச 

மன்னன்‌ 2 முதலாம்‌ இராஜராஜன்‌ ட 

இடம்‌ 2 அக்னீஸ்வரர்‌ கோயில்‌ கருவறை வட்புறச்சுவர்‌ நான்முகன்‌ கோஷ்டத்திற்குச்‌ 
மேற்கு 


குறிப்புரை : முதலாம்‌ இராஜராஜன்‌ ஆட்சிக்‌ காலத்தினைச்‌ சேர்ந்த இக்கல்வெட்டில்‌ இவ்வூர்‌ 
கோயில்‌ சிவபிராமணர்கள்‌ குறிக்கப்படுகிருர்கள்‌. பெண்‌ ஒருத்தியால்‌ நிவந்த 
மாக கொடுக்கப்பட்ட காசுகளைப்‌ பெற்றுக்‌ கொண்டு கோயிலுக்கு விளக்கெடுத்த 
செய்தியைக்‌ கூறுபவையாக இருத்தல்‌ வேண்டும்‌. கல்வெட்டு ஆரம்பமும்‌ முடிவும்‌ 
இன்றி இடையிடையேயும்‌ மிகவும்‌ சதைவுடன்‌ காணப்படுகிறது. 


கல்வெட்டு : 


NM OO AN 


சிவப்பிரா 


௨ காந்தளூர்சாலை . . . . தருளி வேங்கை நாடும்‌ 

த தடிகைபாடியும்‌ குடமலை நாடும்‌ கொல்லம்‌ க[லி]ங்க 
டு ஈழமண்டலமும்‌ இரட்டபாடி ஏழரை லக்கமும்‌ தி... 
௨௦௦௨ தேசு கொள்‌ எல்லா யாண்டு தொழுதகவி 

வி ராசகேசரிபன்மரான ஸ்ரீராஜராஜதேவர்க்கு . . 
, _௩ஆவ , ,  . ணி வளநாட்டு [பநைர]யூர்‌ நாட்டு ஸ்ரீபுகலூர்‌ 


மணர்‌ கூத்த , . கப்ப . . , கூத்த[னான]ச்‌ தன்‌ தெய்‌ வலப 


ம 


.. . நீல்லகண்டன்‌ . 


. . காடனை முது கண்ணாக உடைய வன்‌ 


10 டட துண்ணா நீலகண்டன்‌ பரம . . ௯. 


(திருப்பவும்‌) 


ll 


' 13 : 


14 
15 


இல்‌ படப்‌ காசு முப்பத்து , . . 
எங்கள்‌ நாளும்‌ காணியும்‌ அனுபவிப்பதாக 
ம்‌ . , முப்பதின்‌ கலமாக ஆ. , 


உ கால . 


த. நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 345/1978 


மாவட்டம்‌ : தஞ்சை ஆட்சி ஆண்டு: 19-ஆவது 
வட்டம்‌ : நன்னிலம்‌ த _ வரலாற்று ஆண்டு : கி. பி. 1004 
ஊர்‌ : திருப்புகலூர்‌ 


இந்தியக்‌ கல்வெட்டு | 


மொழி : தமிழ்‌ தண்டு அளிக்க ர்‌ 59/1927-28 
எழுத்து: தமிழ்‌ ்‌ ்‌ 
முன்‌ பதிப்பு ண 
அரசு : சோழர்‌ 
மன்னன்‌ : முதலாம்‌ இராஜரா ஜன்‌ ஊர்க்‌ கல்வெட்டு | ல 
எண்‌ 
உம்‌: அக்னீஸ்வரர்‌ கோயில்‌ கருவை வடபுறச்‌ சுவர்‌ ரன்முகன்‌ கோஸ்ட்த்தின்‌ 
௬ 5 பூத த்‌ மு வத 


மேற்குப்‌ புறம்‌ (49ஐ தொடர்ந்துள்ளது) 


குறிப்புரை : முதலாம்‌ இராஜராஜ சோழனின்‌ பத்தொல்பதாம்‌ ஆட்சியாண்டில்‌ இவ்வூர்‌ 
வெள்ளாளன்‌ ஒருவன்‌ சந்தி விளக்கு ஒன்றும்‌ சிறுகாலை விளக்கு ஒன்றும்‌ எரிக்கத்‌. 
தானமாகக்‌ கொடுத்த செய்தி கூறப்பட்டுள்ளது. இக்கோயில்‌ சிவபிராமணன்‌ 
குறிக்கப்ப்டுகரான்‌. எனவே அவன்‌ அவ்விளக்குகள்‌ எரிக்க ஒப்புக்‌ கொண்ட 
செய்தி கூறப்பட்டிருத்தல்‌ வேண்டும்‌. 


கல்வெட்டு: 


மே நே 18 இ டெ. டே. மி்கு வ 


hs 
ஓ 


ஸ்வஸ்திஸ்ரீ இருமகள்‌ போலப்‌ பெருநிலச்‌ செல்வியுந்‌ 
தநக்கேயுரிமை பூண்டமை மனகொளக்‌ 
காந்தளூர்‌ சாலை கலமறுத்தருளி வேங்கை 
நாடு கங்க பாடியும்‌ தடிகை பாடியும்‌ நுளம்பாடி 
யும்‌ குடமலை நாடும்‌ கொல்லமும்‌ கலிங்கமு 
. உ ண்டிசை புகழ்‌ ஈழமண்டலமும்‌ திண்‌ 
டிறல்‌ வென்றித்‌ தண்டாற்‌ கொடு தந்நெழில்‌ பரயூழியு* 
..... உ. யாண்டும்‌ தொழுதிகை விளங்கு 
யாண்டே செழியரைக்‌ தேசுகொள்‌ ஸ்ரீ கோ 


விராஜசேகரி பன்மராந ராஜராஜதேவற்கு யாண்டு 
பத்தொன்பதாவது 





(திருப்பவும்‌) 


11 


12 


13. 
14 


15 
16 
17 


“. க்கு சிறுகாலை விளக்கொன்றும்‌ . . . 


மும்மு[டி*]ச்‌ சோழ வளநாட்டுப்‌ பனையூர்‌ நாட்டு[த்‌] தேவதாந 
இறையிலி ஸ்ரீபுகலூர்‌ 

சிவப்ராமணன்‌ காஸ்யபன்‌ . . . . தனேந்‌ இவ்வூர்‌ வெள்ளாளன்‌ 
. மஹாகோ[பப்‌] பெருமாளுக்கு எரிப்பதான சந்தி விள: 

த விளக்கு . .. .. உட எண்ணையாக 


இட்ட ரிது ளி இட இலது, க்கம்‌ இ த ப்ப இ பது 





= 


*“வளரூழி” எனப்‌ படிக்கவும்‌, f 


த. நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 346/ 1978 


மாவட்டம்‌ : 
வட்டம்‌ 2 
ஊர்‌ : 
மொழி : 
எழுத்து : 
அரசு : 


மன்னன்‌ : 


இடம்‌ : 


குறிப்புரை : 


கல்வெட்டு 


தஞ்சை ஆட்சி ஆண்டு : 22-ஆவது 
நன்னிலம்‌ வரலாற்று ஆண்டு : இ.பி. 1008 
திருப்புகலூர்‌ 2 a 

i ந்தியக்‌ கல்வெட்டு 

தமிழ்‌ 4 ப்‌ றக்க 62/1927-.28 

மிம்‌ 
த ன்‌ : முன்‌ பதிப்பு : ட 

சாழா 
முதலாம்‌ இராஜராஜன்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 1 ச 

எண்‌ ] ‘ 


அக்னீஸ்வரர்‌ கோயில்‌ கருவறை வடபுற அதிட்டானத்தில்‌ உள்ளது, 


முதலாம்‌ இராஜராஜ சோழனின்‌ இருபத்து மூன்றாம்‌ ஆட்சியாண்டில்‌ அவனுடைய: 
தேவியான பஞ்சவன்‌ மாதேவியாருடைய வேளத்துப்‌ பெண்டாட்டி ஒருத்தி 
கோனப்‌ பெருமாளுக்கு ஒன்பது பொற்பூ செய்து அளித்த செய்தி கூறப்பட்டுள்ளது. 
அவள்‌ சத்துரு பயங்கரத்‌ தெரிஞ்ச வேளத்துப்‌ பெண்டாட்டி எனக்குறிப்‌ 
பிடப்பட்டுள்ளாள்‌. அவள்‌ செய்தளித்த பொற்பூக்களின்‌ எடை முக்கழஞ்சே 
மஞ்சாடி எனக்கூறப்பட்டுள்ள து. 


1 ராஜராஜ ராஜதேவர்க்கு [யாண்‌]டு [௨ம௩] ஆவது ஸ்ரீ பஞ்ச 
வன்‌ மாதேவியா . 


2 . சத்துரு பயங்க[ர]த்‌ தெரி[ஞ்]ச வேளத்துப்‌ பெண்டாட்டி 
செல்வனாச்சம்‌ 
3 ஸ்ரீ . . . கோனப்‌ பெருமாளுக்கு சார்த்தயருள இட்ட பொற்பூ 
[வின்பது . . . . சேய்‌ மஞ்சாடியு . . . , கல்லால்‌ பெ 
கனா பொன்‌ ந . ௯ முக்கழஞ்சே மஞ்சாடி இது பந்மாஹேஸ்‌ 
வர 
6 ௨ரகை்ஷை மேற்படியார்‌ சார்த்தியருள இட்ட [மகுமத்த மருகள்‌7 


7 ரக்ஷை 


த. நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 347 1 1978 


மாவட்டம்‌ 7 
வட்டம்‌ ; 
ஊர்‌ ; 
மொழி ர 
எழுத்து : 
அரசு 8 


மன்னன்‌ : 


இடம்‌ ! 


குறிப்புரை : 


கல்வெட்டு: 


தஞ்சை ஆட்சி ஆண்டு 2 தத 
தன்னிலம்‌ வரலாற்று ஆண்டு ! இ, பி. 10-ஆம்‌ 
திருப்புகலூர்‌ எக்கா 
ட்‌ இந்தியக்‌ சல்வெஃ்டு | 01 1927-28 
குமிழ்‌ ஆண்டு அறிக்கை 
தட்‌ 
ள்‌ அன மூன்‌ பதிக்டு : oF 
சாழர்‌ 
ட ஊர்க்‌ கல்வெட்டு | i 
எனை 


அக்னீஸ்வரர்‌ கோயில்‌ கருவறை வட்புற அதிட்டானத்தில்‌ உள்ளது. 


இக்கல்வெட்டில்‌ மன்னன்‌ பெயர்‌ கூறப்படவில்லை. முதலாம்‌ இராஜராஜன்‌ 
காலத்தைச்‌ சேர்ந்ததாக இருக்கலாம்‌. இவ்வூர்‌ கோயிலுக்கு பூலோக மாணிக்கச்‌ 
சதுர்வேதி மங்கலத்து, சபையார்‌ ஒன்பது பொன்னும்‌, பெண்டாட்டி ஊரன்‌ 
பொன்னம்பலம்‌ இருகழஞ்சும்‌ ஆக மூன்று கழஞ்சு மூன்று மஞ்சாடியில்‌ பொற்‌ பூ 
ஒன்று செய்த செய்தியும்‌, பெண்டாட்டி ஊரன்‌ பொன்னம்பலத்திடம்‌ காசுகள்‌ 
பெற்று கொண்டு கூத்தந்நாச்சன்‌ என்பவன்‌ ஒரு சந்தி , விளக்கு எரித்த செய்தி 
யும்‌ கூறப்பட்டுள்ளது. 


ஸ்வஸ்திஸ்ரீ இத்தேவர்‌ கன்மியா[ன] னாயநா[ர்‌] 

ஆழ்வார்க்கு பூலோக மாணிக்கச்‌ சதுர்வேதி மங்கலத்து 

சவையார்‌ இட்ட ஒன்பது மா[ரி] பொன்‌ கழைந்தும்‌ கோயி 

. ..மஞ்சாடியும்‌ பெண்டாட்டி ஊரன்‌ பொன்னம்பலம்‌ இட்ட 

செம்பொன்‌ 

5 இருகழைந்தும்‌ ஆக பொன்‌ முக்கழைஞ்சே மூன்று மஞ்சாடியிற்‌ 
பொற்‌ பூ 

6 ஒன்று இவனே இட்ட பொற்பூ ௧.... பொன்‌ கழைந்து 

7 ௨ தூ கூத்தந்‌ நாச்சனேன்‌ பெண்டாட்டி ஊறன்‌ பொன்னம்‌ 
பலத்திடை காசு கொண்டு 

8 ஆழ்வார்‌ கோணற்‌ பெருமாளுக்கு இரவை ஸந்தி ஆ[க]தி பட 
வாறெதும்‌ [ஆக] ஸ்ரீ 

9 கோடு மடங்குளவும்‌ ஒருச்‌ செவிடு எண்ணையால்‌ ஸந்தி விளக்கு 

ஒன்று 


[1 ஷே ம வ 


த. நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌: 348/ 1978 


மாவட்டம்‌ : 
வட்டம்‌ : 
ஊர்‌ 2 
மொழி : 
எழுத்து : 
அரசு £ 


மன்னன்‌ : 


இடம்‌ : 


குறிப்புரை : 


குஞ்சை ஆட்சி ஆண்டு 2 22-ஆவது 
நன்னிலம்‌ வரலாற்று ஆண்டு : இ.பி. 1007 
திருப்புகலூர்‌ 
்‌ ந்‌ தியக்‌ கல்வெட்டு 
தமிழ்‌ க்ளா அறிக்கை, | 65/1927-28 
மிழ்‌ 
க்‌ முன்‌ பதிப்பு : — 
சோழர்‌ 
முதலாம்‌ இராஜராஜன்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 1 ந 


எண்‌ ] 


அக்னீஸ்வரர்‌ கோயில்‌ கருவறை மேற்புற அதிட்டானம்‌ 


முதலாம்‌ இராஜராஜசோழனின்‌ இருபத்தியிரண்டாம்‌ ஆட்சியாண்டில்‌ இவ்வூர்க்‌ 
கோயிலுக்கு வெள்ளாளன்‌ ஒருவன்‌ சந்தி விளக்கு ஒன்றுக்கும்‌ இறைவனுக்கு 
அமுது படைக்கவும்‌ தானம்‌ வழங்கிய செய்தி குறிக்கப்பட்டுள்ளது. கல்வெட்டின்‌ 
பிற்பகுதி சிதைவுடன்‌ காணப்படுகிறது. 


கல்வெட்டு : 


1 ஸ்வஸ்இஸ்ரீ திருமகள்‌ போலப்‌ பெருநிலச்‌ செல்வி[யுந்‌] குனக்கே 
உரிமை பூண்‌ 

2 டமை மனக்கொளக்‌ காந்தள்ளூர்‌ சாலை கலமறுத்தருளி . . . . 

3 ங்கமும்‌ எண்டிசை புகழ்தர ஈழமண்டலமும்‌ இரட்டபாடி 
ஏழரை இலக்கமுஞ்‌ திண்டிறல்‌ [வென்றித்‌ தண்டாற்‌] 
கொண்டு தன்‌[னெ] 

4 மில்‌ வளர்‌ ஊழியுள்‌ எல்லா யா[ண்‌]டு தொழுதெழ விளங்கும்‌ 
யாண்டு செழியரைத்‌ தேசுகொள்‌ ஸ்ரீகோராஜகேசரி 
பன்மராகிய ஸ்ரீராஜரா 

5 ஜதேவர்க்கு யாண்டு இருப்பத்திரண்டாவது க்ஷ்திய சிகாமணி 
வளநாட்டு பநையூர்‌ நாட்டு தேவதாந இறையிலி ஸ்ரீபுகலூர்‌ 


உடையார்‌ கோன 


(திருப்பவும்‌) 


10 
11 


உ உ ௮. ஆனார்‌ இட ட 


ணனாட்டுப்‌ லன்‌ இருக்கும்‌ வெள்ளா[ளரந்‌. 


இருமுடவன்‌ கெ. 


ய்யும்மளவும்‌ வைத்த த விளக்கு ஒந்று 


..... அத்தயாமம்‌ அ[முது] செயுமளவுஞ்‌ செ 


கல பாரத்துவாசி கூத்தனாச்சன்‌ கொண்ட 


க்கும்‌ பலிசை . . . சந்திராதித்‌ 


பன்மாஹேஸ்வர ரக்ஷை 


த. நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 349 / 1978 


மாவட்டம்‌ : 
வட்டம்‌ : 
ஊர்‌ 2 
மொழி : 
எழுத்து : 
அரசு £ 


மன்னன்‌ : 


இடம்‌ : 


குறிப்புரை : 


தஞ்சை ஆட்சி ஆண்டு : [1] 9-ஆவது* 
நன்னிலம்‌ வரலாற்று ஆண்டு : கி. பி. 1004 
திருப்புகலூர்‌ இத்தி க 
5 ந்‌ தியக்‌ கல்வெட்டு 

தமிழ்‌ ண்டு அறிக்க | 58/1927-28 
தமிழ்‌ . 
சோழர்‌ க்கு ப்‌ த 

முதலாம்‌ இராஜராஜன்‌ ன வட்ல ்‌ 54 

சீ 


அக்னீஸ்வரர்‌ கோயில்‌ கருவறை மேற்கு, தெற்கு அதிட்டானப்‌ பகுதியிலுள்ள து. 


முதலாம்‌ இராஜராஜசோழனின்‌ பத்தொன்பதாம்‌ ஆட்சியாண்டில்‌ இவ்வூர்‌ 
கோயிலுக்குச்‌ சந்தி பூஜைக்கு இருவமிர்தும்‌ கறியமுதும்‌ படைக்க ஒரு நாளைக்கு 
எவ்வளவு நெல்‌ பயன்படுத்தப்பட்டது எனக்‌ கூறப்பட்டுள்ளது. கல்வெட்டு 
மிகவும்‌ சிதைந்த நிலையிலுள்ளது. முடிவும்‌ சிதைந்து காணப்படுகிறது. இக்கல்‌ 
வெட்டில்‌ முற்றுப்புள்ளியாகக்‌ குத்து விளக்கு ஒன்று வரையப்பட்டுள்ளது 
சுவையுடையது. 


கல்வெட்டு : 


1 ஸ்வஸ்திஸ்ரீ திருமகள்‌ போலப்‌ பெருநிலச்‌ செல்வியுந்‌ தனக்கே 
யுரிமை பூண்டமை மனக்கொள 

2 காந்தளூர்‌ சாலை கலம்‌ மறுத்தருளி வேங்கைனாடுங்‌ . . ..... 
தடிகை பாடியும்‌ னுளம்‌ 

3 ப பாடியும்‌ குடமலை நாடுங்‌ கொல்லமுங்‌ கலிங்கமும்‌ எண்டிசை 
புகழ்‌ [தர] ஈழமண்டலமும்‌ திண்டிறல்‌ 

கீ வென்றித்‌ தண்டாற்‌ கொண்டு தன்னெழில்‌ வ/[ளருழி]யுள்‌ 
ளெல்லா யாண்டுந்‌ தொழுதக விளங்கும்‌ யாண்டே 


செழியரைத்‌ 
6 ப்பேதி மங்கலத்து விச்சிகாமுகச்சேரி குண்டுர்‌ அங்கி . . . மார்க்‌ 
இரம வித்தனாந பொற்‌ காசில்‌ சண்டேஸ்வர . . . வைத்த 
7  . - தேவர்க்கு , . ஸந்தி திருவமுர்‌ துக்கு அரிசி இருநாழி 
[க்கு] நெல்லு அஞ்ஞாழியும்‌ கறியமுது ஒன்றுக்கும்‌ [அடைக்‌ 
காயமுதுக்கு] 


(திருப்பவும்‌) 


8 


70 
11 
12 
18 
14 


15 
16 


நெல்லு மூ[வா*]ழாக்கு . 


- நெல்லு ஜஞ்ஞாழி மூ[வா*]ழாக்‌ 


காக இரண்டுக்கு வந்த 5 நெல்லு இருபத்‌ . . . ராக... லேய்‌ 


இரு தூணிக்கு . . . .. காணி 


லு அறுபத்‌ . . . ஒரு கலம்‌ அறு .... தேய்‌ கலமும்‌ 


சந்திராதித்தவற்ப்‌ ப . . . இடையாற்றில்‌ பலிசைய்‌ . , . . 


ச நெல்லு . . . . தொருகல . . . தூணியும்‌ ஓராண்டைக்கு 


வேண்‌ .. . மாக . . . ஆட்டாண்டு தோறும்‌ சந்திராதித்‌ 


அமுது செய்‌ ... சொந்‌ 


கடவோமாநோம்‌ தேவர்‌ கந்மிகளோம்‌ அரைய , . 


. இது பன்மாஹேஸ்வர ரக்ஷை* . . , மை பொற்‌ கோயி 


உட ஓ டட உட உட 


ண்டு இடுவத ..... - இக்காசு [பன்‌]னிரண்‌[டு] 
ண்ணூற்று அறு ,;.. கலம்‌ இந்நெல்லு .. 


ப அ சச ரர ர ர ர ர ர ட } 


ப ர ரர ர ர ர த ர த ச ப. 


காசு 








* ஆட்சியாண்டு இந்‌ இயக்கல்வெட்டு அணக திக்கையின்‌ படி தரப்பட்டுள்ள து. 
தக குத்து விளக்கு பொறிக்கப்பட்டுள்ள து. 


த. நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌: 350/ 1978 


மாவட்டீம்‌ : தஞ்சை ஆட்சி ஆண்டு : 20-ஆவது 
வட்டம்‌ : நன்னிலம்‌ வரலாற்று ஆண்டு : தி.பி. 1032 
ஊர்‌ 2 திருப்புகலூர்‌ 


இந்தியக்‌ கல்வெட்டு 


ம்‌ ்‌ 61/1927- 
மொழி: தமிழ்‌ ஆண்டு அறிக்கை த 
எழுத்து: தமிழ்‌ முன்‌ பதிப்பு: - 

அரசு : சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு | ள்‌ 

மன்னன்‌ : முதலாம்‌ இராஜராஜன்‌ த 

இடம்‌ : அக்னீஸ்வரர்‌ கோயில்‌ கருவறை மேற்குப்புற அதிட்டானத்தில்‌ உள்ளது. 


குறிப்புரை : இக்கோயில்‌ சிவபிராமணர்கள்‌ இருபத்தைந்து காசுகள்‌ பெற்றுக்கொண்டு இனம்‌ 
உழக்‌ கெண்ணையால்‌ நந்தாவிளக்கு எரிப்பதற்கு ஒப்புக்கொண்ட செய்தி கூறப்‌ 
பட்டுள்ளது. விளக்கின்‌ நிறையும்‌ கூறப்பட்டுள்ளது. 


கல்வெட்டு: 


ஸ்ரீ கோவிராஜராஜராஜகேஸரி வர்மரான ஸ்ரீ ராஜராஜ தேவர்‌ 
க்கு யாண்டு இருபத்து . . . 

க்ஷத்திரி சிகாமணி வளநாட்டுப்‌ பனையூர்‌ நாட்டுத்‌ தேவதாந 
இறையிலி ஸ்ரீ பு[கலூர்‌] . . . 


ணன்‌ பாரத்வாஜி வாய்மூர்‌ . . . . ம்‌ பாரத்வாஜி புகலூர்‌ 
மஞ்சக்குடிக்‌ கூத்தன்‌ . . 

. ௨... கூத்தன்‌ தேசியப்பட்டனும்‌ இக்குடி . . . ம்‌ இக்குடித்‌ 
திவாகரன்‌ . . . 

ட சிவப்பிர . . . . மணி கணவதி பொன்னெழு ...... 


லால்‌ நிறை ௮௪௩௰ ந பலமும்‌ மேல்படி சாலைக . யத்‌. . 
ன்‌ பலமும்‌ ஆக வெண்கலநிறை தொளாயிரத்தொரு பத்து ஒரு 


பல. உ 


பல . . லால்‌ நிறை இ ௪௩௰௭ பலம்‌ மேல்‌ படி . . . லைக்கு 
சொ... 


(திருப்பவும்‌) 


10 


11 : 


12 


13 
14 


15 
16 
17 
18 
19 


ப்ப இ. . ப்பலமாக . . . வும்‌ சந்திராதித்தவற்‌ . . . 
.  பன்மாஹேஸ்வர ...... ... 


. எழுவது . . . ௨. ப 
ஒரு திருநொந்தா விளக்கு எரிக்க கொண்ட. காசு இருபது இக்‌ 
காசு, .. 
. வாமூர்‌ கோலும்‌ . . . வொரு மாப... . வதனை 
இ விருவரும்‌ . . . எண்ணை ஆழாக்கும்‌ இக்குடி . . . த்த ' 
இச்‌ ௪ 
[சமைத] வெப்பட்டனும்‌ . . . ரும்‌ திவாகரன்‌ கூத்தாடியும்‌ 
கொல்ல த பவ்ய கொண்ட காசு ....... | 


“டட மீட்டு மெண்ணை ஆழாக்கு மா , . எண்ணை உழக்கு 
எரிப்போமானோ இவ்வனைவோம்‌ நாள்‌ . . . மியு மன ; .. 


. கன்மிகளோம்‌ திரு . . அரைய. . . . த்து செய்தும்‌ 
கலம்‌ . , . இவ்வனைவோம்‌ இது [பன்‌] :மாயே [ஸ்வரரனக்ஷ] 


த. நா. தொ. ஆய்வுத்துறை 


மாவட்டம்‌ : 
வட்டம்‌ : 
ஊர்‌ : 
மொழி : 
எழுத்து : 
அரசு ்‌ 


மன்னன்‌ : 


இடம்‌ 7 


குறிப்புரை : 


கல்வெட்டு 


தொடர்‌ எண்‌ : 351 / 1978 
தஞ்சை ஆட்சி ஆண்டு : 2-ஆவது 
ம்க்‌ வரலாற்று ஆண்டு : இ. பி. 10-ஆம்‌ 
திருப்புகலூர்‌ நூற்றாண்டு 
i Sa 70[1927-28 
தமிழ்‌ ஆண்டு அறிக்கை [1927- 
த்‌ 
எத்‌ முன்‌ பதிப்பு அ 
சோழர்‌ 
கோராஜகேஸரி ஊர்க்‌ கல்வெட்டு 56 


எண்‌ 


அக்னீஸ்வரர்‌ கோயில்‌ கருவறை தென்புற அதிட்டானத்தில்‌ உள்ளது. 


கல்வெட்டின்‌ பிற்பகுதி தக்ஷிணாமூர்த்திக்கு கட்டிய கட்டிடத்தனால்‌ மறைந்து 


விட்ட்து. எழுத்துக்கள்‌ அழகுப்படுத்தி எழுதப்பட்டுள்ளன. 


ஸ்வஸ்திறீ கோராஜகேளரிவர்மரீர்க்கு] யாண்டு இரண்டாவது 
ஸ்ரீபுகலார்‌ தேவர்க்கு 

செய்யக்‌ குடுத்த வெள்ளியின்‌ தளிகை ஒன்று னிறை அறுனூற் 
றெண்‌ . .. 

கேஸரி வர்மற்க்கு யாண்டு ௨ஆவது ஸ்ரீ உத்தம சோழ 
தேவர்‌ தேவியார்‌ பட்டன்தாந [தொங்கியார்‌] 

த்‌ திருவாய்க்கு னிரமாநக்‌ குடுத்த வெள்ளிக்‌ கலசப்‌ பானை 
ஒன்று னி... 

பத்துனால்‌ கழஞ்சு இது பன்மாஹேஸ்வர ரக்ஷை 


த. நா. தொ. ஆய்வுத்துறை 


மாவட்டம்‌ : 
வட்டம்‌ : 
ஊர்‌ : 
மொழி : 
எழுத்து : 
அரசு : 


மன்னன்‌ : 


இடம்‌ 7 


குறிப்புரை : 


கல்வெட்டு 


தொடர்‌ எண்‌: 352/ 1978 
குஞ்சை ஆட்சி ஆண்டு : — 
நன்னிலம்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி. 11-ஆம்‌ 
ற்ரண்‌ 
த்வா நூற்றாண்டு 
இந்தியக்‌ கல்வெட்டு \ 
தமிழ்‌ ஆண்டு அறிக்கை ] - 
தமிழ்‌ 


முன்‌ பதிப்பு : — 


ஊர்க்‌ கல்வெட்டு 


எண்‌ 


|e 


அக்னீஸ்வரர்‌ கோயில்‌ அர்த்த மண்ட்ப தென்புற அதிட்டானப்‌ பட்டிகையில்‌ 
உள்ளது, 


கோலின்‌ நீளமும்‌ அகலமும்‌ இரு கோடுகன்‌ மூலம்‌ காட்டப்பட்டுள்ளது 
கோலின்‌ மொத்த நீளம்‌ 146 அங்குலம்‌ அல்லது 365 செமீ. இக்கோல்‌ 14 
பிரிவுகளாகப்‌ பிரிக்கப்பட்டதாகத்‌ தெரிகிறது. இதன்‌ பிரிவுகள்‌ உயர்க்கோடு.ஃ 
படுக்கைக்‌ கோடு, கூட்உல்குறி ஆகியவற்றால்‌ காட்டப்பட்டுள்ளன. மிகச்‌ சிறிய 
பிரிவு, கோலின்‌ நீளத்தில்‌ 14ல்‌ 1 பங்காகும்‌. 


1 இது இவ்வூர்‌ நில மளந்த கோல்‌ ௧ ௨ 


த. நா. தொ, ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 353 / 1978 


மாவும்‌ : தஞ்சை ஆட்சி ஆண்டு : பகு 
வட்கீம்‌? தன்னிலம்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி. 14-ஆம்‌ 
ஊர்‌ : திருப்புகலூர்‌ அட்ட 
ன ட ரி இந்தியக்‌ கல்வெட்டு =. 
. தமிழ ஆண்டு அறிக்கை : 
எழுத்து : தமிழ்‌ ன்‌ 
மூன்‌ பதிப்பு: — 
அரசு : அல 
அல்‌? னி ஊர்க்‌ கல்வெட்டு 
pe 58 
இடம்‌ : சித்தர்‌ கோயில்‌ முன்‌ மண்டப 8ழ்புற அதிட்டானத்தில்‌ உள்ளது. [இப்பொழுது 


மண்டப மேற்பகுதி இல்லை] 


குறிப்புரை : சித்தர்‌ கோயிலில்‌ உள்ள முன்‌ மண்டபம்‌ செய்தவன்‌ பெயர்‌ கூறப்பட்டுள்ள து. 
வரிகளின்‌ ஆரம்பத்தில்‌ சில எழுத்துக்கள்‌ சிதைந்து விட்டன. 
கல்வெட்டு: 


1 . ௨ டாச கண்ட ராமன்‌ திருவம்பல பெருமாள்‌ 


2 வா நரலோக விருத மீகாமன்‌ செய்த திருமண்டபம்‌ 


த. நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌: 354 [ 1978 


மாவட்டிம்‌ : தஞ்சை ஆட்சி அண்டு : — 
வட்டம்‌ : நன்னிலம்‌ வரலாற்று ஆண்டு : இ.பி. 13-ஆம்‌ டன்‌ 
நூற்றாண்டு 
ஊர்‌ : ப்புகலூர்‌ 
அரு ்புக்கா இந்தியக்‌ கல்வெட்டு \ 
மொழி : தமிழ்‌ ஆண்டு அறிக்கை ] 
எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு : ன 
அரசு : சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு | Re 
மன்னன்‌ :  கோனேரின்மை கொண்டான்‌ எண்‌ 
இடம்‌ : சித்தர்‌ கோயில்‌ முன்மண்டப (அதிட்டானம்‌ மட்டும்‌ எஞ்சியுள்ளது) வடபுற 


அதிட்டானத்தில்‌ உள்ளது. 


குறிப்புரை : கோனேரின்மை கொண்டான்‌ ஆட்சி காலத்தில்‌ இவ்வூர்‌ திருப்புகலூருடையான்‌ 
தேவகன்மிகளுக்கும்‌, ஸ்ரீமாகேஸ்வரக்‌ கண்காணி செய்வார்களுக்கும்‌, கெநாயகம்‌ 
செய்வானுக்கும்‌, இக்கோயில்‌ திருப்பொய்கைக்கு மேலக்கரையில்‌ உள்ள திருக்‌ 
காமீஸ்வரமுடையார்‌ கோயிலுக்கும்‌ நிமந்தமாக பல்வேறு இடங்களில்‌ உள்ள 
நிலங்களை அந்தராயம்‌, பாட்டம்‌ உட்பட தேவதான இறையிலியாக கொடுத்த. 
செய்தி கூறப்பட்டுள்ளது. அதிகாரிகள்‌ பலரும்‌ கையெழுத்திட்டுள்ளனர்‌. 


கல்வெட்டு : 


1 ஸ்வஸ்திஸ்ரீ திரிபுவனச்‌ சக்கரவத்தி கோநேரிமெ கொண்டான்‌ 
குலோத்துங்க சோழவளநாட்டு உடையார்‌ திருப்புகலூர்‌ 
உடையார்‌ கோயில்‌ தேவ கன்மிக்கும்‌ ஸ்ரீமாகேஸ்வரக்‌ கண்‌ 
காணி செய்வார்களுக்கும்‌ கெநாயம்‌ செய்வ[ஈ]னுக்கும்‌ இத்‌ 
தேவர்‌ திருபொய்கைக்கு மேலக்‌ கரையில்‌ எழுந்தருளி 
இருக்கும்‌ உடையார்‌ திருக்காமீஸ்வரமுடையார்க்கு 
வேண்டும்‌ நிபந்தங்களுக்கு இறுப்பதாக தீன சிந்தாமணி 
நல்லூர்‌ சிவமாக சேகர நல்லூர்‌* என்று வேறு ர்பயரா] 
க நிலம்‌ அரையே இரண்டு மா அரைக்‌ காணியும்‌ புரவரி 
நல்லூர்‌ என்று வேறு/பிறிகிற] நிலம்‌ ஒன்பது மா முக்கா 

2 ணி அரைக்‌ காணியும்‌ செம்பியன்‌ தேவூரில்‌ நிலம்‌ இரண்டே 
இர[ண்‌*]டு மாவின்‌ கீழரையே முக்காணிக்கு சுங்கந்தவிர்த்த 
குலோத்துங்க சோழ தேவர்க்குப்‌ பதினாறாவது அளந்த படி 


(திருப்பவும்‌) 


“நீ(க)ங்கல்‌ நீக்கி நிலம்‌ ஒன்றே முக்காலே மும்மாவரையின்‌ 
கழரையே மூன்று மாவும்‌ உடையார்‌ திருப்புகலூருடையார்‌ 
கோயில்‌ திருக்‌ கேதாரமுடையார்‌ தேவதானம்‌ திருக்கேதார 
மங்கலத்து மாறித்‌ திறப்பு நிலம்‌ முக்காலே நாலு மா 
முக்காணி முந்திரிகைக்‌ கீழ்‌ எழு மாவும்‌ இருபத்தொன்றாவது 
முதல்‌ அந்தராயம்‌ பாட்டம்‌ உட்பட 

ட வ தேவதான இறையிலி ஆக இட்டும்‌ இந்நிலத்து செம்பியன்‌ 

தேவூரில்‌ இட்ட நிலத்துக்கு, முன்னிறை கட்டின படி 
தவிர்த்து காணிக்கடன்‌ வேலி ஒன்றுக்கு நெல்லு நூற்றுக்‌ 
கலத்தினால்‌ பத்தாறாக்கி அறுபதின்‌ கலமாக இறை கட்டியும்‌ 
இந்நிலத்துக்கு .காசு பாதி நெல்‌ பாதி ஆக்கியும்‌ தீன 
சிந்தாமணி நல்லூர்‌ சிவபாதசேகர நல்லூரென்றும்‌ வேறு 
[இறுக்கும்‌] நிலமாய்‌ இட்ட நிலத்துக்கு நெல்லுக்கு 
நெல்லும்‌ அந்த[ராய]மும்‌ [நீக்கி வந்த காசுக்கு இருபதின்‌ 
கலப்படியாய்‌ இறுத்து வருகிற ட வ. தேவ[ர்‌*]க்கு 
இறுக்கும்‌ நெல்லு 

4 ம்‌ அந்தராயம்‌ பாட்டத்துக்கு இறுக்கும்‌ படிகாசுக்கு வேண்டும்‌] 
நெல்லு நீக்கி நின்ற நெல்லு தேவர்க்கு இறுக்கக்‌ [கட]வ 
தாக வரியிலார்க்கும்‌ வரிக்சு கூறு செய்வார்களும்‌ எழுத்‌ 
திட்ட உள்‌ வரிதாகச்‌ சொன்னோம்‌ இந்நிலம்‌ இருபத்‌ 

. தொன்றாவது முதல்‌ அந்தராயம்‌ பாட்டம்‌ உட்பட இத்‌ 
தேவர்க்கு தேவதான இறையிலி ஆகக்‌ கைக்‌ கொண்டு 
நிவந்தஞ்‌ செலுத்தப்‌ பன்னுக எழுதினாந்‌ திரு மந்திர ஓலை 
[ராஜே]ந்திர சிங்க மூவேந்த வேளான்‌ இவை சேதியராயர்‌ 
எழுத்தென்றும்‌ இவை காலிங்கராயன்‌ எழுத்தென்றும்‌ இவை 
விழுப்பாதராயன்‌ எழுத்தென்றும்‌ இவை இலங்கேஸ்வர்‌ 
எழு[த்‌] 

5 தென்றும்‌ இவை காங்கேயராயன்‌ ' எழுத்தென்றும்‌ இவை 
இருபத்தொன்றாவது நாள்‌ “இருந ற்றெழுபத்தொன்ப இனால்‌ 
பிரசாத[ம்‌] செய்தருளின தரும கட்டளை உடையார்‌ இருப்‌ 
புகலூர்‌ உடையார்‌ கோயிலும்‌ புறம்பு உள்ள திருக்கோயில்‌ 
க(ள்‌)ளும்‌ காணி உடைய த/சீ]சாசாரியம்‌ பரமசோதி மறுளு 
வோனான சம்பந்தனான பொன்படுகுட்ட சூரி எழுத்து. 





* இவபாத சேகர நல்லூர்‌--என்‌ றிருத்தல்‌ வேண்டும்‌. 


Ny 


த, நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 355/ 1978 


மாவட்டம்‌ : 
வட்டம்‌ : 
ஊர்‌ : 
மொழி : 
எழுத்து : 
அரசு £ 


மன்னன்‌ : 


இடம்‌ : 


குறிப்புரை : 


தஞ்சை ஆட்சி ஆண்டு : வ 

நன்னிலம்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி. 12,18-ஆம்‌ 

திருப்புகலூர்‌ படுவ 
ச்‌ இந்தியக்‌ கல்வெட்டு | 

ழம்‌ ஆண்டு அறிக்கை | 

தமிழ்‌ 

சோழர்‌ அது 


ஊர்க்‌ கல்வெட்டு 


மூன்றாம்‌ இராஜராஜன்‌ ்‌ 
எண்‌ 


60 


வவ வசி 


சித்தர்‌ கோயிலில்‌ உள்ளது. 


மூன்றாம்‌ இராஜராஜன்‌ ஆட்சி காலத்தில்‌ பெருமாள்‌ புறத்து ஊரவர்கள்‌ இவ்வூர்‌ 
கோயிலுக்கு நிலன்‌ இறையிலி செய்து கொடுத்த செய்தி கூறப்பட்டுள்ளது. நிலத்‌. 
தின்‌ எல்லைகளும்‌ கையெழுத்திட்டவர்களின்‌ பெயர்களும்‌ குறிக்கப்பட்டுள்ளன . 


கல்வெட்டு : 


1 திரிபுவன சக்கரவத்திகள்‌ 6 ராசராச தேவற்கு யாண்டு , . 
ன்‌ னெதிராமாண்டு கும்ப நாய 


உ 


2 ப்‌ புகலூருடையார்‌ திருமடைவிளாகம்‌ ராசாக்கள்‌ தம்பிரான்‌ 
திருவீதியிலே மேலை . . . . பெருமாள்‌ பெரு ...... 

3 ஸ்வர தேவர்கன்மிகளுக்கு இன்னாட்டு எய்யின்னூர்ரின்‌ இரு 
மருவும்‌ . . . . .. பெருமாள்‌ புரத்து ஊரவரோம்‌ 


4 ருமாள்‌ வதிக்கு கிழக்கு நக [உருத]த்து குறுச்சி . உடையான்‌ 
பெரிய பெருமாள்‌ கரைக்கும்‌ [நடுவு] பட்ட௫ . , . 


5 ல்லை சிவண்ணந்‌ ராஜசேகர மங்கல தராயரும்‌ ஜய[துங்க] 


மங்கலத்தராயரும்‌ இத்துக்கு மேல்‌ . . . . பாற்‌ 
6 வடபாற்கெல்லை தானேந்திர . ..கு டட. ஆக இசைந்த 
இன்னான்‌ கெல்‌ , .. .. பா... நி ட்டை 


7 இறையிலி சேது குடுத்தோம்‌ உடையார்‌ வெலோக முடையார்‌ 
கோயில்‌ ஆதிரண்டேசுரதேவர்‌ கன்மிகளுக்கு எயிந்னூரான 
இருமா . . . துய்ய பெருமாள்‌ புரத்து . . . . 


(திருப்பும்‌) 


8 


10 


i 
12 


13 


14 


மேனோக்கிந மரமும்‌ கீழ்‌ நோக்கின கிணறும்‌ . ...யும்‌. . 


யும்‌ பொதுவாக போதாதிவும்‌ மற்றும்‌ எற்‌ 
பேற்ப்பட்ட பாகாசிரிய உரிமைகளும்‌ அகப்பட இறையிலி 

க்கு செம்பிலும்‌ கல்லிலும்‌ வெட்டிக்‌ கொண்டு சன்‌ 
திராதித்த . . . சுத்தமாக அனுபோவிக்க கடவதாகவும்‌ 


இறையிலி சேது குடுத்தோம்‌ உடையார்‌: ப்பது 
யார்‌ கோயில்‌ ஆதி 


ஏ எயித்னூர்‌ ராத இரா.......ஊர்வரி செய்வார்க்கு . . . 
இசைவு தீட்டு எழுதினேன்‌ இரந்த] சமுதாயமகா ...... ன 
மிழிமிய தேவன்‌ ...... 

- இவை என்‌ எழுத்து . 

கச்சி எச்சோறு sooo த்து பொருப்பு - - யில்‌ சோளேன்திர 
சிங்க பேர்ர ....ஃஃ 

குலோத்துங்க செட்டி சங்ஞை ஆத ....... க்கு பா: .. எழுத்து 
இப்படிக்கு யிவை நாக ச . . இக்கோவன்‌ கைமாட்டாங்‌ 
கானமைக்கு நித்த விநோத செட்டி' எழுத்து இப்படிக்கு 
இவை பாஸ்‌ . . . கீர்தி பாலன்‌ எழுத்து . . . . உடையான்‌ 
எழுத்து இப்படி 

ட ப்பனேன்‌ . . . கைமாட்டங்கானமைக்கும்‌ பஞ்சசநேன்‌ 


எழுத்து திருநீற்று சோழ வேளாண்‌ சங்ஞை ஆனமைக்கு 
ல்‌ ம்‌ .. பெருமாள்‌ எழுத்து குலோத்து ......இது வார்க்க 
பாலன்‌ எழுத்து திருக்குடையான்‌ துக்கன...வேளான்‌ எழுத்து : 


த. நா, தொ, ஆய்வுத்துறை 


தொடர்‌ எண்‌. 356, 1978 


மாவட்டம்‌ : தஞ்சை ஆட்சி ஆண்டு : — 

வட்டம்‌ : தன்னிலம்‌ வரலாற்று ஆண்டு : இ.பி. 12, 13-ஆம்‌ 

ஊர்‌ : திருப்புகலூர்‌ தூற்றாண்டு 
இந்தியக்‌ கல்வெட்டு 

டு : i ல்‌ 

மாழி தமிழ்‌ ஆண்டு அறிக்கை 2 

எழுத்து : தமிழ்‌ ள்‌ 
முன்‌ பதிப்பு 2. ்‌ — 

அரசு : ல 

என்னன்‌ : — ஊர்க்‌ கல்வெட்டு ர 
எண்‌ 

இடம்‌ : சித்தர்‌ கோயில்‌ முஸ்‌ மண்டபத்‌ தென்புற அதிட்டானத்தில்‌ உள்ளது. 


குறிப்புரை : திருப்புகலூர்‌ பெருங்குறி மகாசபையோர்‌ இவ்வூர்‌ கோயிலுக்கு நிலம்‌ இறையிலி 
செய்து கொடுத்த செய்தியைத்‌ தெரிவிக்கின்றது. அந்நிலத்இற்கு எல்லைகளும்‌ மஹா 
சபையோர்‌, ஊர்க்கணக்கு ஆகியோரின்‌ கையெழுத்துக்களும்‌ காணப்படுகின்‌ றன. 


கல்வெட்டு: 


| ஸ்வஸ்திஸ்ரீ 
பக்ஷ்த்து 


ராமாண்டு கும்ப [நாயற்றுப்‌] பூர்‌[வ] 
சதுர்த்தியும்‌ புதந்தழமையும்‌ பெற்ற... 


குலோத்துங்க [சோழ வள] 

நாட்டு [திருப்புகலூர்‌] பெருங்குறி மஹாசபையோம்‌ இன்னாய 
நார்‌ திருமடை விளாகம்‌ இராசாக்கள்‌ தம்பிராந்‌ திருவீதி 
யில்‌ எழுந்‌ , ..... . தெருவான தேவப்‌ பெருமாள்‌ 
தெருவில்‌ மேல்‌ சிறகி . . . 

எழுந்த . . . . கன்மிகளுக்கு இறையிலி செய்து குடுத்த ௫ 
மாவது இந்நாயனார்‌ கோயில்‌ மேலைத்‌ திருமடை விளாகத்‌ 
துக்கும்‌ திருநந்தவனத்துக்கும்‌ . . [உ]டலாக திருநாமத்துக்‌ 
கா 

ணியாக ,.... யான உய்யக்‌ கொண்டான்‌ தேவப்பெருமாள்‌ 
நம்பி பக்கல்‌ விலை கொண்ட நிலத்துக்குக்‌ 8ீழ்பாற்கெல்லை 
ட. இன்னாயனார்‌ கோயில்‌ மேலைத்‌ திருமதிளுக்கும்‌ இம்‌ 
மது நின்றான்‌ நிலத்துக்கு கிழக்கும்‌ வடபாற்கெல்லை இராரா 
வாக்காலுக்குத்‌ தெற்‌ . . . இசைஞ்ச இன்னான்‌ கெல்‌ 


லையுள்க . . ,ங ௫ இவ ௯ ம்‌ இற்றை நாளாள்‌ இவ்வூர்‌ 
[ச]யித்தியன்‌ சம்பந்தப்‌ பெருமாள்‌ பக்கல்‌ விலை கொண்ட 
. . . . தெற்குக்‌ கீழ்பாற்கெல்லை . . . சமந்தக . 


(இருப்பவும்‌) 


10: 


11 


இப ந. த எடி ட ததவ 














டத ர தட ண்பை 


உபஹுகு ற அடம்‌ தரப்படியால்‌ இறக்கும்‌ நெல்லும்‌ 


அந்த ராயக்‌ காசும்‌ ஊர்‌... யத்து குறுக்கும்‌ . . . ௩ .. 

உள்ளிட்டு வருங்கடமை குடிமைக்கும்‌ தேவற்குக்‌ குடிமை 

. குடிமைகளும்‌ கவிந்து இந்நாயநார்‌ இறையிலியாக 

அனுபவிக்கவும்‌ இந்நிலத்துக்குத்‌ தலைமாறு [தர]மிலியாய்‌ 
்‌ ஊற்கு வினியோகமின்‌ றியேயிருக்கும்‌ . இனக்‌] இறு பட 


ரு ..கடவதாக நிசதி 
அதள்‌ அடர்‌ [யோகம்‌ புறயோகம்‌ . . ந்த. நூற்றெண்ம வீதிக்கு 
்‌. மேற்கும்‌ .. ஃ மென்று பேர்‌ கூவப்பட்ட . . ..நிலை நீக்கி 
ஒரு: ௯௩. . நிலமாகத்‌ தூர்த்துக்‌ கொள்ள ஆ. 


பலது அதப்‌ கன்மமும்‌ முக்காணிக்‌ க&ீழரையும்‌ ம இததால்நாற்கு 
சந்திராதித்தவற்‌ nd குடுத்தோம்‌ இந்நிலங்களில்‌ நடுவுடை.... 
லுக்கு. நில வரிசை 4 . . உழைச்சாணன்‌ உய்யக்‌ கொண்டாந்‌ 
தேவப்‌ பெருமாள்‌ நம்பி பக்கல்‌ விலை கொண்டு இறையிலி 
-ய்ரீன நிலத்து” மேலெல்லை-' வீதியிலே" விலக்கி [ச்யித்‌]இயன்‌ 
ப பப்த்த்‌ வருவான்‌ பக்கல்‌ ன்ன வலுப்‌ இல 
வாய்க்காலாக "அகழிலே- டடக்‌ கட்வதாகவும்‌ நடைய ஏ 
'இராரா ' வாய்க்காலான்‌ இது” இரு ம்டை விளாகத்துக்‌ : 
குடலாகத்‌ தூர்த்துக்‌ கொள்ளக்‌ கடவதாகவும்‌ இப்படி 
ஸம்மதித்து இறையிலி செய்து குடுத்தோம்‌ ப்ரம்ம்தேயம்‌ 
இருப்புகலூர்‌ பெருங்‌ ்‌ 


- பணியால்‌ ஊர்‌ கணக்குச்‌ சாத்தனூருடையான்‌ ' எழுத்தென்றும்‌ 


பணியால்‌ ஊர்‌ கணக்கு நல்லாவூருடையாந்‌ சீமாகேஸ்வரப்‌ 
பிரியன்‌ ..எழுத்தென்றும்‌ பணியால்‌ ஊர்க்கணக்குத்‌ திருப்‌ 


4 .. புகலூருடையான்‌ எழுத்தென்றும்‌ இப்படிக்கு இவை . . 


த்தி. அங்கணரசுபட்டன்‌ எ[ழு]த்தென்றும்‌ இப்படிக்கு இவை 
உழச்சாணந்‌ : திருமறைக்காடு ..பட்டன்‌ எழுத்தென்றும்‌ 
இப்படிக்கு இவை' சயி[த்தி]யன்‌ சம்பந்தப்‌ பெருமாள்‌ எழு ்‌ 
.தென்றும்‌இப்படிக்கு இவை காப்பியன்‌ கழிப்பாலையுடை... 


'முடையானும்‌' . பெருங்காவில்‌ உய்ய நின்றாடியும்‌ காப்பியன்‌ 


AEE திருச்சிற்‌ றம்பலமுடையா னும்‌ . ஸங்ஞையானமைக்கு 
- உலோச்சியன்‌ .நாராயணன்‌ சிவதவினி . சிம்மன்‌ எழுத்து 
இப்படிக்கு இவை சேஞ்லூர்‌ தடுத்த. . 


பொப்‌ ஆவுடையானுக்கும்‌ இப்படிக்கும்‌ இவை செங்‌ 


கர்ட்டங்்‌[கு]டையான்‌ அம்பலவன்‌ எழுத்து இப்படிக்கு இவை 


்‌ ., அழைச்சாணன்‌ வளாளம்‌ . . இறையுடையான்‌ ஸங்ஞுக்கு 


. இவை:பொறும்பூருடையான்‌ எழுத்து இப்‌ . . . ... 


யானமைக்கு இவை கவுியன்‌ . த்த ல 


' எழுத்து இப்படிக்கு இவை . 1 இப்படிக்கு இவை 
நல்லூருடையான்‌ எழுத்து இப்படி . . . 


த. தா. தொ. ஆய்வுத்துறை 


மாவட்டம்‌ : 


வட்டிம்‌ : 
ஊர்‌ : 
மொழி : 
எழுத்து : 
அரசு : 


மன்னன்‌ : 


இடம்‌ : 


குறிப்புரை : 


தஞ்சை 
நன்னிலம்‌ 
திருப்புகலூர்‌ 
தமிழ்‌ 

தமிழ்‌ 

சோழர்‌ 
உத்தமசோழன்‌ 


தொடர்‌ எண்‌ : 357/ 1978 


ஆட்சி ஆண்டு : 
வரலாற்று ஆண்டு : 
இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை 


முன்‌ பதிப்பு : 


ஊர்க்‌ கல்வெட்டு | 
எண்‌ ்‌ ர்‌ 


அக்னிபுரீஸ்வரர்‌ கோயிலின்‌ வட்புறச்‌ சுவரில்‌ உள்ளது. 


16-ஆவது 
கி.பி. 986 
66/1988 
ஓ... Vol. XIX 
No : 407 
62 


கோப்பரகேசரிவர்மனின்‌ பதினாறாம்‌ ஆட்சியாண்டில்‌ உத்தம சோழனுடைய தேவி 


யாகிய கோபன்‌ சாகப்பூ . . 


. என்பவள்‌ ஸ்ரீ கையிலாஸ முடைய மஹா தேவர்க்கு 


அவ்வூர்‌ சபையாரிடம்‌ நிலம்‌ விலைக்கு வாங்கி இறையிலி செய்து கொடுத்த செய்தி 
கூறப்பட்டுள்ளது இக்கல்வெட்டு செப்பேட்டிலும்‌ வெட்டப்பட்டிருந்தது எனத்‌ 


தெரிகிறது. 


1 ஹி ஸ்ரீ கொப்பரகெசரிபத[ர்‌* ][க்கு] யாண்டு பதிநாறா(ா)வது 


குறும்பூ[ர்‌*] நாட்டு வஹஷூெயம்‌ கிபுர . . . 


ம 


ங்கலத்து ஸ்ரீ கையி(லஸ)லாயமுடைய க பபப உத்தம 
சொழ[ர்‌*] கெவியாரான கொபன்‌ [சராகப்பூ . 
3 இவ்வூர்‌ ஸ[சை]லயோமும்‌ தளிப்புருஷரும்‌ விற்று சல்மாசித்த 
வல்‌ இறை(ய்‌)யிழிச்சிந நில(ம்‌)மும்‌ இத . ்‌ 
4 இப்படி நிலமும்‌ எப்பெற்ப்பட்ட இமையும்‌ இழிச்சி வெட்‌ 
டிந செப்பெட்டு ஸாஸந இ ஸ்ரீபுகலூ[ர்‌ உடை] 


ப 


(ய்‌)யார்‌ கோயிலிந்‌-இத்ய2-[ம்‌*] பன்மாயெறர ரகக 


த. நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 358 / 1978 


மாவட்டம்‌ : தஞ்சை ஆட்சி ஆண்டு : — 
வட்டம்‌ : நன்னிலம்‌ வரலாற்று ஆண்டு : — 
ஊர்‌ : திருப்புகலூர்‌ 
. ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

மொழி : தமிழ்‌ கண்டு அறிக்கை 42/1927-28 
எழுத்து : தமிழ்‌ 

முன்‌ பதிப்பு : ஸு 
அரசு 2 றலை 
தத இ ஊர்க்‌ கல்வெட்டு 63 

எண்‌ 


On a pillar in the ardhamandapa of the Agnipurisvara tem- 
ple . — . — Tamil - States that the pillar was erected by Araiyan 
Gangaikondan alias Sola Vichchadira Pallavaraiyar of Iraiyur. 


அக்னிபுரீஸ்வரர்‌ கோயில்‌ அர்த்த மண்டபத்தூணில்‌ உள்ளது. -- 
தமிழ்‌ -- இறையூரைச்‌ சேர்ந்த கங்கை கொண்டானா சோழ விச்சாதிர 
பல்லவரையர்‌ என்பவர்‌ அத்தூணை செய்தளித்ததாகக்‌ கூறப்பட்டுள்ளது. 


த. நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 359 ! 1978 


மாவட்டம்‌ 1॥ தஞ்சை ஆட்சி ஆண்டு 2 த 
ஊர்‌ 2 ப்புகலூர்‌ 
க்‌ இந்தியக்‌ கல்வெக்டு 

மொழி 1 தமிழ்‌ ஆண்டு அறிக்கை 48/1927-28 
எழுத்து : மிழ்‌ 

ஸ்‌ i முன்‌ பதிபிழு : ம 
அரசு 7 ல 
மன்னன்‌ : = பு கல்வெட்டு | ன்‌ 

எண்‌ 


On the north wall of the central shrine of the same tem- 
ple — Built at the beginning and incomplete. Seems to give a list 


and the weight of the precious stones and jewels belonging to the 
temple. 


அக்னிபுரீஸ்வரர்‌ கோயிலின்‌ வடபுறச்சுவரில்‌ உள்ளது. கல்வெட்டின்‌ 
ஆரம்பம்‌ கட்டிடப்பகுதிக்குள்‌ மறைந்தும்‌ முடிவின்‌ றியும்‌ உள்ளது. கோயிலைச்‌ 
சேர்ந்த விலை உயர்ந்த கற்களின்‌ நிறை அடங்கிய பட்டியல்‌ கொடுக்கப்‌ 
பட்டுள்ளது. 


த. நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 360) 1978 


மாவட்டம்‌ : தஞ்சை ஆட்சி ஆண்டு : 15-ஆவது 
வட்டிம்‌ : நன்னிலம்‌ வரலாற்று ஆண்டு : இ.பி. 1085 
ஊர்‌ : திருப்புகலூர்‌ 

மொழி: தமிழ்‌ பல்க்‌ ற்‌ | 46/1927-28 
எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு : ட 

அரசு : சோழர்‌ 

மன்னன்‌ : முதலாம்‌ குலோத்துங்கன்‌ Oo கல்வெட்டு i 65 


On the north wall of the central shrine of the same temple-chola 
Rajakesari alias chakravartin Kulottunga chola deva-15th-Tamil- 
Begins with the introduction புகழ்மாது etc. Registers a gift of 96 
sheep by a native of Sirupuliyur for burning a lamp before the god 
Konaperumal at Pugalur. 


அக்னிபுரீஸ்வரர்‌ கோயிலின்‌ வடபுறச்‌ சுவரில்‌ உள்ளது. ராஜகேசரி 
வர்மரான சக்கரவர்த்திகள்‌ குலோத்துங்க சோழனின்‌ 15-ஆம்‌ ஆட்சியாண்‌ 
டைச்‌ சேர்ந்த தமிழ்க்‌ கல்வெட்டு, “புகழ்மாது விளங்க” எனத்‌ தொடங்கும்‌ 
மெய்க்சீர்த்தியுடன்‌ ஆரம்பிக்கிறது. புகலூரில்‌ கோணப்‌ பெருமாளுக்கு 
முன்னர்‌ விளக்கெரிக்க சிறுபுலியூரைச்‌ சேர்ந்த ஒருவன்‌ 96 ஆடுகள்‌ தானம்‌ 
வழங்கிய செய்தி கூறப்பட்டுள்ள து. 


த. நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌: 361) 1978 


மாவட்டம்‌ : தஞ்சை ஆட்சி ஆண்டு : 27-ஆவது 
வட்டம்‌ 2 நன்னிலம்‌ வரலாற்று ஆண்டு : இ.பி. 1045 
ஊர்‌ : திருப்புகலூர்‌ 2 
. இந்தியக்‌ கல்வெட்டு 1 
மொழி : தமிழ்‌ அண்டு அறிக்கை ] 49/1927-28 
எழுத்து : . தமிழ்‌ 3 ன்‌ 
முன்‌ பதிப்பு : — 
அரசு : சோழர்‌ 
மன்னன்‌ : முதலாம்‌ இராஜா திராஜன்‌ கல்‌ கல்வெட்டு | 66 
எண 


On the north wall of the central shrine of the Agnipurisvara 
Temple - chola - Rajakesari alias Udaiyar Rajadhirajadeva - 27th 
Begins with the introduction திங்களேர்‌ தரு. Built in at the beginn- 
ing. Records a gift of money by Pichchan Sirudaikalal a brahman 
lady of Seliyamangalan in Inga nadu., for a festival with offerings 
to the image of the consort of God Navalingeswara in the temple 
at Tiruppugalur on the day of Sadaiyam. 


அக்னிபுரீஸ்வரர்‌ கோயிலின்‌ வடபுறச்சுவரில்‌ உள்ளது. ராஜகேசரி 
வர்மராயெ உடையார்‌ ராஜாதிராஜதேவரின்‌ 27-ஆம்‌ ஆட்சி யாண்டைச்‌ 
சேர்ந்தது. *திங்களேர்‌ தரு” என்ற மெய்க்கீர்த்தியுடன்‌ தொடங்குகிறது 
தொடக்கம்‌ கட்டிடப்‌ பகுதிக்குள்‌ மறைந்து விட்டது. இங்க நாட்டிலுள்ள 
செழிய மங்கலம்‌ என்ற ஊரைச்‌ சேர்ந்த பிச்சன்‌ சீருடை கழல்‌ என்ற 
அந்தணப்‌ பெண்‌ ஒருத்து, இறைவன்‌ நவலிங்கேஸ்வரரின்‌ தேவிக்கு 
சதையத்‌ திருவிழா நடத்துவதற்கும்‌ பூஜைக்கும்‌ தானமாக பணம்‌ கொடுத்த 
செய்தி கூறப்பட்டுள்ள து. 


த. நா. தொ. ஆய்வுத்துறை 


மாவட்டம்‌ : 


தஞ்சை 
வட்டம்‌ 2 நன்னிலம்‌ 
ஊர்‌ : திருப்புகலூர்‌ 
மொழி : தமிழ்‌ 
எழுத்து: தமிழ்‌ 
அரசு : சோழர்‌ 
மன்னன்‌ : முதலாம்‌ இராஜாதிராஜன்‌ 


தொடர்‌ எண்‌ 362/ 1978 

ஆட்சி ஆண்டு; பன்‌ 

வரலாற்று ஆண்டு : கி. பி, 11-ஆம்‌ 
நூற்றாண்டு 

இந்தியக்‌ கல்வெட்டு 58/1927-28 


ஆண்டு அறிக்கை 


முன்‌ பதிப்பு — 
ஊர்க்‌ கல்வெட்டு | 

ட 67 
எண 


On the north wall of the central Shrine of the Agnipurisvara 
temple. King name lost - Commences with the introduction திங்களேர்‌ 
தரு incomplete. Seems to register a remission of taxes by the 


assembly. 


அக்னிபுரீஸ்வரர்‌ கோயிலின்‌ வடபுறச்‌ சுவரில்‌ உள்ளது. 


மன்னன்‌ 


பெயர்‌ சிதைந்து விட்டது. திங்களேர்‌ தரு எனத்‌ தொடங்கும்‌ மெய்க்கீர்த்தி 
யுடன்‌ கல்வெட்டு தொடங்குகிறது. ஊர்‌ சபையினரால்‌ நிலம்‌ இறையிலி 
செய்யப்பட்ட செய்தியைக்‌ குறிப்பனவாகத்‌ தெரிகிறது. 


த. நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 363/ 1978 , 


மாவட்டம்‌ : தஞ்சை ஆட்சி ஆண்டு : 6-ஆவது 
எட்டில்‌. சனனி வரலாற்று ஆண்டு : பி, 1056 
ஊர்‌ : ப்புகலூர்‌ 

ப்ப இந்தியக்‌ கல்வெட்டு ) பரதம்‌ 
வ்‌ அற்ற முன்‌ பதிப்பு : — 
அரசு : சோழர்‌ 
மன்னன்‌ : இரண்டாம்‌ இராஜேந்திரன்‌ ட்டு கல்வெட்டு } வ 

எண்‌ 


On the north and west walls of thc Agnipurisvara Temple. 
Parakesari varman alias Rajendradeva - 6th-Begins with the introdu- 
11௦1. திருமகள்‌ மருவிய. Damaged at the end. Registers a gift of 
money by the lady mentioned above for providing offerings to the 
image called Ulaguyyakkonda sola Suriyadeva, set up by her in the 
temple. 


அக்னிபுரீஸ்வரர்‌ கோயிலின்‌ வடபுறச்சுவரில்‌ உள்ளது. ராஜகேசரி 
வர்மனாயெ ராஜேந்திரதேவனின்‌ ஆரும்‌ ஆட்சியாண்டைச்‌ சேர்ந்தது. திருமகள்‌ 
மருவிய” எனத்தொடங்குகிறது. கல்வெட்டின்‌ இறுதி சிதைந்துள்ளது. முன்னர்‌ 
கூறப்பட்ட பெண்‌ [கல்வெட்டு எண்‌ 6353-ல்‌ கூறப்பட்ட சீருடை கழல்‌ 
என்பவள்‌] இக்கோயிலில்‌ உலகுட்யக்கொண்ட சோழ சூரியதேவன்‌ என்ற 
இறைவனை எழுந்தருளுவித்த செய்தியும்‌ பின்னர்‌ அவருக்கு வேண்டும்‌ வழி 
பாட்டுச்‌ செலவுகளுக்கு பணம்‌ தானம்‌ செய்ததையும்‌ இக்கல்வெட்டுக்‌ 
குறிக்றெது. 


த. நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 364/ [978 


மாவட்டம்‌ : தஞ்சை ஆட்சி ஆண்டு : 21-ஆவது 
வட்டம்‌ : நன்னிலம்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி. 1072 
ஊர்‌ : திருப்புகலூர்‌ 
மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு | 68/11927-28 
ஆண்டு அறிக்கை 
எழுத்து: தமிழ்‌ தக்‌ அத 
முன்‌ பதிப்பு : வ 
அரசு : சோழர்‌ 
டயல்‌ 7 } 
மன்னன்‌ : இரண்டாம்‌ இராஜேந்திரன்‌ த்‌ கல்வெட்டு ட 69 
எண J 


On the west and south walls of the Agnipurisvara Temple. 
Rajakesari alias Rajarajadeva - 2lst - Begins with the introduction 
திருமகள்‌ போல etc. Registers a gift of paddy and money by 
Angikumara krama vittan alias porkoyil chandesverayogi of 
kundur, a hamlet of Virasikamukachcheri in Viranarayana Chaturvedi 
mangalam an independent village in Rajendra Simha valanadu on 
the northern bank, for offerings to the image of Tirunavu- 
kkaraiyadeva during the midday and night services. 


அக்னிபுரீஸ்வரர்‌ கோயிலின்‌ மேற்கு தெற்குப்‌ புறச்சுவர்களில்‌ உள்ளது. 
ராஜகேசரிவர்மன்‌ ராஜராஜதேவனின்‌ இருபத்தொன்றாவது ஆட்சியாண்டைச்‌ 
சேர்ந்தது. “திருமகள்‌ போல” என்ற மெய்க்சீர்த்தியுடன்‌ தொடங்குகிறது. 
ராஜேந்திர சோழ வளநாட்டு வடகரையிலுள்ள தனியூர்‌ வீரநாராயண 
சதுர்வேதி மங்கலத்தின்‌ பிடாகையான [1181111617 வீரசிகாமுகச்சேரியைச்‌ 
சேர்ந்த குண்டூர்‌ அக்னி குமார க்ரமவித்தனன பொற்‌ கோயில்‌ சண்டேஸ்வர 
யோகி என்பவன்‌ இவ்வூர்‌ கோயிலுக்கு நெல்லும்‌ பணமும்‌ தானமளித்த 
செய்தி கூறப்பட்டுள்ளது. 


ஆ 


த. தா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ . 365/ 1978 


மாவட்டம்‌ : தஞ்சை ஆட்சி ஆண்டு : 27-ஆவது 
வட்டம்‌ £ நன்னிலம்‌ வரலாற்று ஆண்டு : தி. பி. 1012 
ஊர்‌ : திருப்புகலூர்‌ 
: - இந்தியக்‌ கல்வெட்டு 
மொழி : தமிழ்‌ ஆண்டு அறிக்கை 69/1927-28 
எழுத்து: தமிழ்‌ 5 
முன்‌ பதிப்பு = 
அரசு : சோழர்‌ 
மன்னன்‌ : முதலாம்‌ இராஜராஜன்‌ அர்க்‌ கல்வெட்டு \ கழ்‌ 
CIE ] 


On the west and south walls of the Agnipurisvara temple- 
chola- Rajaraja Rajakesarivarman alias Rajarajadeva 27th. Built in 
at the end. Registers an agreement by the Siva brahmanas of 
pugalur to burn a perpectual lamp before the god Konapperumal 
for the money received by them from a brahman lady named Gana- 
pati Ponnalvi alias Solai. 


அக்னிபுரீஸ்வரர்‌ கோயிலின்‌ மேற்கு தெற்குப்‌ புறச்‌ சுவர்களில்‌ 
உள்ளது. ராசராச ராசகேசரிவர்மன்‌ இராசராசதேவரின்‌ 27-வது ஆட்சியாண்‌ 
டினைச்‌ சேர்ந்தது இக்கல்வெட்டு, திருப்புகலார்க்‌ கோயிலில்‌ இறைவன்‌ 
கோணப்‌ பெருமாள்‌ முன்பு ஒரு நொந்தா விளக்கு எரிப்பதற்காக இத்‌ திருப்‌ 
புகலூர்‌ சிவப்‌ பிராமணர்கள்‌ பிராமணப்‌ பெண்ணாகிய கணபதிப்‌ பொண்‌ 
ணாழ்வி என்ற சோலை என்பவளிடம்‌ காசுகள்‌ பெற்றுக்‌ கொண்டதை 


இக்கல்வெட்டுத்‌ தெரிவிக்கிறது. 


த. நா. தொ. ஆய்வுத்துறை 


மாவட்கூம்‌ : தஞ்சை 
வட்டம்‌ : நன்னிலம்‌ 
ஊர்‌ : திருப்புகலூர்‌ 
மொழி : தமிழ்‌ 
எழுத்து : தமிழ்‌ 

அரசு : — 

மன்னன்‌ : — 


தொடர்‌ எண்‌ : 366 / 1978 


ஆட்சி ஆண்டு : ஸ்‌ 
வரலாற்று ஆண்டு : — 
இந்தியக்‌ கல்வெட்டு |. 
ஆண்டு அறிக்கை 71/1927-28 
முன்‌ பதிப்பு : — 

உ . | 
ஊர்க்‌ கல்வெட்டு ட 1 
எண்‌ 


J 


At the Southern entrance in to the same shrine - Gives the 
name of the entrance as Ira[sa*jra [sa*]n tiruvasal. 


அக்னிபுரீஸ்வார்‌ கோயிலில்‌ தென்புற நுழைவாயிலில்‌ உள்ளது. 
“இராசராசன்‌ திருவாசல்‌' என அவ்வாசல்‌ பெயர்‌ குறிக்கப்பட்டுள்ள து. 


த. நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 367/ 1978 


மாவட்டீம்‌ : தஞ்சை ஆட்சி ஆண்டு : 14-அவது 
வட்டம்‌ : நன்னிலம்‌ வரலாற்று ஆண்டு : இ.பி. 7265 
ஊர்‌ : திருப்புகலூர்‌ 

ட இந்தியக்‌ கல்வெட்டு 
மொழி : தமிழ்‌ ஆண்டு அறிக்கை 74/ 1927-28 
எழுத்து: தமிழ்‌ 

௫ ்‌ முன்‌ பதிப்பு : னம்‌ 
அரசு 2. பாண்டியர்‌ I 
மன்னன்‌ : முதலாம்‌ ஜடாவர்மன்‌ ஊர்க்‌ கல்வெட்டு \ 72 


சுந்தரபாண்டியன்‌ எர, J 


On the sonth wall of the Verandah round in the same shrine. 
Tribhuvana chakravartin Konerinmai kondan. 14the year and 186th 
day Tai. Registers that the right of conducting worship during the 
service called Kodandaraman sandhi instituted in the temple at 
Tiruppugalur in the name of the king was conferred on Tiruppu- 
galur - Udaiyan - a Siva brahmana of the village. 


அக்னிபுரீஸ்வரர்‌ கோயிலின்‌ தென்‌ சுவரை யொட்டிய முற்றத்தில்‌ 
உள்ள கல்வெட்டு. 

திரிபுவனச்‌ சக்கரவர்த்தியாகிய கோனேரின்மை கொண்டானின்‌ 14-ஆம்‌ 
ஆண்டு நாள்‌ 186-ஜச்‌ சேர்ந்தது 

திருப்புகலூருடையான்‌ என்ற சிவப்பிராமணனுக்கு அரசன்‌ பெயரால்‌ 
ஏற்படுத்தப்பட்ட கோதண்டராமன்‌ சந்தியில்‌ இறைவனை வழிபாடு செய்யும்‌ 
உரிமை பற்றி இக்கல்வெட்டுக்‌ கூறுறெது. 


த. தா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌: 368 1978 


மாவட்டம்‌ : தஞ்சை ஆட்சி ஆண்டு 2 5-ஆவது 
வட்டம்‌ 2 நன்னிலம்‌ வரலாற்று ஆண்டு : இ.பி, 1258 
ஊர்‌ 2 திருப்புகலூர்‌ 
இந்தியக்‌ கல்வெட்டு 1 
்‌ ்‌ ட 76/1927-28 
மொழி : தமிழ்‌ ஆண்டு அறிக்கை J / 
எழுத்து : தமிழ்‌ ்‌ 
முன்‌ பதிப்பு : _— 
அரசு : பாண்டியர்‌ 
மன்னன்‌ : கோனேரின்மை கொண்டான்‌ ஊர்க்‌ கல்வெட்டு it 73 
வீரபாண்டியன்‌ எண்‌ J 


On the South wall of the Verandah in the Agnipurisvara 
Temple.  Tribhuvanachakravartin Konerinmai kondan 5th year. 
Registers the royal order remitting the taxes on 10 veli of land 
situated between the rivers Arisalaru and Mudikondanaru granted 
by Samidevan for the celebration and offerings during the Vira 
pandiyan sandhi instituted in the temple in the name of the king: 


அக்னிபுரீஸ்வரர்‌ கோயில்‌ வராண்டாவின்‌ தெற்குச்‌ சுவரில்‌ உள்ளது. 
திரிபுவனச்சக்ரவர்த்திகள்‌ கோனேரின்மை கொண்டானின்‌ 5-ஆவது ஆட்சி 
யாண்டைச்‌ சேர்ந்த கல்வெட்டு. அரிசலாற்றிற்கும்‌ முடிகொண்டானாற்றிற்கும்‌ 
இடையில்‌ உள்ள 10 வேலி நிலத்தை இறையிலி செய்ய அரசு ஆணை பிறப்பித்த 
செய்தியும்‌ சாமிதேவன்‌ அந்நிலத்தை வீரபாண்டியன்‌ சந்தி என்று மன்னன்‌ 
பெயரில்‌ திருவிழாவும்‌ வழிபாடும்‌ நடத்துவதற்கு கோயிலுக்களித்த செய்தியும்‌ 
கூறப்பட்டுள்ளது. 


த. நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 369/ 1978 


மாவட்டம்‌ 2? தஞ்சை ஆட்சி ஆண்டு 2 14-ஆவது 
வட்டம்‌ : தன்னிலம்‌ வரலாற்று ஆண்டு : இ.பி. 1265 
ஊர்‌ : திருப்புகலூர்‌ 


இந்தியக்‌ கல்வெட்டு | 


மொழி மிழ்‌ ்‌ த 75/1927-28 
ழி தமிழ்‌ அண்டு அறிக்கை ர்‌ / 
த்‌ மிட்‌ 
எழுத்து தமிழ்‌ முன்‌ பதிப்பு : அவை 
அரசு : பாண்டியர்‌ 
மன்னன்‌ : முதலாம்‌ ஜடாவர்மன்‌ அறக்‌ கல்வெட்டு ன்‌ 74 
சுந்தரபாண்டியன்‌ “124 ] 


On the South wall of the Verandah round in the Agnipuris- 
vara temple - Tribhuvanachakravartin Konerinmaikondan 14 - 
Registers the royal order remitting the taxes on 45 veli of land in 
Tottakkudi alias Rajendrasola nallur on the southern bank of the 
river Mudikonda sola peraru in the division of Eyinanur in Kulo- 
ttunga sola valanadu, which was granted for the expenses of 
conducting the service called Kodandaraman Sandhi institued in 
the temple after the name of the king. 


அக்னிபுரீஸ்வரர்‌ கோயில்‌ வராண்டாவின்‌ தென்புறச்‌ சுவரில்‌ உள்ளது. 
திரிபுவனச்‌ சக்ரவர்த்திகள்‌ கோனேரின்மை கொண்டானின்‌ பதினான்காம்‌ 
ஆட்சியாண்டைச்‌ சேர்ந்தது. குலோத்துங்க சோழ வளநாட்டு எயினனூரில்‌ 
முடிகொண்ட சோழப்‌ பேராற்றின்‌ தென்‌ கரையில்‌ உள்ள தோட்டக்குடி 
என்ற ராஜேந்திர சோழ நல்லூரிலுள்ள 45 வேலி நிலத்தை இறையிலி 
செய்ய அரசு ஆணை பிறப்பித்த செய்தியும்‌, அந்நிலம்‌ மன்னன்‌ பெயராகிய 
கோதண்டராமன்‌ என்ற பெயரில்‌ “கோதண்டராமன்‌ சந்தி' என இவ்வூர்‌ 
கோயிலில்‌ வழிபாடு நடத்தும்‌ செலவுக்கு அளிக்கப்பட்ட தென்ற செய்தியும்‌ 
தெரிய வருகிறது. 


த. நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 370 1 1978 


மாவட்டம்‌ / தஞ்சை ஆட்சி ஆண்டு 2 சகம்‌ 1581 
கொல்லம்‌ 834 


வட்டம்‌ : தன்னிலம்‌ வரலாற்று ஆண்டு ! 
2 இருட்‌ & கி.பி, 1659 
ஊர்‌ : ப்புகலூர்‌ 
ல்‌ இத்தியக்‌ கல்வெக்டு 
மொழி : தமிழ்‌ ஆண்டு அறிக்கை 77/1927-28 
எழுத்து : மிழ்‌ 
முத்து தமிழ்‌ மல்‌ப்திக்ல்‌!: ன 
அரசு : — 
ம்ன்ன்ன்‌ ௦ அல ஊர்க்‌ கல்வெட்டு | ன்‌ 
ரண 


On the south wall of the Verandah in the Agnipurisvara 
Temple Saka 1581. Kollam 834. kataka 32 ba. Navami Rokini. 
Records that the repairs to the temple were completed by 


Arunachalat - Tambiran a disiple of Mahadeva Pandaram of 
Velakurichchi. 


அக்னிபுரீஸ்வரர்‌ கோயில்‌ வராண்டாவின்‌ தெற்குச்‌ சுவரில்‌ உள்ளது. 
சக வருடம்‌ 1581 ஐயும்‌ கொல்லம்‌ 8384-ஆம்‌ வருடத்தையும்‌ சேர்ந்தது. 
கடகம்‌-32. நவமி, ரோகிணி, வேளாக்குறிச்சியைச்‌ சேர்ந்த மகா தேவ 
பண்டாரத்தின்‌ மாணவராகிய அருணாசலத்‌ தம்பிரானால்‌ இக்கோயில்‌ பழுது 
பார்க்கும்‌ பணி முற்றுப்‌ பெற்றது எனக்கூறப்பட்டுள்ளது. 


த. நா. தொ, ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 371 / 1978 


மாவட்டம்‌: தஞ்சை ஆட்சி ஆண்டு : 4-ஆவது 
வட்டம்‌: நன்னிலம்‌ வரலாற்று ஆண்டு : தி.பி. 1055 
ஊர்‌ : திருப்புகலூர்‌ 
மொழி : தமிழ்‌ இந்தியக்‌ சகட்டு | 79/1927-28 
ஆண்டு அறிக்கை 
எழுத்து : தமிழ்‌ 
முன்‌ பதிப்பு : — 
அரசு : சோழர்‌ 
லதல த ட ஊர்க்‌ கல்வெட்டு ] 
மன்னன்‌ : இரண்டாம்‌ இராஜேந்திரன்‌ 1 ட 76 
எண்‌ ] 


On two lion Pillars at the north entrance in the first prakara 
of the same temple - chola - Parakesari alias Rajendradeva—4th 
year. Begins with the introduction திருமகள்‌ மருவிய. Registers the 
remission of taxes on some lands belonging to the temple by the 
assembly of Bhulokamanikka chaturvedimangalam. 


அக்னிபுரீஸ்வரர்‌ கோயில்‌ முதல்‌ பிரகாரத்தின்‌ வடக்கு நுழைவாயிலில்‌ 
உள்ள இரண்டு சிம்மத்‌ தூணிகளில்‌ உள்ளது பரசேகரிவர்மனாகிய ராஜேந்திர 
தேவனின்‌ நான்காம்‌ ஆட்சியாண்டைச்‌ சேர்ந்த “திருமகள்‌ மருவிய” என்னும்‌ 
மெய்க்சீர்த்தயுடன்‌ தொடங்குகிறது இக்கல்வெட்டு. பூலோக மாணிக்கச்‌ 
சதுர்வேதி மங்கலத்து சபையார்கள்‌ கோயில்‌ நிலங்கள்‌ சிலவற்றிற்கு இறையிலி 
செய்து கொடுத்த செய்தியைக்‌ குறிக்கிறது. 


த. நா. தொ. ஆய்வுத்துறை 


மாவட்டம்‌ : தஞ்சை 


வட்டம்‌ : நன்னிலம்‌ 
ஊர்‌ திருப்புகலூர்‌ 
மொழி: தமிழ்‌ 
எழுத்து : தமிழ்‌ 

அரசு : — 

மன்னன்‌ : — 


தொடர்‌ எண்‌ : 372 | 1978 


ஆட்சி ஆண்டு : டு 
வரலாற்று ஆண்டு : ய 


இந்தியக்‌ கல்வெட்டு | 78/1027-28 
ஆண்டு அறிக்கை : 


முன்‌ பதிப்பு: = 


எண்‌ 


ஊர்க்‌ கல்வெட்டு | ப 


On the Pillar in the north wall of the Verandah in the 
Agnipurisvara Temple. States that this mandapa was the gift of 


Sedirayan the head man of Arkadu. 


அக்னிபுரீஸ்வரர்‌ கோயில்‌ வராண்டாவின்‌ வடபுறத்தூணில்‌ உள்ளது. 
அக்கல்வெட்டில்‌ இந்த மண்டபம்‌ ஆற்காட்டுக்‌ கிழான்‌ சேதிராயனால்‌ கட்டப்‌ 


பட்டது எனக்‌ குறிக்கப்பட்டுள்ளது. 


சொல்‌ அகராதி 


சொல்‌ பக்கம்‌ 
அகம்படி மனிச்சர்‌ 274-3 
அச்சுதமங்கலம்‌ 275-4, 277-3, 
279-1 

அணைப்பிணக்கு 288-3 
அதளையூர்‌ நாடு 231-1 
அதிகாரிச்சியார்‌ 320-5 
அதிவஸி 334-6 
அநாதர்‌ 323-4 
அபிமுத்தீஸ்வரமுடையார்‌ 221-111-1 
அம்பட்டன்‌ கவிச்சக்கரவத்தி 272-1 
அம்பட்டன்‌ தவச்சக்கரவத்தி 272-6 
அம்பர்‌ 329-1, 23, 29 


225-1, 226-1, 329, 
1, 22, 28, 358-21 


அம்பர்‌ நாடு 


அரிசிலாற்றங்கரைப்‌ படுகை 329-10 
அருமொழிதேவ 
சருப்பேதிமங்கலம்‌ 329-23 
அருமொழிதேவவது 321-10 
அருமொழிதேவ வளநாடு 212-7, 
210-22 
அழகிய தேவர்‌ கோயில்‌ 200-7, 201- 
2, 202-4, 204-9 
அழயை நாயனார்‌ 198-5, 207-2 
அழகிய நாய்நார்‌ 209-4 
அழகிய னாயநார்‌ 213-A-2 
அழகிய மணவாள விளாகம்‌ 323-8 
அளநாடு 296-1 
அனபநாய்கன்‌ வாய்க்கால்‌ 288-3 
அஸ்த்ரதேவர்‌ 334-11-1, 334-5 
அக்ஷதை 334-5 
அஷ்டமங்கலம்‌ பிடிப்பார்‌ 334-9 
ஆசார்ய பூஜை 334-6 
ஆண்டார்‌ சோமகாததேவர்‌ 273-1 
ஆதுலரை 323-4 
ஆதுலசாலை 323-4, 5 
ஆர்க்காட்டு கூற்றம்‌ 316-5 
ஆவணக்‌ களிடை 200-6 


சொல்‌ பக்கம்‌ 
ஆவணக்களிகை 212-8 
ஆவணக்களி 326-13 
ஆவணக்களரி 329-25 
ஆவூர்கூற்றம்‌ 200-6 
ஆழ்வார்‌ கோணற்பெருமாள்‌ 347-8 
ஆற்காட்டு கூற்றம்‌ 313-7 
இங்கனாடு 210-22, 225-2, 226-2 
இட்டிகையாலே செய்விக்க 305-3 
இடை அளநாடு 302-2 
இகாரான வாய்க்கால்‌ 226-3 
இரண்டாந்‌ திருவீதி 269-3 
இராஜஐசூரிய பிரம்மாராயர்‌ 288-3 
இராஜராஐதேவர்‌ 220-1 
இராஜராஜதேவற்‌ 267-1 
இராஜராஜமங்கலம்‌ 207-4 
இராஜராஜ வாய்க்கால்‌ 226-2 
[இராஜ௩ாராய]ண வளநாடு 323-4 
இராசாக்கள்‌ தம்பீராந்‌ திருவீதி 356-2 
இராஜா திரா ஜதேவர்‌ 213-A-l 
இராசேந்திரசோழ வாய்க்கால்‌ 267-23 
இராஜேந்திர வாக்கால்‌ 324-4 
இராஜேந்திரசோழவாய்க்கால்‌ 211-7 
இராஜேந்திர சோழப்‌ 
பனையூர்‌ நாடு 211-12 
இருங்கோளர்‌ 267-19 
இருஞ்சேகரன்‌ 287-1 
இரையூர்‌ 316-5 
இராரா வாக்கால்‌ 356-4, 12 
இ[லேகினி வாய்க்கால்‌ 274-5 
ஈஸ்வரதேவ விளாகம்‌ 288-3 
ஈசு ரதேவப்‌ பெருந்தச்சன்‌ 273-2 
உடையார்‌ நக்கநாமகார்‌ 329- 9 
உத்தமசோ ழச்சேரி 314-12 
உத்தமசோழவதி 324-4, 5 
உத்தமசோழதேவியார்‌ 339-2 
உத்தமசோழ[ர்‌]*தெவியார்‌ 357-2 
உதிரப்பட்டி 267-12 


உப்பிலிக்குடி 274-4 
உமையாபிடாரி 254-19 
உய்யக்கொண்டார்‌ வளநாடு . 253-15 
225-1, 226-1, 
329-1, 28 
உலவாக்கிழி பெற்றான்‌ 217-5 
[ஊண்‌ ஹாகி 314-3 
ஊர்க்கால்‌ சிசிக்தாமணி 319-5 
எயின்னூர்‌ 330-1,.355-3 
ஏழுலகமுடையார்‌ 312-11, 12 
ஓளிவளர்‌ விளக்கு 314-6 
ஒன்பது மா[ரிபொன்‌ 347-3 
ஓகை 210-22 
கங்கா படாரி 334-3 
கங்கைகொண்ட சோழ 
வாய்க்கால்‌ 200-3, 203-6 
கணவதீஸ்வரமுடையார்‌ 327-5 
கயத்தூர்‌ 334-8 
கரமங்கலம்‌ 198-3 
க[ருணா]கரவதி 326-7, 328-10 
கல்த்தச்சர்‌ 270-2 
கல்லியாண மாதேவியார்‌ 258-24 ' 
கல்யாண மாதேவி 258-A, 1 
கவிச்‌சக்கரவத்தி 268-4, 271, 3, 7 
கவிவே£ஸ்வரமுடையார்‌ 274-5 
களப்பாளரா ஐர்‌- 
செய்வித்தசாலை 321-5 
கற்பூர திருநந்தாவிளக்கு 320-4 
காசுகொள்ளா இறையிலி 305-3 
காமக்கோட்டமுடைய 
பெரியகாச்சியார்‌ 245-2 
காமதமங்கலம்‌ 274-4 


காமீஸ்வர முடைய மஹாதேவர்‌ 338-20 


கார்த்திகை விளக்கு 260-14 
கார்பாதி 316-7 
காரைக்கால்‌ 300-9 
காரோடுசேரி 341-9, 20 
கடாரபிராந்தகநல்‌ லூர்‌ 223-1 
கிளியூர்‌ நாடு 211-10, 274-3 
கிளியூரூடையார்‌ 211-10 
கிளிவாய்க்கால்‌ 274-4 
கீரனூர்‌ [ 255-2 
கீழைவடிக்கொடி வாய்க்கால்‌ 274-4 
குந்தவைச்சேரி 314-13 
குருகா டி 328-4 
குலோத்துங்கசோம தேவர்‌ 202-1 


குலோத்துங்க சோழப்‌ 2 


265-1, 280-1, 308-3, 
327-3, 202-2, 281-3, 
322-5, 326-4 


பெருந்தச்சன்‌ 273-1 
குலோத்துங்க சோழ பேராறு 202-5, 
211-6, 327-6 

குலோத்துங்க சோழ வளநாடு 198-3 
200-2, 201-1, 202-1, 

203-1, 205-3, 207-1, 

208-1, 209-3, 210-2, 

213-2, 213A-1, 225-2, 

226-2, 244-5, 265-2, 

266-1, 268-1, 271-5, 

272-1, 6, 274-1, 

275-3, 279-1, 296-2, 

298-3, 299-2, 301-3, 

303-1, 305-1,-308-4, 

312-1, 2, 314-2, 

315-3, 316-1, 317-3, 

318-3, 319-3, 321-1, 

322-1, 323-1, 324-3, 

325-5, 327-4, 328-7, 


354-1, 356-1 
குளிச்செழுந்த நாயனார்‌ கோயில்‌ 305-2 ' 
குற்றாலம்‌ 0223-2 
குறும்பூர்‌ 300-5, 357-1 
குறும்பு நாடு 339-1 
குறும்பூர்‌ நாடு 357-1 
கூத்தநூர்‌ 308-5 
கூத்திப்‌ பிராட்டி 254-27 
கெங்காதிரவதி 300-22 
கெ நாயகம்‌ . 354-1 
கெயமாணிக்க வளநாடு 202-8, 223-1, 

329-2, 23, 29, 231-1 
கேரளமாதேவிவதி 329-10 
கோப்பர கேசரி பரமர்‌ 357-1, 339-1 
கொபன்‌[ச்‌]கப்பூ 357-2 
கோணற்‌ பெருமாள்‌ 334-7 
கோப்பரகேசரிபம்மற்‌ 339-1 
கோமாற பன்மரான 
ஸ்ரீ விக்கிரம பாண்டிய தேவர்‌ 198-1 
கோராஜகேசரி பன்மர்‌ 248-1 
கோவிராஜ ராஜ கேசரி 254-10 255-1 
கோனப்‌ பெருமான்‌ : ... 363 
சங்கரப்பாடியார்‌ 287-1 


சண்டேஸ்வர விளாகம்‌ 253-46 
சத்திரிய சிகாமணி வளநாடு 300-9 

320-3, 325-22, 341-8 
சத்துரு பயங்க[ர]த்‌ தெரி[ஞ்]ச 


வேளம்‌ 346-2 
சதையம்‌ 334-2 
சம்பந்த விளாகஞ்சேரி 254-26 
சவுரிப்‌ பெருமான்‌ சக்கரவத்தி 329-1 


சாக்கை கூத்து அஞ்சு அங்கம்‌ 2584-3 


சாத்தனூர்‌ 356-13 
சாலியன்‌ 297-9 
சாலைப்புறம்‌ 321-6 


சி[கட்ட]ச பள்ளிகொண்டாளாராக 


செறு குல மாணிக்கத்தார்‌ 320-5 
சிங்களனாடு 333-3 
சித்திரைத்‌ திருநாள்‌ 314-3 
சிரிபூமிவதி 315-6,7 
சிலாலேகை 326-15 
சிவதவன நாயகன்‌ சந்தி 225-3 
சிவபாதசேகர நல்லூர்‌ 354-3 


சிவபாதசேகர மங்கலம்‌ 275-4, 277-1,3 


279-1, 288-3 
சிவபுர விளாகம்‌ 254-27,28 
சிவமாகசேகர நல்லூர்‌ 364-1 


சிவலோக முடையார்‌ கோயில்‌ 354-7 
சிற்மையூர்‌ 279-1 
சிறுகாலை சந்தி 327-10 
சிறுபுலியூர்‌ 258-21 
சீ கண்டி தேவர்‌ 277-4 
சீதக்க மங்கலகதிரர்‌ 267-9 


சீ புகலூர்‌ உடையார்‌ கோயில்‌ 303-1 


சீ ராச ராச தேவர்‌ 355-1 
சுங்கம்‌ தவிர்த்த குலோத்துங்க 

சோழ தேவர்‌ 322-2, 354-2 
சுங்கம்‌ தவிர்த்தருளின 

குலோத்துங்க சோழ தேவர்‌ 298-4 
சுங்கமில்லாத சோணாடு 317-2 
சுத்தமலி வதி 212-5 
சுந்தர சோழ நல்லூர்‌ 318-10 
சுந்தர பாண்டிய தேவர்‌ 209-1 
சுந்தர பாண்டியன்‌ சந்தி 209-5 
சுந்தர விளாகம்‌ 254-23 
சுப்பிரமண்ணியந்‌ 316-2 
சுப்பிரமண்ணியப்‌ பிள்ளையார்‌ 

கோயில்‌ 217-6 
சுப்பிரமண்ணிய வாய்க்கால்‌ 314-10 


செப்பெட்டுஸாஸந 357-4 
செம்பியன்‌ தேவூர்‌ 354-2, 3 
செம்மண்டை 308-6 
செமியமங்கலம்‌ 333-3 
செற்றூர்க்‌ கூற்றம்‌ 325-22 
சேநாமுகத்துக்கையார்‌ 
கோயில்‌ 300-9 
சேரமான்‌ தேவிவதி 329-10, 11 
சேரமான்‌ தோழக்‌ 311-5 
சொன்னவாறறிவார்‌ ஈம்பியார்‌ 329-19 
சுவா மிதேவர்‌ எழுந்தருளுவித்த 274-1 
சோம நாத தேவர்‌ 268-1, 282-3, 
288-3 
சோமனாத தேவர்‌ 274-2, 281-4 
சோமனாக நல்லுர்‌ 288-2 
சோம நாத தேவர்‌ கோயில்‌ 269-11 


275-5, 267-28, 274-1, 
5, 275-4, 277-1 

சோமனாத தேவச்‌ சருப்பேதி 
மங்கலம்‌ 267-8 
சோமநாத சதப்பேதி மங்கலம்‌ 272-1,6 


சோமநாத சதுப்வேதி மங்கலம்‌ 273-1 
274-2 
சோமநாதச்‌ சதுர்பேதி மங்கலம்‌ 275-4 
சோமனாதச்‌ சருப்பேதி மங்கலம்‌ 271-5 
சோமகா தமங்கலம்‌ 265-2, 268-1, 
281-2, 274-1, 
277-1, 282-3 
சோமனாததேவமங்கலம்‌ 277-3, 8 
சோமீஸ்வரமுடையார்‌ 
தேவதாகம்‌ 329-18 
சோழகுலசுந்தர சதுப்பேதி 
மங்‌[கலம்‌] 250-V-2 
சோழமாதேவிவதி 329-12 
சோழவதி 306-3 
சோற்றுமலை கண்டருளி 317-2 
தஞ்சாவூர்க்‌ கூற்றம்‌ 328-4 
குருமகட்டளை 354-5 
தவச்சக்ரவத்தி 273-6 
தளிப்புருஷர்‌ 357-3 
தாகதொங்க சதுர்வேதி 
மங்கலம்‌ 327-15 
தாக துங்க சதுர்வேதி மங்கலம்‌ 327-4 
இரமம்‌ 214-3 
திரிபுவந மாதேவிச்சேரி 312-13 


314-13 


திரிபுவன மாதேவிவதி 200-3, 211-7 


திரு அகம்படியார்‌ 299-3 
திருக்கண்ணபுர வாய்க்கால்‌ 312-6 
இருக்கயிலைச்சிவன்‌ 317-2 
திருக்காமக்கோட்டமுடைய 
நாச்சியார்‌ 223-3 
இருக்காமீஸ்வரமுடையார்‌ 354-1 
திருக்கா மீஸ்வரமுடையான்‌ 302-5 
திருக்காவணம்‌ 323-2 
திருக்கேதாரமங்கலம்‌ 354-2 
திருச்சுண்ணம்‌ 334-6 
திருச்சுண்ணம்‌ சூடியருளும்‌ 
திருமேனி 33411-1 
இருத்தலையாலங்காடு 225-2, 226-2 
திருநந்தாவனப்புறம்‌ 326-10 
இருகள்ளாறு 300-12 
திருப்பனையூர்‌ 200-2, 201-1, 
203-2, 3, 207-1, 
208-2, 209-4, 
210-3 
திருப்பனையூர்‌ 213-2, 213A-1 
திருப்பனையூர்‌ நாடு 211-3 
திருப்பனையூருடையார்‌ 198-4 
திருப்பயற்றூர்‌ 230-1 
திருப்பதியம்‌ விண்ணப்பஞ்‌ செய்வார்‌ 
த்‌ | 317-4 
திருப்பத்தடி நல்லூர்‌ 209-6 
திரு பொய்கை 354-1 
திருப்‌ பொய்கைக்‌ கரை 298-4 
திருப்‌ பொய்கை சூழ்ந்த ஒருச்‌ 
சிறகந்திருவீதி 322-3 
திருப்‌ பேறூர்‌ 331-2 
திருப்‌ பகலூர்‌ 299-2, 319-3. 
~ 322-2, 4, 331-2 
திருப்‌ புகலூர்‌ 338-20 
354-1, 356-2 
திருப்புகலூர்‌ உடையார்‌ 298-3 
திருமடை வீளாகம்‌ 355-2, 356-2,12 
திருமண்டபம்‌ 324-2 
திருமந்திர போககப்புறம்‌ 207-9 
திருமருகல்‌ i 324-1 
திருமேனியாடியருளும்‌ 3241-1 
தருவகத்தீஸ்வர முடையார்‌ 
கோயில்‌ 223-2 
திருவந்தீஸ்வரம்‌ 258-21 
திருவழுக்‌.தூர்‌ நாடு 255-2, 223-4 


திருவாசிகை கட்டுவான்‌ 334-6 
திருவாய்க்கு நிரம்‌ 351-4 
திருவிராமீஸ்வரமுடை [மார்‌] 231-2 


திருவிழாப்‌ புறம்‌ 


திருவிழா வெழுந்தருளும்‌ திருமேனி 
334-5, 3341-2 
திவாகரன்‌ இரா[ஜராஜ] திவாகர 


பிரம்மராயர்‌ 288-3 
தீர்த்தமாட 334 II-1 
இன சிந்தாமணி நல்லூர்‌ 354-1 
துர்க்கா பஸ்டாரகி 255-4 
தெந்காலக்கூத்தனூர்‌ 202-2 
தெய்வங்‌ [கீழ்‌] ஆவாஹிப்பான்‌ 334-7 
தெற்குக்‌ கொண்டி 266-3 
தென்மங்கல வீதி 335-39 
தேவதாகம்‌ இறையிலி 333-2 
தேவதான இறையிலி 334-1, 350-2 
தேவதான ப்ரம்ம தேயம்‌ 331-1 
தேவப்‌ பெருமாள்‌ 313-12 
தேவப்‌ பெருமாள்‌ தெரு 356-2 
தேவாரத்து பெரிய உடையார்‌ 317-4 
தேவூர்‌ 323-5 
தோட்டக்குடி 298-3, 307-5, 
322-2,4, 337-28 

கண்டல்‌ வாய்க்கால்‌ 254-22 
[நந்தி] கேஸ்வர நல்லூர்‌ 223-2 
ஈம்பிராட்டிய[ார்‌] புவன 

முழுதுடையார்‌ 320-5 
நம்பிராட்டியார்‌ நக்கன்‌ தில்லை 

யழகியாரான ஸ்ரீ பஞ்சவன்‌ 

மஹாதேவியார்‌ 334-2 
நம்பிராட்டியார்‌ பஞ்சவன்‌ 

மஹாதேவியார்‌ 341-11 
நரலோக வீரச்‌ திருமண்டபம்‌ 323-2 
நரலோக விருத மீகாமன்‌ செய்த 

திருமண்டபம்‌ 353-2 
நரிமன்றம்‌ 223-1 
நல்லாவூர்‌ 356-13 
நவலிங்கஸ்வரமுடையாம்‌ 318-5: 
நாற்பத்‌ தெண்ணாயிரவக்‌ 

திருநந்தவடம்‌ 315-5 
நாற்றிசைக்குங்‌ காவலம்‌ 317-2 
நித்த விநோத வளநாடு 200-6, 211-10 
நித்த வினோத வளநாடு 213A-2 
நியோகம்‌ ்‌ . 220-6 
நிலமளந்த கோல்‌ 352-1 


நீரோடு கால்‌ 329-10 
கெல்லிச்‌ சேரி 226-2 
கெல்‌ வாய்சேரித்‌ துண்டம்‌ 329-11 
நெற்குன்றம்‌ 321-4 
அந்தா ஒண்சுடர்‌ 314-7 
பசாணம்‌ பாதி 316-7 
பஞ்சவன்‌ மாதேவி வாக்கால்‌ 326-6 
பஞ்சவன்‌ மாதேவி வாய்க்கால்‌ 328-10 
பட்டன்‌ தாக தொங்கியார்‌ 351-3 
பட்டினக்‌ கூற்றம்‌ 223-1 
பண்டாரம்‌ 313-12 
பனையூர்‌ நாடு 198-3, 200-1, 201-1, 
202-1, 203-2, 205-3, 
207-1, 209-3, 210-2, 
213-2, 213A-1, 244-10, 
267-3, 272-1,6, 274-1, 
297-6, 298-3, 299-2, 
300-9,10, 307-5, 308-4, 
311-4, 312-4, 314-2, 
316-1, 318-3, 319-3, 
320-4, 321-2, 322-1, 
323-1, 324-3, 325-5, 
327-4, 328-7, 330-1, 
331-1, 333-2, 334-1, 
337-19, 338-16, 341-20, 
343-13, 345-7, 345-11, 
348-5, 350-2, 396-2, 

375-3 
பனையூரூடையான்‌ 202-2 
பனையூரூடையாந்‌ 211-4 
பனையூர்‌ நாட்டுக்‌ கோன்‌ 199-2 
பனையூர்னாடு 342-7 
பரகுடி 267-14 


பரமேசுவரன்‌ ஸ்ரீகண்ணன்‌ 


மருதூர்ச்‌ சாக்கை 253-50 
பரிவர்த்தனை 198-6, 210-12 
பரிவாரம்‌ 312-11 
பரிவாரத்து பெண்டுகள்‌ 312-12 
பவித்திர மாணிக்கச்சேரி 314-13 
பாடி காப்பார்‌ 267-28 
பாம்பூர்‌ காடு 224-2, 244.5, 

266-2 
பாண்டி குலாசனி வளநாடு 274-3 
பாண்டி. குலாசஙி 313-7, 316-5, 
328-4 
பாலாசிரியன்‌ 330-2 


பாலை வாய்க்கால்‌ 320-7 
பிரிதி கங்கரையன்‌ 272-4 
பிடாரி கோயில்‌ 314-9 
புகலூர்‌ 301-3, 355-2 
புத்த மங்கலம்‌ 230-2 
புறங்கரம்பை நாடு 331-2 
புற்றிடங்‌ கொண்ட நல்லூர்‌ 223-2 
புண்ணியாகம்‌ வாசிக்க 334-9 
புண்ணியா ஹம்‌ 334-6 
புயங்கன்‌ வாய்க்கால்‌ 223-5 
புலியூர்‌ காடு 343-15 
புலியூர்‌ கோட்டம்‌ 421-4 
புவலோக மாணிக்க சதுர்வேதி 

மங்கலம்‌ 321-2,3 
பூலோக மாணிக்கச்‌ சதுர்வேதி 

மங்கலம்‌ 300-17 
பூலோக மாணிக்க [சதுர்‌]வேதி 

மங்கலம்‌ 326-5 
பூலோக மாணிக்கச்‌ சதுவேதி 

மங்கலம்‌ 328-7 
பூலோக மாணிக்கச்‌ சதுர்வேதி 

மங்கலம்‌ 347-2 
பூர்வ்வ ராஜாக்கள்‌ 254-14 
பெண்டாட்டி செல்வனாச்சம்‌ 346-2 
பெண்டாட்டி ஊரன்‌ 

பொன்னம்பலம்‌ 347-4 
பெரிய தேவம்‌ 267-12 
பெரிய பெருமாள்கரை 355-4 
பெரிஞார்‌ 302-3 
பெருங்கோ வாய்க்கால்‌ 296-2 
பெருமாள்‌ புரம்‌ 355-3 
பெருமாள்‌ வதி 355-4 
பெருவழி 300-11, 329-12, 

334-4 

பேறார்‌ நாடு 321-4 
பொடு மேந்த சோழ நெந்ற 

திருநாமத்தால்‌ 300-14 
மஞ்சக்குடி. 350-3 
மண்டப்புறம்‌ 274-4 
மத்யா௩ சந்தி 321-3 
மதுராந்தக நல்லூர்‌ 329-11,13 
மதுராந்தகன்‌ மாடை 313-13 
மஅராந்ககவதி 329-16 
மதுராந்தகன்‌ திருநக்த(வனம்‌) 326-8 


மருகல்‌ நாடு 202-8, 231-1, 324-1 
மனூழி கண்ட கோபாலன்‌ 209-10 


மஹாகோபப்‌ பெருமாள்‌ 345-13 
மாங்களூர்‌ 329-2.23 
மாணிக்க தேவர்‌ 324-2 
மாத்தூர்‌ 202-2 
மீனவ நல்லூர்‌ 296-2 


முடி கொண்ட சோழச்சேரி 312-13,314-13 
முடி கொண்ட சோழச்‌ சதுர்வேதி 
மங்கலம்‌ 314-2, 337-24 
முடி கொண்ட சோழப்‌ பேராறு 267-9 
279-1, 2, 315-7, 323-4 
முடிகொண்ட சோழப்‌ 


-பேராற்றங்கரை 279-1,2 
முடிகொண்ட சோழ வாய்க்கால்‌ 323-6 
மும்முடிச்‌ சோழ வளநாடு 345-11 
முழையூர்‌ நாடு 329-2,23,24 
மூங்கில்‌ வாய்க்கால்‌ 223-4 
மூத்த தேவ சக்கரவத்தி 271-5 
மூல பருஷையாரான திரிபுவன 

சண்டேஸ்வரதேவற்‌ 324-3 
மேட்டுக்கால்‌ 323-7 
மேல்வாய்‌ விளாகம்‌ 254-18 
மேலக்‌ கரை 354-1 
மேலெல்லை வீதி 356-11 
மேலைத்‌ திருமடை வீளாகம்‌ 356-3 
மேலைத்‌ திருமதிள்‌ 356-4 
ராஜரா ஓச்சேரி 314-14 


ராஜராஜ சருப்பேதி மங்கலம்‌ 225-1,226-1 
ராஜரா ஜதேவர்‌ 274-1,296-1 

5 345-10,346-1 
ராஜராஜராஜகேசரி பன்மர்‌ 330-1,331-1 


ராஜராஜராஜ கேசரி ' 334-1 
ராஜராஜ பேரையர்‌ 271-1 
ராஜன்னா வாய்க்கால்‌ 271-5 
ராஜாக்கள்‌ தம்பிரான்‌ 322-3 


ராஜாக்கள்‌ தம்பிரான்‌ திருவீதி 
298-3,355-2 
ராஜகேசரிப[ரு]மரான திரிபுவனச்‌ 
சக்கரவர்த்திகள்‌ ஸ்ரீ குலோத்துங்க 


சோ ம[தேவர்‌] 307-4 
ராஜுகேசரிவர்மர்‌ 337-18 
ராஜாதி ராஜ விளாகம்‌ 323-8 
ராஜாதி ராஜ தேவர்‌ 207-1 
ராஜேந்திர சோழன்‌ 258A-1 
ராஜேந்திர சோழச்சேரி 312-12,314-12 
ராஜேந்திர தேவர்‌ 246-2 


ராஜேந்திர சோமநல்‌.லூர்‌ 298-3,302-2 


305-2,307-5 
308-5.322-1,2,4.6,325-23 


ராஜேந்திர சோழ வளநாடு 29-1 
ராஜேந்திர சோழ வாய்க்கால்‌ 314-4 
லக்ஷ்மண வாய்க்கால்‌ 321-10 


வடகரை வன்றொண்ட மசக்கல்‌ . 254-22 


வடமுட்டம்‌ குடி 243-5 
வண்ணான்‌ குளம்‌ 198-9 
வயக்கால்‌ 337-22 
வரகூர்‌ 321-3 
வள்ளிக்குடி 225-3 
வள்ளைப்‌ பாக்கம்‌ 223-2 
வன்னன்‌ வாய்க்கால்‌ 226-3 . 
வஸ்து 321-5 
வாதாவி பிள்ளையார்‌ கோயில்‌ 310-5 
வாநவம்‌ மாதேவிச்‌ சருப்பேதி 
மங்கலம்‌ 325.22 
வானவன்‌ மாதேவி வதி 329-5,10 
விக்கிரம சோழ ஈல்லூர்‌ 206-6 
விக்கிரம சோழ தேவர்‌ 323-1 
விக்கிரம பாண்டியன்‌] 280-5 
விச்சி காமுகச்‌ சேரி 349-6 
விசையாலைய முத்தரையன்‌ 274-2 
விஜைய ராஜேந்திர வளகரடு 343-14 
வில்லிய நல்லூர்‌ 266-2 
விஸ்வேஸ்வர தேவர்‌ கோயில்‌ 274-5 
வீர நாராயண வதி 329-8 
வீர பாண்டியன்‌] 250-IV-4 
வெண்ணாடு 246-3 
வெள்ளாளம்‌ பற்று 198-9 
வெள்ளிக்‌ கலசப்‌ பானை 351-4 
வெள்ளியின்‌ தளிகை 351-2 
வேலங்குடி 258-A-1 
வேளாநாடு 226-2 
வேளூர்‌ 343-15 
வைத்திய சிகாமணி 322-3 
வைத்ய விருத்தி 272-1 
வைப்பூர்‌ 202-8 
வைப்பூர்‌ வதி 327-6 
5 330-2 
வோகையூர்‌ 244-6 
ஐயங்‌ கொண்ட சோழ மண்டலம்‌ 321-4 
ஜயசிங்க குல கால புரத்தர்‌ 22543 
இயங்கப்‌ பிரம்மராயன்‌ 273-1 
ஜயதுங்க ப்ரம்மாதிராஜர்‌ 271-1 
ஜனனாத களப்பாளர்‌ ' 231-2 


ஜனநாதச்சேரி 314-13 
ஜனநாத வாய்க்கால்‌ 212-5 
ஜனநாதன்‌ வாய்க்கால்‌ 288-3 


ஜெயங்கொண்ட சோழச்‌ சதுர்வேதி 
மங்கலம்‌ 315-4 
ஸ்வாமி போகம்‌ 330-3 
க்ஷத்திரிய சிகாமணி வளநா டு333-2,337-19 
338-15,343-12 


348-5,350-2 
க்ஷத்திரிய நாதச்‌ சதுர்வேதி 
மங்கலம்‌ 323-2,6 
ஸ்ரீ அரியண உடையா 275-2 
ஸ்ரீ அருமொழி தேவச்‌ 
சருப்பேதி மங்கலம்‌ 329-2.29 
ஸ்ரீ இராஜ ராஜ தேவர்‌ 238-1 
ஸ்ரீ இராஜாதி ராஜ தேவர்‌ 270-1 


ஸ்ரீ உத்தம சோம தேவர்‌ தேவியார்‌351-3 
ஸ்ரீ கண்டீஸ்வரமுடையார்‌ 281-1 
ஸ்ரீ கயில்லாய முடைய மஹாதேவர்‌ 339-2 
ஸ்ரீ கயிலாஸ முடைய மஹாதேவர்‌ 297-6 


ஸ்ரீ காரியஞ்‌ செய்வான்‌ 269-2 
ஸ்ரீ கிருஷ்ணபுர தேவர்வதி 335-6 
ஸ்ரீ குல சேக[ர] தேவர்‌ 329-1 
ஸ்ரீ குலோத்துங்க சோழ தேவர்‌ 200-2 


201-1,203-1,204-2 
208-1,211-3,212-2 
266-1,269-1,282-1 
269-1,282-1,284-III-2 
297-5,298-2,301-3, 
304-8,306-1,313-5, 
314-2,315-3,317-3, 
318-3,319-3,321-1, 


324-1,328-3 
ஸ்ரீ கையி(ல்லாய முடைய 
மஹாதேவர்‌ 357-2 
ஸ்ரீ கையிலாச முடையான்‌ 302-4 
ஸ்ரீ கைலாயம்‌ 274-2 


ஸ்ரீ கொலோத்துங்க சோம தேவற்‌ 312-3 


320-3,325-4 
ஸ்ரீ கோடு 347-8,9 
ஸ்ரீ சுந்தர பாண்டிய தேவம்‌ 299-1 


k 


ஸ்ரீ தார தொங்கச்‌ சதுர்வேதி 


மங்கலம்‌ 320-4 
ஸ்ரீ தா ந தொங்ங்க பெரு 

வாய்க்கால்‌ 330-2 
ஸ்ரீ தேவி வதி 267-23 
ஸ்ரீ பஞ்சவன்‌ மாதேவி 346-1 


ஸ்ரீ பஞ்சவன்‌ மாதேவி வாய்கால்‌ 338-29 


ஸ்ரீ புகலூர்‌ 296-2 
318-3,325-5 
326-6,334-1 

337-19,342-7 
342-7,343-13 
345-11,348-5 
7 350-2 
ஸ்ரீ புகலூர்‌ தேவர்‌ 307-8,315-5 
316-1,324-3 
328-4 
351-1 

ஸ்ரீ புகலூர்‌ தேவர்‌ கோயில்‌ 323-2 

ஸ்ரீ புகலூர்‌ வதி 314-4 

ஸ்ரீ பூமிவதி 312-6 314-4,5 

ஸ்ரீ பூலோக மாணிக்க 

சதுர்வேதி மங்கலம்‌ 338-17 
ஸ்ரீ முடிகொண்ட சோழ 

சதுர்வேதி மங்கலம்‌ 312-4 
ஸ்ரீ ராஜ ராஜ தேவற்‌ 230-1,231-1 


247. [11-2,296-1 
302-1,305-1,311-3 
334-2,341-8,11 


342-6,345-6 

ஸ்ரீ ராஜ ராஜதேவர்‌ 
மஹாதேவியார்‌ 334-2 
ஸ்ரீ ராஜாதி ராஜ தேவர்‌ 199-1 
213-1,333-2 
ஸ்ரீ ராஜேந்திர சோள தேவர்‌ 258-20 
ஸ்ரீ ராஜேந்திர சோம தேவர்‌ 338-14 
ஸ்ரீ ராஜேந்திர தேவர்‌ 343-11,300-5 


ஸ்ரீ வீர கிருஷ்ண தேவ மகாராயர்‌ 233-7,8 
ஸ்ரீ வீர பொக்கண உடையான்‌ 275-2 
ஸ்ரீ வீர ராஜேந்திர தேவம்‌ 277-7 

281-1,300-17 


